


ஆவணம்‌ 


இதழ்‌ 17 





AVANAM 
Vol. 17 


வெ. வேதாசலம்‌ 


பதிப்பாசிரியர்‌ 


குமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


2006 


ஆவணம்‌ : 17 (2006) 


Avanam, Journal of the TamilNadu Archaeological Society, Thanjavur 
© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 





தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ செ.இராசு, ஈரோடு 
துணைத்தலைவர்‌ ப. சண்முகம்‌, சென்னை 

டி சத்தியமூர்த்தி, சென்னை 
செயலர்‌ பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்செயலர்‌ இல. தியாகராஜன்‌. அரியலூர்‌ 
பொருளாளர்‌ ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 


செயற்குழு உறுப்பினர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 
து. துளசிராமன்‌, சென்னை 
ஜெ. இராஜாமுகமது, புதுக்கோட்டை 
ம. காந்தி, வேலூர்‌ 
தே. கோபாலன்‌, நாகர்கோயில்‌ 
வ. மகேஸ்வரன்‌, இலங்கை 
ச. இரவி, கோயம்புத்தூர்‌ 
கி. குமார்‌, சென்னை 
மா. பவானி, தஞ்சாவூர்‌ 
ப. சீனிவாசன்‌, திருச்சி 


பதிப்புக்குழு 
கா. ராஜன்‌ தஞ்சாவூர்‌ 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 


சு. இராஜவேல்‌, சென்னை 


The publication of this Journal has been financially 
supported by the Indian Council of Historical Research. 


The responsibility for the facts stated or opinions 
expressed is entirely of the author and not of the ICHR. 


- Editor 





அச்சிட்டோர்‌ : விஜய்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, 1.8.ரோடு, மதுரை - 625 016. 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 

G.Sethuraman 
புலிமான்கோம்பை சங்ககால நடுகற்கள்‌ 
கா. ராஜன்‌, வி.பி. யதீஸ்குமார்‌ சி. செல்வகுமார்‌ 
தமிழ்‌-பிராமி நடுகற்கள்‌ : பாராட்டும்‌ மீளாய்வும்‌ 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
அண்மைக்கால அரிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்பு 
தி.ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ 
தாய்லாந்தில்‌ தமிழ்‌-பிராமி பொறித்த பானை ஓடு 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
சிங்களாந்தபுரம்‌ எறிவீரதளக்‌ கல்வெட்டு 
௪: சுப்பராயலு, இல. தியாகராஜன்‌ 


குஞ்சரம்‌ பரமேசுவரவர்மன்‌ காலக்‌ கொற்றவையும்‌ 


வட்டெழுத்துக்‌ கல்வெட்டும்‌ 
கி வீரராகவன்‌ 
அரக்கோணம்‌ வட்டத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 
ட. வெங்கடேசன்‌ 


இராஜராஜனின்‌ வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு-சிவலார்பட்டி 


த.த. தவசிமுத்து, சி. வீரராகவன்‌ 
இராஜராஜனின்‌ அகரம்‌ கல்வெட்டு 
க. பன்னீர்செல்வம்‌ 
கோவிந்தப்புத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ 
இல. தியாகராஜன்‌, இரா. தனபால்‌, 
வே செவ்வேள்‌ பெ. இரவிச்சந்திரன்‌ 


முதலாம்‌ பராந்தக சோழனின்‌ அனந்தலைக்‌ கல்வெட்டு 


ப, வெங்கடேசன்‌ 

தாதாபுரம்‌ கல்வெட்டுகள்‌ 

ந. வேங்கடேசன்‌, முத்து எத்திராசன்‌ 
குன்னம்‌ வட்டாரக்‌ கல்வெட்டுகள்‌ 


இல. தியாகராஜன்‌ 


பக்கம்‌ 


Vi 


24 


26 


48 


65 


14. 


15 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


அ 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 94 
கரு. இராசேந்திரன்‌ 

புதுக்கோட்டை அருங்காட்சியகச்‌ செப்பேடு 108 
செ. கோவிந்தராஜ்‌ 

தேவரடியாரின்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு 110 
பா. சாம்‌ சத்தியராஜ்‌ 

செட்டிக்குளம்‌ முருகன்‌ கோயில்‌ வரலாறு கூறும்‌ செப்பேடு 11 
இல. தியாகராஜன்‌. பெ. இரவிச்சந்திரன்‌ 


இடைப்பாடி பருவதராஜகுல மீனவர்‌ செப்பேடு 115 
அரு. பரமசிவம்‌ 

அனுமன்‌ கோயில்‌ கல்வெட்டு - செங்குனம்‌ 121 
ம. பிரபாகரன்‌ 

ஆரல்வாய்மொழிக்‌ கல்வெட்டுகள்‌ 122 
எஸ்‌. சிவா 

கடப்பாக்கம்‌ விக்கிரமசோழன்‌ கல்வெட்டு 124 
சு. இராஜவேல்‌ 

கொளப்பாக்கத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 125 
சு. இராஜவேல்‌ 

சாளுவங்குப்பம்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 127 
ச. இராஜவேல்‌ 

அம்மாபாளையம்‌ தூம்புக்‌ கல்வெட்டு 130 
சம்‌.எஸ்‌. இராம்ஜி 

பரவக்கோட்டை கல்வெட்டு 131 
ஆ. துளமசேந்திரன்‌ 

கோலியனூர்‌ சமணர்‌ கோயில்‌ கல்வெட்டு 132 
வீ.இரா. மங்கையர்க்கரசி, சி. வீரராகவன்‌ 

தீவனூர்க்‌ கல்வெட்டு 433 
பெ. இலெனின்‌ 

நீர்நிலைக்‌ கல்வெட்டுகள்‌ 134 
கு. சேதுராமன்‌ 

பரளச்சிக்‌ கல்வெட்டுகள்‌ 136 
வே. திருநங்கை 

மானகச்சேரி ஆசிரியம்‌ கல்வெட்டுகள்‌ 138 


ஆர்‌. பரலச்சந்திரன்‌ 


31. 


32. 


33. 


34, 


29. 


26. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 
44. 


தமிழகக்‌ காசுகள்‌ (அண்மைக்காலக்‌ கண்டுபிடிப்புகள்‌) 


ஆறுமுக சீதாராமன்‌ 
தாண்டிக்குடி அகழாய்வு 
கா. ராஜன்‌. ந. அதியமான்‌ 
மோடிக்குப்பம்‌ - புதிய கற்கால மற்றும்‌ 
இரும்புக்‌ கால ஊரிருக்கை 
கி குமார்‌ 
பவானி ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கில்‌ தொல்லியல்‌ 
வி.பி. யதீஸ்குமார்‌ 
கரூர்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 
இரா. அன்பரசன்‌, ம. ராஜேஷ்‌ 
இலட்சுமியம்மாள்புரம்‌ சமண குகைப்பள்ளி 
கி குமார்‌ 
அம்பாசமுத்திரம்‌ பகுதியில்‌ 
முற்காலப்‌ பாண்டியர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 
ச. கண்ணன்‌ 
சாளுவங்குப்பம்‌ - குரவை புடைப்புச்‌ சிற்பம்‌ 
கோ. திருமூர்த்தி 
பல்லவர்‌ செப்பேடுகள்‌ - ஓர்‌ மீள்‌ பார்வை 
ப. சந்திரசேகரன்‌ 
அத்யந்தகாமம்‌ 
இரா. கலைக்கோவன்‌ 
தமிழ்‌ எழுத்துக்களின்‌ தோற்றம்‌ - ஒரு மீள்‌ பார்வை 
சு. இராசகோபால்‌ 
செய்தித்திரட்டு 
புதிய வெளியீடுகள்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 
15-ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்க அறிக்கை 
கட்டுரையாளர்கள்‌ 
தணிக்கையறிக்கை 


139 


143 


151 


154 


163 


170 


1/3 


17> 


177 


180 


201 


211 
227 


233 
236 
238 


ABSTRACTS OF THE ARTICLES 


01. 


02. 


03. 


04. 


vi 


- (ச, Sethuraman 


K.Rajan, V.P.Yathiskumar and C.Selvakumar, "Herostones of 
the Sangam Age from Puliman Kombai". Three herostones 
bearing Brahmi letters. These are the earliest specimens 80 
far discovered in the sub-continent. Hitherto, the Brahmi 
inscriptions were found only in the natural caverns of the 
Jains. The present discovery reveals the literacy of the 
ancient Tamils. One of the records speaks of the Pedu Thiyan 
Andhavan of Cuddalur (Koodal Ur) who supposed to have . 
died at the time of the cattle raid. The next herostone bears . 
the name Annur Athan. The front portion of the stone is. 
broken. The third stone seems to have been erected in honour. 
of one Padavan Avvan of Velur. 


lravadham Mahadevan, "Tamil Brahmi Herostones :. 
Appreciation and Review” - The author appreciates the 
discovery of three herostones with Brahmi scripts by the 
Dept. of Epigraphy and Archaeology, Tamil University, 
Thanjavur. Further, he explains the methods of reading an 
iSCription. 


T.Sri.Sridhar, “Rare Recent Archaeological Discovery". 3500. 
year old (1500 B.C.) inscribed Neolithic hand-axe at 
Sembiankandiyur, in Nagapattinam district. This is the only; 
inscribed Neolithic Tool hitherto found in India. The letters’ 
mostly resemble the Indus script. These letters seem to be. 
earlier than those of the Megalithic scripts. Black and Red 
wares, burial pots were also ~unearthed from 
Sembiyankandiyur. The author presumes that there must have 


been a continuity of the Indus culture even during the 
Neolithic period. 


Iravadham Mahadevan, “Potsherd with Brahmi Script from’ 
Thailand". It belongs to 274 century A.D. It was found at Pi 
Kaho Thong. There are only three letters. According to the. 
author they mostly resemble Pugalur cave inscriptions. This’ 


is the earliest Tamil inscription from South East Asial 
countries. 


Avanam 17, 2006 


05. 


06. 


07. 


06. 


09. 


Y.Subbarayalu and L. Thiagarajan, “Erivirathala Inscription 
from Singalandhakapuram" - Tiruchirappalli district, 1111 
century, A.D. It consists of 103 lines. Lines 1 to 6 are in 
Sanskrit. Lines 8 to 20 contain the meikirthi (eulogy) of the 
Inurruvar. Lines 19 and 20 refer to the place as Eriyum 
Erivirathalam. The achievements of the warrior group, called 
Valangai Uyyakkondar, are mentioned in the lines between 
22 and 65. As a token of appreciation of the achievements of 
the above said group, the Pathinenbhumi Virakodiyar of 
Singalandhakapuram assembled together and decided to 
donate the revenue enjoyed by them to the Uyyakkondars. 


C.Viraraghavan, "Durga image of Paramesvaravarman with 
Vatteluttu Inscription” - from Ayan Kunjaram, Viluppuram 
district, A.D. 676. Records the gift of an image of Durga to 
the Siva temple: by one Thiranchendankodan of 
Thirukkundram. 


P.Venkatesan, "New Inscriptions from Arakkonam Taluk" - 
(1) Poigainallur, A.D. 803. It refers to the gift for food 


offering to the lord of the place, Agastisavara. It calls 


Dandivarma Pallava as Vayiramehan. (2) Poigainalllur, 
A.D.971. It belongs to the 14 regnal year of King 
Parthivendradhivarma. Hitherto, his records belonging to the 
period upto his 13™ regnal year alone were found. (3) From 
Avalur, A.D. 1813. It mentions the construction of a Mosque 
at Avalur and a donation of 40 acre of land for the 
maintenance of the same by one Sayyed Mohaideen. He also 
appointed a Dharmakartha to manage the Mosque with a 
salary of Rs. 4 per month. 


TT Thavasimuthu, "Vatteluttu Inscription of Rajaraja 7 from 
Sivalarpatti", Tuticorin district, A.D. 1012. It refers to the 
gift of perpetual lamp to Marandhaiswaram temple at 
Tlankurichi, in Venbunadu, by one Kilavan Silavanan in 
memory of his parents. 


K Panneerselvam, “Inscription of Rajaraja from Agaram", 
Vijuppuram district, A.D. 1006. It refers to the sale of 750 
kuli of land and remittance of the money to one Ayyan of 
Kayirur by Pattan Silakkilavani of Thirunarayanacheri for his 


Avanam 17, 2006 vii 


10. 


11. 


12. 


viii 


biased act after accepting a bribe of gold from Parakrama 
Muvendavelan, an officer who had hided his fault. 


L.Thiagaraian, R.Dhanapal, V.Sevvel, P.Ravichandran, 
"Inscriptions from Govindhaputtur", Perambalur district, 
(1) A.D. 915. Gift of taxfree land. This inscription belongs to 
the period of Parantaka I and not of Vikramachola as 
described in 8.1.1. Vol. 19, No. 214. (2) A.D. 1143. Gift of 
land for the cultivation of Kuvalai flower for the performance 
of pujas to Vijaya Mangaiyudaya Mahadeva temple. lt 
belongs to the period of Kulottunga IL. (3) A.D. 1014. Gift of 
land for the perpetual lamp, recitation of Tevaram songs, 
Tiruppallithamam, pujas and  fetivals in the 
Adityesvaramudayar temple. (4) A.D. 1144. Registers gift of 
twenty Kasus, two lamps and their maintenance. (5) 121 
century. Gift of 15 gold coins for the installation of perpetual 
lamp in the Vijayamangalamudaya Mahadevar temple. (6) 
14h century. Gift of money to Thiruvisayamangaiyudayar 
temple. (7 to 11) A.D. 1315, 1317, 1304, 1317. Mention the 
sale deed made to the temple. (12) A.D. 1316. Refers to the 
position of lands of Tiruvisayamangaiyudayar temple as 
Thirunamathukkani. (13) A.D. 1429. Mentions the decision 
taken by the sabhas of the northern and southern parts of SH 
Parantakanadu of Innambarnadu in Vikramacholavalanadu 
and Valangai 98 and Idangai 98 caste divisions as to how 
much tax has to be paid to the government. 


P.Venkatesan, "Parantaka I's inscription at Ananthalai", 
Velur district. (1) A.D.925. Mentions a deed made between 
the people of Ananthalai and Kilavan Solaikkulairayar of 
Paduvur. (2) A.D.1344. Gift of land for the performance of 
pujas. 


N.Venkatesan and Muthu Eththirajan, "Dadapuram 
inscriptions". (1) A.D.1006. Registers the weight of the 
ornaments and other articles belonging to Siva, Vishnu and 
Jaina temples. (2) A.D. 1008. Gift of ninety sheep. (3) A.D. 
1008. Arrangement of sevan days festival in the Vishnu 
temple. (4) A.D.1010. Gift of 900 sheep for burning lamp in 
the Vishnu temple called Kundhavai Vinnagaram. . 


Avanam 17, 2006 


12. 


(5) A.D.1016. Arrangement made for burning ten perpetual 
lamps. (6) A.D. 1023, Incomplete record. (7) Period of 
Rajendra 1 (A.D. 1012-1043). Refers to the earlier name of 
the god of the place as Ravikulamanicka Iswaramudayar. (8) 
A.D. 1057. Some lines of the record are lost. (9) A.D. 1077. 
Kulottunga I's period. Lines are missing. (10) 10% century. It 
reads ‘long live Thisivalluvar’. 


L.Thiagarajan, “Inscriptions of Kunnam Region * Perambalur 
district. (1) A.D. 947. Gift of 50 sheep for burning lamp 
during day time in the Mahadeva temple at Elumur. (2) A.D. 
1827. Setting up of mahua grove for burning lamp in the 
Venkitajala Perumal temple at Elumur. (3) A.D. 1015. Gift of 
land to the temple. (4) 104 century. Gift of land for the 
performance of pujas in the temple at Uhalur. Erection of 
dhvajasthambha (flag-staff) in the Vishnu temple by one 
Ambujammal. (5) A.D.1169. Construction of a portion of 
upana of the temple by a servant of Vaigavilanga of Kulattur. 
(6) A.D.1681. Gift of 500 kuli of land, for the ablution, food 
offering and other rituals, to the Siva temple at 
Melakkulattur. (7) A.D. 1184. Installation of images of gods 
in the Mathurantaka Cholisvaramudayar temple at Venmanl. 
(8) A.D. 1585. Construction of the mandapa of the Amman 
Shrine in the above mentioned temple by Guru Appa Naickar. 
(9) A.D. 1188, Gift of 3 veli of wet land and 10 veli of dry 
land and 32 cows to Siva Brahmanas for Tiruppadimarru. 
(10) A.D.1235. Donation of money for burning lamp in the 
Siva temple by many devotees. (11) A.D. 1749. Gift of land 
to the temple. (12) Kulottunga 111 period. Construction of 
door-frame in the Siva temple at Sirrahur by one 
Renganathan. (13) Rajadhiraja II period. Construction of 
Thiruppal-padhisvaramudayanayanar temple by 
Thiruvaiyarudayan Isanadevan. (14) Same period. Refers to 
King's name and Maladakiya Jananatha Valanadu. (15) 
Kulottunga III period. Gift of land to a temple at 
Melpurosappadi by Rajaraja Mahadhal Natalvan. (16) A.D. 
1192. Gift of land for the pujas in honour of bed chamber 
(Nachchiar) Amman by Yadavarayan. (17) A.D. 1198. 


Avanam 17, 2006 ix 


Donation of revenue, earned from brokerage, for the pujas 
and renovation work in the Umbar Nayakar temple. (18) A.D. 
1206. Donation of money, earned from various types of 
business, for the erection of stone structure of the temple and 
for the pujas to the bronze images by the trading community 
called Pathinen Visayattu Nattu Vanika Nagarattar. (19) 124. 
13% Century A.D. Refers to the installation of the image of 
Asthradeva. (20) A.D. 1239. Gift of 3000 kuli of land as 
taxifree to the Subrahmanya shrine in the Umbar Nayakar 
temple. (21) A.D. 1228. Donation of certain amount of paddy 
cultivated in the wet and dry lands for the pujas in the 
Mudikonda Cholisvaramahadeva temple at Vettakkudi. (22) 
A.D. 1173. Construction of a Vishnu temple, digging of a 
tank and gift of nine ma of land as devadana. (23) A.D. 
1607. Gift of land for the pujas in the Sivakami Amman 
shrine at Mungilpadi. (24) Gift: of land to the Siva and 
Amman temples. (25) 1214413144 century. Refers to the 
construction of vimana and mandapa of Vishnu temple and 
gift of land. (26) Rajendra I period. Registers gift of land as 
tax free to the Vishnu temple. (27) A.D. 1224. Incomplete 
record. (28) A.D. 1565. Gift of a village, Chettikulam, to 
Ekamparesvarar temple. (29) A.D. 1722. Construction of 
doorway to the shrine and seven storeyed gopura with 
doorway by one Nallappa Reddiar. (30) 18h_19th century. 
Erection of dhvajasthambha (flag-staff) by 
Ekambaramanickam. (31) A.D. 1428. Decision taken by the 
assembly of Valangai and Idangai caste people as to the 
amount of tax to be said to the government by different caste 
people. (32) Kulottunga I period. Gift of land for the 
performance of pujas to Siva, Durga and Pidari. (33) A.D. 
1458. Gift of 1000 kuli of wet and 1000 kuli of dry lands as 
sarvamanya tax free lands for the pujas in the Siva temple at 
ungapuram. (34) A.D. 1586. Gift of Dananjippadi village as 
Ssarvamanya tax free to the Siva temple at Venmani. (35) 
A.D. 1608. Refers to the construction of a thirty pillared 
mandapa infront of Amman shrine by Erammal, wife of 
Krishnappa Malavaraya Nayinar. (36) A.D. 1570. Gift of a 


Avanam 17, 2006 


14. 


village to a mutt and its maintenance. (37) A.D. 1632. Gift of 
1000 kuli of land in the Kilthanaththur village, for the 
renovation and rituals in the Madanagopalaswamy temple at 
Madurai, by Ramappayyan. (38) A.D. 1670. Gift of 
Iluppaikkudi village for the feeding centre, by Periya Alagiri 
Nayakkar. (39) A.D. 1680. Gift of 40 kuli of land for burning 
lamp in the Siva temple at Veppur. (40) 174-184 century. 
Celebration of Kumbhabhiseka in the Visvanatha temple at 
Karai. (41) 17-18" century. Construction of a mandapa in 
the Siva temple at Murukkankudi. (42) A.D. 1847. Gift of 
Mahuva grove and land to Ganapati, Tirumeni Alagar and 
Varadarajaperumal shrines. 


Karu. Rajendran, "Inscriptions from Pudukkottai District". 
(1) 1114-1214 century. Installation of Jyesta image by 
Nimakuchchan. (2) 13™ century. Consecration of Ganesa idol 
and gift of land. (3) 1314 century. Digging of a large tank 
(800x800 ft.) at Virayachchilai. (4) 15” century. Erection of 
a pillar. (5) 13™ century. Construction of a gopura by 
Algapperumal. (6) 134 century. Gift of land and a well to a 
stone mason of Tirukkolakkudi at Attur. (7) 15" century. 
Construction of swing and pillar. (8) A.D. 1697. Digging of a 
tank. (9) 14” century. Gift of land to Tirumaliruncholai 
Jothiyalvar. (10) 144 century. Gift of land to 
Tirumaliruncholai Jothiyalvar. (11) A.D. 1711. Refers to the 
construction of a tank by Chitrambalamudayan Atkondan. 
(12) 1314 century. Refers to (asylum) Asiriyam. (13) A.D. 
1647. Permission given to construct a pond for drinking 
water. (14) 15 century. Gift of land as devadana to the Siva 
temple at Viraiyachchilai. (15) 16™ century. Gift of a well as 
asylum to Chettiponnan. (16) A.D. 1527. Incomplete. 
Perhaps refers to an asylum. (17) 13" century. Refers to the 
protection of a certain area. (18) 1311 century. Gift of land to 
the temple. (19) 15™ century. Gift of one Mavarai land as 
Thirunamathukkant for the maintenance of 
Arasarkandaraman mutt. (20) 19™ century. Refers to the 
construction of a dam by Rengam Pallavarayar. (21) 
Kulottunga 11] period. Mentions the order issued to a person, 
who had destroyed the flower garden of the Karapandanallur 
Nayanar temple at Sirupalur, to give one Ma of land as fine. 


Avanam 17, 2006 xi 


be 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


xii 


(22) 13% century. Fragmentary. Refers to the King's name as 
Virarajendra. 


S.Govindaraj, “A Copper plate from Pudukkottai Museum", 
A.D. 1582. Registers the donations made by different people 
for the pujas atd renovation work to the image of Virabhaku. 
This plate, bears the image of Virabhaku, musical 
instruments, warriors, etc. 


P.Sam Sathyaraj, "Cemetry inscription of a Devadasi", 
Tirupparankundram, 18" century. Mentions the request made 
by the Devadasi, Pappammal, to sell her properties and 
construct a cemetry after her death. 


L.Thiagarajan and P.Ravichandran, "Copper plate inscription 
which speaks of the History of the Murugan temple" at 
Chettikkulam, Perambalur district. A.D. 1774. It speaks 
about the construction of the temple with the money donated 


by different people. It bears the legends connected with this 
temple. 


Aru.Paramasivam, “Paruvatha Rajakula Fishermen Copper 
Plate from Idaippadi”, 1717 century. Records the permission 
granted to Ulagalandar group to sell some of the nadus. 
Accordingly Venmalainadu and Udhinadu were sold out. 


M.Prabhakaran, "Inscription of Hanuman temple at 
Sengunam", Perambalur district, A.D. 1824. Records the 
construction of a tank and choultry and setting up of a flower 


garden and the donation of the same to the village by three 
persons. 


S.Siva, "Inscriptions from Aralvaimoli", Kanyakumari 
district. (1) A.D. 1842. Registers the erection of a 
sumaithangi (a structure with two vertical stones and a slab 
over them to rest the head-load). (2) A.D. 1894. Digging of a 


well to solve drinking water problem. (3) A.D. 1816. 
Erection of a door frame. 


S.Rajavel, “Inscription of Vikramachola from kadappakkam"”, 


Tiruvallur district, A.D.1127. Gift of land to the temple as 
taxtree. 


Avanam 17, 2006 


22 


2. 


24. 


FD 


26. 


275 


26. 


‘ S.Rajavel, "New inscriptions from  Kolappakkam”, 


Kanchipuram district. (1) 8% century A.D. Registers the gift 
of 250 kuli of land to Thiruvahaththisvarar temple. (2) A.D. 
1005. Gift of 1000 kuli of land to play musical instrument, 
kalam, at the time of the pujas. (3) A.D. 1005. Gift of 90 
sheep for burning the lamp in the Agasthisvara temple at 
Kolappakkam. 


S.Rajavel, "Some new inscriptions from Saluvankuppam " (1) 
A.D.808. Donation of 10 kalanju of gold to the assembly of 
the village to perform karthigai festival in the temple at 
Tiruvilichchal. (2) A.D. 886. Donation of 16 kalanju of gold 
to the assembly of the village for burning lamp in the 
Subrahmanya temple at Tiruvilichchal. (3) A.D. 887. 
Donation of 10 kalanju of gold for burning lamp in the 
Subrahmanya temple. 


M.S.Ramji, "Inscription on the Drain Pipe (Thumbu)" at 
Ammapalayam, 1311 century. Refers to the setting up of the 
drain pipe. 


A.Thulasendran, "Inscription from Paravakkottai", 
Thiruvarur district. (1) 13th century. Refers to a flower 
garden. (2) 13h century. Refers to the activities of 
Pathinenbhumi or Nanadesika Inurruvar group. (3) 1314 
century. It is a continuation of the previous inscription. 


V.R.Mangaiyarkkarasi and C.Viraraghavan, "Inscription from 
the Jain Temple at Koliyanur", Viluppuram district, A.D. 
1337-63. Refers to the decision taken by certain people as to 
not to allow people belonging to different sects, other than 
Jains, to settle in the street named after Kanmallinathan 


Perundevan Chetty. 


PLenin, "Inscription of Thivanur”, 184 century. Refers to the 
construction of Selvi Amman temple and Sripadam at 
Thipanallur by Perarulapperumal. 


G Sethuraman, “Inscriptions relating to Water Sources", (1) 
A.D.1193. Refers to the construction of a pond. (2) 124-131 
century. Refers to the renovation work done on Madakkulam. 


Avanam 17, 2006 xiii 


29. 


20. 


பிடி 


2. 


32 


xiv 


(3) A.D. 1286. Refers to the name of a well sweep as 
Makkandan. (4) A.D. 997. Refers to the victory ‘over 
Kandhalursalai. 


V.Thirunangai, “Inscriptions from Paralachi". (1) A.D. 1223. 
Refers to the donation of the image of Chakkarathalvar to the 
temple at Kulanthakanailur by Avani- narayana Vilupparayan. 
(2) 13 century. Refers to the boundary of the land gifted to 
the temple. (3) 18” century. Refers to the construction of the 
sluice by Alagichchiyapillai for the merit of Nallaperumal 
Pillai. 


R.Balachandran, “Asylum Inscriptions from Manakacheri". 
(1) 13" century. Refers to the asylum (asiriyam) given by 
various nattars. (2) 13" century. Refers to the asylum given 
by Perumal Atkondapillai Malaikaththa Kandar. 


Arumuga Sittaraman, "Coins from Tamilnadu (recent 
discoveries)". Sangam age sealed coins bearing the figures of 
a dog, bull head, etc. Three types of Pallava coins, A.D. 630- 
668 and A.D. 690-729. Chola coin of Rajaraja I period. 


Hoysala coin. Coin of Mysore Udayar period, A.D. 1638- 
1656. 


K.Rajan and N.Adhiyaman, "Tandikkudi Excavation”. The 
recent excavation carried out by the Department of Epigraphy 
and Archaeology, Tamil University, Thanjavur, at Tandikkudi 
in Kodaikkanal hills, during May 2006 has revealed some 
new information about the burial systems followed in this 
region. Of the six cist burials, excavated in this region, two 
belong to the pre-lorn age (1500 BC) and four others belong 
to the Iron age. It is significant that this is the first excavated 
site which yielded the pre-Iron age cist burials in the whole 
of Tamilnadu. The burials have yielded twisted hays, bowls, 


plates, plate holders, painted red wares, lipped pots, stone 
beads etc. 


K.Kumar, “Neolithic and Iron age site at Modikkuppam", 
Velur district. The site has yielded neolithic celts, grinders, 
coarse redwares, greywares, black and redwares, tuyers, 


slags, red slipped wares, roof tiles, plant fossil and different 
types of symbols. 


Avanam 17, 2006 


34. 


5 


36. 


37. 


36. 


39, 


40. 


V.P.Yathiskumar, “Archaeology of Bhavani River Valley". 
This region yielded more than 100 iron age burial urns, 
cemetries, dolmens, stone circles, herostones, etc. 


R.Anbarasan and M.Rajesh, "Archaeology of Karur Region”. 
Exploration reveals that the human dwellings were in the 
eastern parts of the villages only. It yielded dolmens, urns, 
etc. Microlithic tools were found during the exploration. 


K.Kumar, “Jain Cave Centre at Lakshmiyammalpuram”, 
Velur district. There are two small natural caverns. One 
consists of 5 rock beds and a bas-relief of a Thirthankara. 
This may belongs to the 814 century A.D. Megalithic dolmens 
were found nearby the caves. 


S.Kannan, "Early Pandya Sculptures from Ambasamudram 
region", Tirunelveli district. Stylistically they belog to the oth 
century A.D. They are all loose sculptures. They reveal the 
existence of Siva and Vishnu temples during that period. 


K.Tirumurti, "Kuravai bas-relief from Saluvankuppam", near 
Mamallapuram. The excavation yielded the remains of a 
Subramanya temple, stone spear, pillars of the Pallavas, 
Rashtrakutas and Cholas, inscriptions, terracotta figures, 
stucco figures, terracotta lamps, etc. Of them the most 
important one is the sculptural representation of Kuravaikuttu 
(ululation dance). 


P.Chandrasekaran, "Pallava Copper Plates - A Reappraisal". 
The author analyses how the cultural assimilation was 


achieved through copper plate inscriptions. 


R.Kalikkovan,  ‘Athyanthakamam' (Kovilur Athinam 
Endowment Lecture for the year 2005). The author discusses 
exhaustively the architectural excellence and sculptural 
embellishment of the Dharmaraja Ratha at Mamallapuram. 
He opines that this Ratha is a turning point in the history of 
the Art of Tamilnadu. He compares the architectural nuances 
of the rock structures of Mamallapuram. 


Avanam 17, 2006 கர்‌ 


41. 


42. 


43. 
44. 


xvi 


S.Rajagopal, "Origin of Tamil Scripts - A Reappraisal" 
(T.N.Subramaniyan Endowment Lecturer for the year 2005). 
The author explains the views of T.N.Subramanian and 
Iravatham Mahadevan and puts forth his own ideas also. He 
comes to a conclusion that the Tamil script seems to have 
been originated from the later Brahmi script (1.6. 4th century 
A.D.). Both Vatteluitu and Tamil are the direct off shoots of 
Brahmi. 


Missellany, "Short Notes of new discoveries". (1) New 
discovery of Jain beds at Mankulam in Madurai district. 
(2) Jyesta sculpture from Somundarkudi in Viluppuram 
district, Pallava period. (3) Tunganai Madakkovil from 
Kadappakkam, north of Chennai. A standing Mahavira Chola 
period, in the same temple. (4:1) Vishnu image carved on a 
stone slab from Vavvalkundram in Viluppuram district. (4:2) 
Durga image carved on a stone slab from Senjisakkarapuram 
area, Viluppuram district. (5) Memorial temple for twin Bulls 
from Pasupathi Palayam, near Karur. (6) Symbols on the rock 
at Melpatti. (7) Traces of paintings on the rock at 
Kambattumalai in Krishnagiri district. (8) Measure rod irom 
Puthuppalayam, in Salem district, 13™ century. (9) Buddha 
sculpture from Ullikkottai in Tiruvarur district. (10:1) 
Hanuman sculpture on a stone slab from Sirumur in 
Tiruvannamalai district, 15 century. (10:2) Hero stone from 
Sirumur, later Chola period. (10:3) Inscribed golden rope 
from Akkur in Tiruvannamalai district. (11) Excavation at 
Junikkuran in Gujarat state. (12) Herostones from Senj1 
Taluk in Viluppuram district. 


Book Review. 


Report on the 15th Annual Conference of the Society; 
P.Jayakumar, Secretary. 


Avanam 17, 2006 


1. புலிமான்கோம்பை சங்ககால நடுகற்கள்‌ 


கா.ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 
வி.பி.யதீஸ்குமார்‌, தஞ்சாவூர்‌. 
சி.செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌. 


இரண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழந்தமிழ்‌ (தமிழ்‌ 
பிராமி) எழுத்துப்‌ பொறிப்புப்‌ பெற்ற மூன்று சங்ககால நடுகற்கள்‌ 
முதன்முதலாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகக்‌ கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறையினரால்‌ தேனி மாவட்டம்‌ ஆண்டிப்பட்டி வட்டத்தில்‌ 
அமைந்துள்ள புலிமான்கோம்பை என்ற சிற்றூரில்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 
இச்சிற்றூர்‌ வைகை ஆற்றின்‌ தென்கரையில்‌ வத்தலக்குண்டிலிருந்து தெற்கே 
15 கி.மீ. தொலைவிலும்‌ ஆண்டிப்பட்டியிலிருந்து 19 கி.மீ. தொலைவிலும்‌ 
கடல்‌ நீர்‌ மட்டத்திலிருந்து 765 மீ உயரத்திலும்‌ அமைந்துள்ளது. 


ஈமச்சின்னத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ காணப்பெற்ற இந்நடுகற்கள்‌* 
விவசாயத்திற்காக நிலம்‌ பண்படுத்தப்‌ பெற்றபொழுது அப்புறப்படுத்தப்‌ 
பட்டுக்‌ கிடந்தன. பின்‌, கால ஓட்டத்தில்‌ மண்ணுக்குள்‌ புதையுண்டும்‌ 
போயின. ஏராளமான முதுமக்கள்‌ தாழிகள்‌ புலிமான்கோம்பையிலும்‌ பரல்‌ 
உயர்‌ பதுக்கைகள்‌ இவ்வூரின்‌ எதிர்ப்புற வைகை ஆற்றின்‌ வடகரையில்‌ 
அமைந்துள்ள பூம்பட்டியிலும்‌ (பூவம்பட்டி) காணக்கிடைக்கின்றன. புலிமான்‌ 
கோம்பைக்குக்‌ கிழக்கே 2 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள தெப்பத்துப்‌ 
பட்டி என்ற சிற்றூரிலும்‌ ஈமச்சின்னங்கள்‌ காணப்படுவதால்‌ சங்ககாலத்தில்‌ 
இப்பகுதி சிறந்த நிலையில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்பது உறுதிப்படுகிறது. 


இந்தியாவில்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றில்‌ மிகப்பழமை- 
யானவை என்ற பெருமை இந்நடுகற்களுக்கு உண்டு. வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க 
இச்சங்ககால நடுகற்களின்‌ கல்வெட்டுப்‌ பொறிப்பு இதுவரை தமிழகத்தில்‌ 
திடைத்த பழந்தமிழ்‌ (தமிழ்‌ பிராமி) கல்வெட்டுகளில்‌ காலத்தால்‌ 
முந்தியதாகும்‌. மூன்றடி உயரமும்‌ ஒன்று முதல்‌ ஒன்றரை அடி அகலமும்‌ 
கொண்ட இந்நடுகற்கள்‌ நிலத்தில்‌ ஒர்‌ அடி ஆழத்தில்‌ நடப்பட்டிருந்தன. 
இந்நடுகற்கள்‌ சங்ககாலத்தைச்‌ சார்ந்த முதுமக்கள்‌ தாழிகளை உட்கொண்ட 
ஈமச்சின்னத்தின்‌ ஒரு பகுதியாக நடப்பட்டிருந்ததால்‌ தமிழக 
வரலாற்றாய்விலும்‌ சங்ககால ஆய்விலும்‌ சிறப்பான இடத்தை இவை 
பெறுகின்றன. சங்க இலக்கியங்களில்‌ குறிப்பிடப்பெறும்‌ நடுகற்கள்‌ 
தற்பொழுது முதன்முதலாகக்‌ கிடைத்துள்ளதால்‌ சங்க இலக்கிய ஆய்விற்கு 
ஒரு புதிய பரிமாணம்‌ கிடைத்துள்ளது. இதுகாறும்‌ தமிழகத்தில்‌ 
குன்றுகளிலுள்ள சமணர்‌ உறைவிடங்களிலேயே பழந்தமிழ்‌ (தமிழ்‌ பிராமி) 
கல்வெட்டுக்கள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இவ்வரிய கண்டுபிடிப்பின்‌ மூலம்‌ 
தமிழக மக்கள்‌ பரவலாக எழுத்தறிவு பெற்றிருந்தனர்‌ என்பது உறுதிப்படுகிறது. 
௨.௨௨... பெபெபெப்பயல்ப்பப்ட்ட்டபப்ப்பபபபபடட்டடடட(। 
2 மூன்று நடுகற்களும்‌ 23.3.2006, 24.3.2006 மற்றும்‌ 26.3.2006 ஆகிய நாட்களில்‌ 


கண்டுபிடிக்கப்பட்டன. 


ஆவணம்‌ 17, 2006 


கிடைக்கப்பெற்ற மூன்று நடுகற்களுள்‌ ஒன்றில்‌ "கல்‌ பேடு $யன்‌ 
அந்தவன்‌ கூடல்‌ ஊர்‌ ஆ கோள்‌” என்ற எழுத்துப்‌ பொறிப்புள்ளது (படம்‌ 1-2, 
இதற்கு, “கூடல்‌ ஊரில்‌ நடைபெற்ற ஆகோள்‌ பூசலில்‌ உயிர்நீத்த பேடு தீயன்‌ 
அந்தவன்‌ என்பவனுக்கு எடுப்பித்த கல்‌' எனப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. ஆ 
கோன்‌ என்பதற்குப்‌ பகைவரின்‌ பசுக்களைக்‌ கவர்தல்‌ என்று பொருள்‌ 
கொள்வதால்‌ இது வெட்டிப்‌ பூசலில்‌ (போரில்‌) ஈடுபட்ட வீரனுக்கு 
எடுக்கப்பெற்றதாகும்‌. சங்க இலக்கியமான மலைபடுகடாம்‌ (395-396), 
"கல்லெறிந்து எழுதிய நல்லரை மராஅத்த, கடவுள்‌ ஓங்கிய காடுஏசு கவலை" 
எனவும்‌, திருக்குறள்‌, "எந்தைமுன்‌ நில்லன்மின்‌ தெவ்விர்‌; பலர்‌ என்ஜ 
முன்னின்று கல்‌ நின்றவர்‌” எனவும்‌ குறித்தலால்‌ கல்‌ என்ற சொல்‌ 
நடுகல்லையே குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம்‌. ஆகோளைப்‌ பற்றி 
வரும்தெளிவான முதல்‌ நடுகல்‌ இது என்பது இங்குக்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
தொல்காப்பியம்‌ இதனை 'ஊர்‌ கொலை ஆகோள்‌ பூசன்‌ மாற்றே' (தொல்‌ 
20:3) என்று கூறும்‌. 


அடுத்த நடுகல்லின்‌ முன்பகுதி உடைந்துபோய்‌ உள்ளது. கி.மு. 
மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌ முற்பட்ட பழந்தமிழ்‌ (தமிழ்‌ பிராமி) 
வரிவடிவத்தில்‌ எழுதப்பெற்ற இந்நடுகல்லில்‌ இரு வரிகள்‌ காணப்‌ 
பெறுகின்றன. முதல்‌ வரி ".....அன்‌ ஊர்‌ அதன்‌" என்றும்‌ இரண்டாவது 
வரியில்‌ "....ன்‌ அன்‌ கல்‌" என்றும்‌ காணப்பெறுகின்றன (படம்‌ 3-4). 
இந்நடுகல்லின்‌ இரண்டாவது வரியின்‌ இறுதியில்‌ காணப்படும்‌ 'அந்தவன்‌' 
என்ற சொல்லில்‌ வரும்‌ *வ' என்ற எழுத்து கல்வெட்டு பொறிக்கப்படும்‌ 
பொழுது விடுபட்டு பின்னர்‌ சேர்த்திருக்க வேண்டும்‌ என்பதை இவ்வெழுத்து 
எழுதப்பட்ட முறை கொண்டு உணரலாம்‌. மேலும்‌, உடைந்த முற்பகுதியை 
கண்டுபிடிப்பதற்காக மேற்கொண்ட அகழாய்வில்‌ முற்பகுதியை 
கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆயினும்‌ மேற்குறிப்பிட்ட முதல்‌ நடுகல்‌ 
இப்பணியில்‌ கிடைத்தது என்பதை இங்கு குறிப்பிட வேண்டும்‌. 


அடுத்த நடுகல்லில்‌ வேள்‌ தளர்‌ பதவன்‌ அவ்வன்‌' எனக்‌ 
காணப்பெறுகிறது (படம்‌ 5-6. இதற்கு, வேள்‌ ஊரைச்‌ சார்ந்த பதவன்‌ 
அவ்வன்‌ என்பவனுக்கு எடுக்கப்பெற்ற நடுகல்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 
இந்நடுகல்லில்‌ முதலில்‌ “அவ்வன்‌' என்ற சொல்‌ மட்டுமே எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌. பின்னர்‌ ஊர்ப்‌ பெயரான வேள்‌ ஊரும்‌, அவ்வனின்‌ தந்தை 
பெயராகிய 'பவ்வன்‌' என்ற பெயரும்‌ சேர்த்திருக்க வேண்டும்‌ என்பது 


எழுத்துக்களின்‌ அளவினைக்‌ கொண்டும்‌, எழுதப்பட்ட முறை கொண்டும்‌ 
உணரலாம்‌. 


மேற்குறிப்பிட்ட மூன்று நடுகற்களில்‌ இரண்டாவது மற்றும்‌ 
மூன்றாவது நடுகற்கள்‌ இ.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌ முற்பட்ட 
காலத்தைச்‌ சேர்ந்தவையாகும்‌. ஆ கோளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ முதல்‌ 
நடுகல்‌ கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகக்‌ கணக்கில்‌ 
கொள்ளலாம்‌. உயிரெழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ விகுதிகள்‌ முந்தைய 
பெயர்ச்சொற்களுடன்‌ இணையும்போது, சேர்த்தெழுதப்படாமல்‌ 
பிரித்தெழுதப்படுதல்‌ பழமரபு. அதே மரபு இங்கும்‌ பின்பற்றப்பட்டுள்ளது. 


2 ஆவணம்‌ 17, 2006 


எனவே இக்கல்வெட்டுக்கள்‌ மூன்றும்‌ காலத்தால்‌ முற்பட்டவை எனக்‌ 
கருதலாம்‌. தொல்லெழுத்தியல்‌, எழுத்தமைப்பியல்‌ மற்றும்‌ மொழியியல்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ இக்கல்வெட்டுக்கள்‌ காலத்தால்‌ முந்தியவை. 


நடுகற்களைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ சங்க இலக்கியங்களில்‌ விரவிக்‌ 
கடக்கின்றன. இருபத்தைந்திற்கும்‌ மேற்பட்ட சங்ககாலப்‌ புலவர்கள்‌ 
இவற்றை வியந்து கூறியுள்ளனர்‌. தொல்காப்பியம்‌, அகநானூறு, புறநானூறு, 
மலைபடுகடாம்‌, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள்‌ 
நடுகற்களைப்‌ பற்றியும்‌ அவற்றில்‌ காணப்பெறும்‌ எழுத்துக்களைப்‌ பற்றியும்‌ 
சிறப்புறக்‌ கூறுகின்றன. சீத்தலைச்சாத்தனார்‌, “விழுத்தொடை மறவர்‌ வில்‌இட 
வீழ்ந்தோர்‌, எழுத்துடை நடுகல்‌' (அகம்‌ : 53) எனவும்‌ ஓதலாந்தையார்‌, 
'விழுத்தொடை மறவர்‌ வில்லிடத்‌ தொலைந்தோர்‌, எழுத்துடை நடுகல்‌' 
(ஐங்குறுநூறு: 352) எனவும்‌, மதுரை மருதன்‌ இளநாகனார்‌, 'பேஎம்‌ முதிர்‌ 
நடுகல்‌, பெயர்‌ பயம்‌ படரத்தோன்று குயில்‌ எழுத்து' (அகம்‌ : 297), 
'மரம்கோள்‌ உமண்மகன்‌ பெயரும்‌ பருதிப்‌ புன்தலை சிதைத்த வன்தலை 
நடுகல்‌, கண்ணி வாடிய மண்ணா மருங்குல்‌, கூர்‌ உளி குயின்ற கோடுமாய்‌ 
எழுத்து' (அகம்‌: 343) எனவும்‌ குறிப்பிடுகின்றன. இக்குறிப்புக்கள்‌ அனைத்தும்‌ 
சங்க காலத்தில்‌ எழுப்பப்பெற்ற நடுகற்களில்‌ எழுத்துக்கள்‌ இருந்தன 
என்பதைப்‌ புலப்படுத்துகன்றன. இப்போது கிடைத்துள்ள சங்ககால 
நடுகற்கள்‌ மூலம்‌ முதன்‌ முறையாக இவ்வுண்மை உறுதிப்படுத்தப்‌ பெறுகிறது. 


இந்நடுகல்லின்‌ ஒளிப்படத்தைப்‌ பார்வையுற்ற மூத்த கல்வெட்டறிஞர்‌ 
திரு.ஜராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ "எழுத்தமைதியின்‌ அடிப்படையில்‌ 
இந்நடுகற்கள்‌ மாங்குளம்‌ தமிழ்‌ பிராமிக்‌ கல்வெட்டுக்களை ஒத்திருப்பதால்‌ 
இவற்றின்‌ காலத்தை கி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கக்‌ காலத்திற்கு 
முன்பாக எடுத்துச்‌ செல்லாம்‌; இந்தியாவில்‌ கிடைத்த நடுகற்களில்‌ காலத்தால்‌ 
முந்தைய நடுகற்கள்‌ என்ற பெருமையை இந்நடுகற்கள்‌ பெறுகின்றன; 
தமிழகத்தில்‌ கிடைத்த தமிழ்‌ பிராமிக்‌ கல்வெட்டுக்களில்‌ பிராகிருதச்‌ 
சொற்கள்‌ கலந்து வரும்‌ நிலையில்‌ இந்நடுகற்கள்‌ பிராகிருதச்‌ சொற்களின்‌ 
கலப்பின்றித்‌ தூய தமிழ்ச்‌ சொற்களைக்‌ கொண்டு எழுதப்‌ பெற்றுள்ளன; 
சங்க காலத்தில்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ கல்வி அறிவைப்‌ பெற்றுத்‌ 
திகழ்ந்திருந்ததை இக்கண்டுபிடிப்பு உணர்த்துகின்றது" எனக்‌ கருத்து 
தெரிவித்தார்‌. 

இதுவரை கிடைத்துள்ள தமிழ்‌ பிராமி கல்வெட்டுக்களில்‌ காலத்தால்‌ 
முந்தைய கல்வெட்டுக்களாக இவை திகழ்வதாலும்‌, இந்தியாவில்‌ கிடைத்த 
நடுகற்களில்‌ காலத்தால்‌ முந்தைய நடுகற்களாக இவை விளங்குவதாலும்‌, 
எவ்வித பிராகிருத சொற்களின்‌ கலப்புமின்றி தூய தமிழ்ச்‌ சொற்களைத்‌ 
தாங்கி நிற்பதாலும்‌ இந்நடுகற்கள்‌ வரலாற்றுச்‌ சிறப்புமிக்கவையாகத்‌ 
திகழ்கின்றன. 


ஆவணம்‌ 17, 2006 








2. தமிழ்‌-பிராமி நடுகற்கள்‌ : 
பாராட்டும்‌ மீளாய்வும்‌ 





ஐராவதம்‌ மகாதேவன்‌, சென்னை, ' 


அண்மையில்‌ தஞ்சைத்‌ தமிழ்ப்பல்கலைக்கழகக்‌ கல்வெட்டியல்‌ 
மற்றும்‌ தொல்லியல்‌ துறையினர்‌ தேனி மாவட்டம்‌ ஆண்டிப்பட்டி வட்டம்‌. 
புலிமான்கோம்பை என்ற சிற்றூரில்‌ கண்டெடுத்த மூன்று நடுகற்களில்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ தமிழ்‌-பிராமி எழுத்துகளால்‌ பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள்‌ 
வரலாற்றுச்‌ சறப்புடையவையாகும்‌. இந்த நடுகற்களைப்‌ பற்றி கா.ராஜன்‌ 
விரிவான ஆய்வுக்கட்டுரையை இந்த இதழில்‌ எழுதியிருப்பதால்‌, 
இச்சிறுகுறிப்பு என்‌ பாராட்டுகளைப்‌ பதிவு செய்யவும்‌, ஒரு கல்வெட்டைப்‌ 
படிப்பதில்‌ மட்டும்‌ இரு சிறு மாற்றங்கள்‌ தேவை என்ற என்‌ கருத்தைத்‌ 
தெரிவிக்கவுமே வரையப்பட்டுள்ளது. 


இதுவரை வட்டெழுத்துகளில்‌ பொறிக்கப்பட்ட நடுகற்களே 
கிடைத்திருந்தன. அவை கி.பி. 5-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலிருந்து 
பொறிக்கப்பட்டவையாகும்‌. சங்க நூல்களில்‌ எழுத்துப்‌ பொறித்த 
நடுகற்களைப்‌ பற்றிப்‌ பல குறிப்புகள்‌ இருந்தும்‌ சங்ககால நடுகற்கள்‌ 
இதுவரை கிடைக்கவில்லை என்ற குறை இப்பொழுது நீங்கிவிட்டது. தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ கா.ராஜனும்‌ அவரது குழுவினரும்‌ நமது 
மனமார்ந்த பாராட்டுதலுக்கு உரியவர்களாகின்றனர்‌. 

புலிமான்கோம்பை நடுகற்கள்‌ பலவகையாலும்‌ சிறப்பு 
வாய்ந்தவையாகும்‌. சுருங்கக்கூறினால்‌ 

1. இந்தியாவிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நடுகற்களில்‌ கி.மு. 
2ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த இவையே மிகவும்‌ பழமையானவை 
யாகும்‌. 

2. இக்கல்வெட்டுகள்‌ பிராகிருத மொழிக்‌ கலப்பின்றித்‌ தமிழில்‌ 
எழுதப்பட்டுள்ளது இவற்றின்‌ தனிச்சிறப்பாகும்‌. 

3. இக்கல்வெட்டுகள்‌ மதுரையிலிருந்து தொலைவில்‌ (அக்காலத்தில்‌ 
காடுகள்‌ சூழ்ந்திருந்த ஒரு சிற்றூரில்‌ கிடைத்திருப்பது சங்‌ 
காலத்திலேயே தமிழகத்தில்‌ பரவலாக எழுத்தறிவு இருந்தது 
என்பதற்கு உறுதியான சான்றாகும்‌. 

[] 
புலிமான்கோம்பை முதல்‌ நடுகல்லில்‌ மூன்று வரிசுளாலான 
கல்வெட்டை ராஜன்‌ பின்வருமாறு வாசித்துள்ளார்‌ : 
1. கல்‌ 


2. பேடு தீயன்‌ அந்தவன்‌ 
3. கூடல்‌ ஊர்‌ ஆ கோள்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


இதற்கு, “கூடல்‌ ஊரில்‌ (நடைபெற்ற) ஆகோள்‌ பூசலில்‌ (உயிர்‌ நீத்த) 
பேடு (என்ற ஊரைச்‌ சேர்ந்த) தீயன்‌ அந்தவன்‌ (என்பவனுக்கு எடுப்பித்த) கல்‌' 
என்று பொருள்‌ கூறியிருக்கிறார்‌. கல்வெட்டின்‌ படத்தை ராஜன்‌ எழுதியுள்ள 
கட்டுரையில்‌ காண்க). 

மேற்கண்ட பாடமும்‌ பொருளும்‌ பெரும்பாலும்‌ சரியானவையே 
என்றாலும்‌ வாக்கிய அமைப்பில்‌ தொடர்பு இன்றி ஒரு நெருடல்‌ 
தென்படுகிறது. இதைச்‌ சரிசெய்ய வாசிப்பில்‌ இரு சிறு மாற்றங்கள்‌ 
தேவையென்று நான்‌ கருதுகிறேன்‌ : 
1. இக்கல்வெட்டின்‌ மூன்று வரிகளும்‌ $&ழிலிருந்து மேலாகப்‌ 

பொறிக்கப்பட்டுள்ளன. இது 'கல்‌' என்ற முடிபு மேல்வரியில்‌ 

காணப்படுவதிலிருந்து தெரிகிறது. 


2. பேடு” (அதாவது “ஊர்‌') என்ற சொல்லைப்‌ 'பெடு' (அதாவது 'படு') 
என்று வாசித்தால்‌ வாக்கியம்‌ வினைச்சொல்லைப்‌ பெற்று 
முழுமையடை கிறது. 


இதன்படி இக்கல்வெட்டைக்‌ &ழ்க்கண்டுள்ளபடி வாசிக்க வேண்டும்‌ : 
1. கூடல்‌ ஊர்‌ ஆ கோள்‌ 

2. பெடு தீயன்‌ -அந்தவன்‌ 

3. கல்‌ 


அதாவது, 'கூடலூரில்‌ (நிகழ்ந்த) ஆகோளில்‌ பெடு(பட்ட) தீயன்‌ 
அந்தவன்‌ (என்பானின்‌) (நடு)கல்‌' என்று பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. 


'பெடு தீயன்‌ அந்தவன்‌' என்பது வினைத்தொகையாகும்‌. பிற்கால 
நடுகற்களில்‌ 'பட்டான்‌' என்று வரும்‌ வினை இங்கு “பெடு'(படு) என்று 
வினைத்தொகையில்‌ சுருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. 

படு” என்ற சொல்‌ 'பெடு' என்று எழுதப்பட்டுள்ளதைப்‌ பிழை என்று 
கருதக்கூடாது. இன்று வரை மலையாள மொழியில்‌ 'படு' என்ற சொல்‌ 'பெடு' 
என்றும்‌ எழுதப்படுகின்றது (பர்ரோ-எமனோ, DEDR 3852 & 3853). 


இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ கூடலூர்‌ தமிழக-கேரள எல்லைக்கு 
அருகில்‌ அமைந்துள்ளது. இப்பிராந்தியத்தில்‌ மலைநாட்டுத்‌ தமிழின்‌ தாக்கம்‌ 
இருப்பது இயற்கையே. மலைநாட்டுத்‌ தமிழே பிற்காலத்தில்‌ மலையாள 
மொழியாக உருவாகியது. ஆகவே, இக்கல்வெட்டில்‌ காணப்படும்‌ “பெடு' 
என்ற சொல்‌ 'படு' என்ற தமிழ்ச்சொல்லின்‌ முந்து- மலையாள (Pre- 
Malayalam) உருவமாகும்‌. 

அண்மையில்‌ முந்து-மலையாளச்‌ சொற்களுக்கு வேறு கல்வெட்டுச்‌ 
சான்றுகளும்‌ கிடைத்துள்ளன. கேரளத்தில்‌ எழுத்துக்கல்லு என்னுமிடத்தில்‌ 
உள்ள கி.பி.5-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பாறைக்‌ கல்வெட்டில்‌ அணை! 


ஆவணம்‌ 17, 2006 7 


என்ற சொல்‌ 'அண' என்று எழுதப்பட்டுள்ளது. (ஐ.மகாதேவன்‌, Early Tamil 
Epigraphy, No. 120). கேரளத்தில்‌ பட்டணம்‌ என்று இப்பொழுது 
அழைக்கப்படும்‌ முசிறியில்‌ அண்மையில்‌ நடைபெற்ற அகழாய்வில்‌ கிடைத்த 
இ.பி.2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த ஒரு பானை ஓட்டில்‌ 'பாவை' என்ற. 
சொல்‌ 'பாவ' என்று எழுதப்பட்டுள்ளது (செல்வகுமார்‌, 10 pஓரe55). 
புலிமான்கோம்பை நடுகற்கள்‌ மொழியியல்‌ நோக்கிலும்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தவை என்பதற்கு இது ஒரு சான்றாகும்‌. 


தீயன்‌ அந்தவன்‌ ஆநிரை கவர்ந்த பூசலில்‌ வீழ்ந்து மாண்டவன்‌. தீயர்‌ 
என்ற இனத்தவர்‌ இன்றும்‌ கேரளத்தில்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ உள்ளனர்‌. 
'அந்தவன்‌' என்பது “அந்துவன்‌' என்ற பெயரின்‌ மாற்றுருவமாகும்‌; இதுவும்‌ 
பிழையன்று. “அந்து” என்ற பகுதி வெவ்வேறு விகுதிகளை ஏற்கும்போது, 
அந்து-அன்‌-அந்துவன்‌ என்றும்‌, அந்து-அவன்‌-அந்தவன்‌ என்றும்‌ 
விரிவடைகிறது. அந்தவன்‌ என்ற பெயர்‌ கொடுமணல்‌ அகழாய்வில்‌ கிடைத்த 
தி.மு.2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பானை ஓடுகளில்‌ பலமுறை பதிவு 
செய்யப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. (சுப்பராயலு, கொடுமணல்‌ 
பானை ஓடுகளில்‌ பொறிப்புகள்‌, 1996). 


வைகையாற்றின்‌ இருமருங்கிலும்‌ கவனமாக கள ஆய்வு செய்தால்‌ 


மேலும்‌ பல தொன்மையான எழுத்துகள்‌ பொறித்த நடுகற்கள்‌ கிடைக்கும்‌ 
என்பது திண்ணம்‌. 


ஆவணம்‌ 17, 2006 






3. அண்மைக்கால 
அரிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்பு 


தி.ஸ்ரீ.ஸ்ரீதர்‌, இஆப, 
சிறப்பு ஆணையர்‌, தமிழகத்தொல்லியல்‌ துறை. 





தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை தனது தொழில்நுட்ப 
அலுவலர்கள்‌ அனைவரையும்‌ ஈடுபடுத்திக்‌ கல்வெட்டு முனைப்புத்‌ 
இட்டத்தனை 2004 செப்டம்பர்‌ முதல்‌ செயல்படுத்தி வருகிறது. 
அத்திட்டத்தின்‌&ழ்‌ நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டம்‌ 
செம்பியன்கண்டியூரில்‌ பிப்ரவரி 2006ல்‌ மேற்கொண்ட கள ஆய்வில்‌ 
சிறப்புக்குரிய இரண்டு புதிய கற்காலக்‌ கைக்கோடரிகள்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டன. அவற்றில்‌ ஒன்றில்‌ 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட (க.மு.1500) 
மொஹஞ்சதாரோ-ஹரப்பா பண்பாட்டுக்கால எழுத்துகள்‌ பொறிக்கப்‌ 
பட்டிருந்தமையை, துறையின்‌ ஏப்ரல்‌ மாத திங்கட்‌ பொழிவில்‌ 
அண்மைக்கால அரிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில்‌ 
உரையாற்றிய போது (28.4.2006) இதனை அறிவித்தேன்‌. 


இந்தியாவிலேயே முதன்‌ முதலாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ பெற்ற 
கல்வெட்டுப்‌ பொறிக்கப்‌ பெற்ற கல்லாயுதம்‌ இது என்பது குறிப்பிடத்தக்கது. 
அதிலும்‌ பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துகள்‌ சிந்து சமவெளி நாகரிக 
எழுத்தமைதியில்‌ இருப்பது மிகுந்த சிறப்புக்குரியது. இதுவரை இது போன்ற 
குறியீடுகள்‌ தமிழகப்‌ பாறை ஓவியங்களிலும்‌, இரும்புக்கால ஈமச்‌ 
சின்னங்களில்‌ இருந்து கிடைத்த பானையோடுகளிலும்‌ மட்டுமே 
கிடைத்துள்ளன. பெருங்கற்‌ காலத்தினை விட முந்தியதாக 
இக்கல்லாயுதத்தில்‌ உன்ள எழுத்துப்‌ பொறிப்பு அமைகிறது. 


இக்கற்கருவி கிடைத்த செம்பியன்கண்டியூரில்‌ இரும்புக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்த தாழிகள்‌, கருப்பு சிவப்பு மட்கலன்கள்‌, குறியீடு பொறிக்கப்பெற்ற 
பானை ஓடுகள்‌ மற்றும்‌ எலும்புத்துண்டுகள்‌, சாம்பல்‌ நிற மட்கலன்கள்‌ 
ஆதியவையும்‌ கிடைத்துள்ளன. இவை கிடைத்த இடம்‌ தற்போது வீட்டு 
மனைகளாகவே உள்ளன. இவ்வூரிலிருந்து கிழக்கே 5 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ள வாணாதிராஜபுரம்‌, வடக்கே 2 கி.மீ. தொலைவிலுள்ள முருகமங்கலம்‌ 
ஆகிய ஊர்களிலும்‌ முதுமக்கள்‌ தாழிகள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. 

இடைத்துள்ள கருவியில்‌ நான்கு பொறிப்புகள்‌ உள்ளன. முதற்‌ 
பொறிப்பு குத்திட்டு அமர்ந்த நிலையில்‌ உள்ள மனிதவடிவுடையதாகவும்‌ 
(ஹரப்பா எழுத்துக்களின்‌ அகர பட்டியலில்‌ எண்‌. 48), அடுத்த பொறிப்பு 
கோப்பை வடிவிலும்‌ (மேலது எண்‌. 342), மூன்றாவது பொறிப்பு ஏறத்தாழ 
முத்தலைச்‌ சூலம்‌ போன்ற அமைதியிலும்‌ (மேலது எண்‌ 368), நான்காவது 
பொறிப்பு குத்திட்ட பிறை வடிவின்‌ நடுவில்‌ ஒரு வளையத்தினை 


ஆவணம்‌ 17, 2006 


இணைத்தது போலவும்‌ (மேலது எண்‌. 301) உள்ளது. எழுத்துக்களில்‌ 
முதலிரண்டும்‌, கூரிய கருவியால்‌ தொடர்ந்து புள்ளியிட்டும்‌, அடுத்தவை 
கறலாகவும்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளன. இவை இடமிருந்து வலமாகவே 
பொறிக்கப்பட்டவை என்பதை இடப்புறமிருந்து வலப்புறமாக அழுத்தம்‌ 
குறைவதிலிருந்தும்‌, அளவில்‌ பெரியதாகத்‌ தொடங்கி வரவரச்‌ சிறியதாக 
எழுதியிருப்பதில்‌ இருந்தும்‌ புரிந்து கொள்ள முடிகிறது. 


புதியகற்காலக்‌ கற்கருவியில்‌ இவ்வெழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 
கிடைத்ததன்‌ மூலம்‌, புதியகற்காலத்‌ தமிழக மக்கள்‌ ஹரப்பாப்‌ பண்பாட்டு 
மற்றும்‌ நாகரிகக்‌ கூறுகளைத்‌ தொடர்ந்து பின்பற்றியவர்கள்‌ என்பது 
உறுதியாகின்றது. இவற்றைப்‌ புதியகற்காலத்தின்‌ (Late-Neolithic) 
பிற்பகுதிக்கும்‌, இரும்புக்‌ காலத்தின்‌ முற்பகுதிக்கும்‌ (ஒPre-Iron age) 
இடைப்பட்ட காலத்தைச்‌ சார்ந்ததாகக்‌ (2000 B.C. to 1000 B.C - Average 
1500 B.C.) கொள்ளலாம்‌. 


தனிச்சிறப்புகள்‌ 


ie புதிய கற்காலக்‌ கோடரி, இந்து சமவெளி எழுத்துகளுடன்‌ 
கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதன்‌ முறை 


2. புதிய கற்காலப்‌ பண்பாட்டுத்‌ தமிழக மக்களுக்கும்‌, சிந்து சமவெளி 
நாகரிகத்துக்கும்‌ இடையே ஆன தொடர்பினை வலியுறுத்தும்‌ 
கண்டுபிடிப்பு 

3. சிந்துவெளிப்‌ பண்பாட்டு, நாகரிகக்‌ கூறுகள்‌ கோதாவரி ஆற்றுக்கும்‌ 
தெற்கே பரவி இருந்ததற்கான உறுதியான சான்று தெற்கே 
தயாமாபாத்‌ வரை இருந்தது முன்பே தெரிய வந்துள்ளது 


4, தமிழகத்தில்‌ சிந்துவெளிப்‌ பண்பாட்டுப்‌ பரவலுக்கான நேரடிச்‌ சான்று 


>. ஹரப்பன்‌ எழுத்துக்களின்‌ காலக்‌ கணக்கட்டுக்கு உதவும்‌ நேரடிச்‌ 
சான்று 


6. வடக்கு தக்காணத்தில்‌ நிலை பெற்றிருந்த ஹரப்பாப்‌ 
பண்பாட்டினரோடு தமிழர்கள்‌ கொண்டிருந்த தொடர்புக்கான 
சான்று 


தமிழரின்‌ எழுத்துத்‌ தொன்மையினை உறுதிப்படுத்தும்‌ மிகச்‌ சிறந்த 
சான்று 


10 ஆவணம்‌ 17, 2006 








இப்பானை ஓஒட்டிலுள்ள தமிழ்‌-பிராமி எழுத்துகள்‌ புகளூர்‌ குகைக்‌ 
கல்வெட்டுகளைப்‌ பெரிதும்‌ ஒத்துள்ளன. எனவே இந்தப்‌ பொறிப்பு இ.பி.2- 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என்று கருதலாம்‌. இதுவே இதுவரை 
தென்கிழக்கு ஆசிய நாடுகளில்‌ கிடைத்துள்ள தமிழ்‌ சாசனங்களில்‌ மிகவும்‌ 
பழமை வாய்ந்தது ஆகும்‌. 

பானை ஓட்டில்‌ காணப்படும்‌ எழுத்துகளாவன : 

“தூற ஓ- 

முழுமையாக இல்லாததால்‌ இதன்‌ பொருளை ஓரளவு ஊடித்துத்தான்‌ உணர 
முடியும்‌. சொல்லின்‌ இறுதியில்‌ ஓ என்ற உயிரெழுத்து வந்துள்ளதால்‌ இது 
தமிழ்‌-பிராமி கல்வெட்டுகளில்‌ காணப்படும்‌ - ஓன்‌ அல்லது - ஓர்‌ ஆகிய 
விகுதியுடன்‌ முடியும்‌ சொல்லாக இருக்கலாம்‌. மேலும்‌ தூ என்ற எழுத்தை து 
என்று எடுத்துக்‌ கொண்டால்‌, இச்சொல்‌ துறஓ[ன்‌*] அல்லது துறஓ[ர்‌*] ஆக 
இருக்கலாம்‌. 'துறவோன்‌' அல்லது 'துறவோர்‌” ஒரு துறவியின்‌ பெயரின்‌ 
பகுதியாக இருக்கக்கூடும்‌. தமிழகத்திலிருந்து அக்காலத்தில்‌ தாய்லாந்து 
நாட்டுக்குச்‌ சென்ற புத்தமதத்‌ துறவிகளில்‌ ஒருவரின்‌ பெயராக இது 
இருக்கக்கூடும்‌. 

தாய்லாந்து நாட்டில்‌ இதற்கு முன்னரே கிடைத்து இப்போது அங்கு 
ஒரு அருங்காட்சியகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள ஒரு உரைகல்லில்‌ 'பெரும்‌ 
ப(த்தன்‌ கல்‌' என்று கி.பி. 3-4-ஆம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டு காணப்படுகிறது. (ப.சண்முகம்‌, தமிழ்நாடும்‌ தாய்லாந்தும்‌: 
தொன்மைத்‌ தொடர்புகள்‌, ஆவணம்‌ 3:81-84). 

இப்பொழுது தாய்லாந்து நாட்டில்‌ நடைபெற்றுவரும்‌ புதிய 
அகழாய்வில்‌ மேலும்‌ பல தமிழ்‌ ஆவணங்கள்‌ கிடைக்க வாய்ப்புள்ளது. 


நன்றி : இந்த அரிய கண்டுபிடிப்பின்‌ படத்தை எனக்கு அனுப்பி அதைப்‌ பற்றிய முதல்‌ 
தகவல்‌ அறிக்கையை வெளியிட அனுமதியளித்த கீழ்க்கண்ட ஆய்வாளர்களுக்கு என்‌ 
நன்றி உரித்தாகிறது. 

1. Dr. Bérénice Bellina, Centre National dela Research Scientifique, France. 


2. Miss. Praon Silpanth, Lecturer, Silpakom University, Thailand. 


ஆவணம்‌ 17, 2006 13 









5. சிங்களாந்தபுறம்‌ 
எறிவீரதளக்‌ கல்வெட்டு 


எ.சுப்பராயலு, புதுச்சேரி. 
இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌. 


இக்கல்வெட்டு இருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, துறையூர்‌ வட்டம்‌ 
சங்களாந்தபுரம்‌ என்ற ஊரில்‌ நடுத்தெருவில்‌ அன்னமடம்‌ அருகே 
நடப்பட்டுள்ள நேர்த்தியற்ற பலகைக்‌ கல்லில்‌ நான்கு பக்கமும்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 1943-44-லேயே இக்கல்வெட்டு படியெடுக்கப்பட்ட 
போதிலும்‌ (இக, 1943-44, 237) சிறு குறிப்புக்கள்‌ தவிர இதுவரை நல்ல பாடம்‌ 
வெளியிடப்படவில்லை.' இதன்‌ முக்கியத்துவம்‌ கருதி அண்மையில்‌ மீண்டும்‌ 
மைப்படியும்‌ ஒளிப்படமும்‌ எடுக்கப்பட்டன. புதையுண்ட கல்லை வெளியே 
எடுத்துப்‌ படியெடுக்க உள்ளூர்‌ நண்பர்‌ பலர்‌ செய்த உதவியை மறக்க 
முடியாது. 

பலகைக்‌ கல்லின்‌ ஒரு பக்கத்தில்‌ அய்ய்ப்பொழில்‌ ஐந்நூற்றுவர்‌ 
வணிகக்குழுவின்‌ சின்னங்கள்‌ (சூலம்‌, கத்தி, குத்துவிளக்கு, கொற்றக்குடை, 
சாமரம்‌, வில்‌, வேல்‌, அங்குசம்‌, பசும்பை, வளைதடி) புடைப்பு உருவங்களாக 
நன்கு செதுக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு மறுபக்கத்தில்‌ தொடங்கி இடது 
மற்றும்‌ வலது விலாப்பக்கங்களில்‌ சென்று முன்பக்கத்தில்‌ சின்னங்களுக்கு 
அடியில்‌ முடிவுறுகறது. இறுதியில்‌ ஓரிரு வரிகள்‌ கிடைக்கவில்லை 
என்றாலும்‌ முடிவை அறிவதில்‌ சிக்கலில்லை. 


இக்கல்வெட்டில்‌ அரசன்‌ பெயரோ, அல்லது காலம்‌ பற்றிய பிற 
குறிப்போ இல்லை. எழுத்துக்கள்‌ பதினோராம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ 
சேர்ந்தவை. காட்டாக இரண்டாம்‌ இராஜேந்திரனின்‌ 1055ஆம்‌ ஆண்டைச்‌ 
சேர்ந்த ஜம்பைக்‌ கல்வெட்டு எழுத்துக்களை ஒப்பிடலாம்‌. (தெக. 22, எண்‌. 
80, கட்டுரையின்‌ இறுதியில்‌ உள்ள படம்‌). ஆகவே இக்கல்வெட்டின்‌ 
காலத்தைச்‌ சுமார்‌ கி.பி. 1100 என்று கொள்வதில்‌ தவறில்லை. எழுத்துக்கள்‌ 
மிகச்‌ சிறிய வடிவில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரிரு இடங்களில்‌ படிப்பது 
கடினமாக உள்ளது. வா, யா போன்ற நெடில்‌ எழுத்துக்கள்‌ வு, யு போன்ற 
தோற்றத்தைத்‌ தரும்‌ வகையில்‌ துணைக்கால்‌ நெருக்கி எழுதப்பட்டுள்ளது. 
மற்றபடி வேறு மயக்கம்‌ இல்லை. பாடம்‌ அக்காலக்‌ கல்வெட்டு நடையில்‌ 
பெரும்பாலும்‌ பிழையில்லாமல்‌ உள்ளது. 


கல்வெட்டு 103 சிறிய வரிகள்‌ கொண்டுள்ளது. வரிகள்‌ 1-6இல்‌ 
வடமொழியிலும்‌, 8-20இல்‌ தமிழிலும்‌ ஜந்நூற்றுவரின்‌ வழக்கமான 





1. Noboru Karashima, ed., Ancient and Medieval Commercial Activities in the 
Indian Ocean: Testimony of Inscriptions and Ceramic-Sherds (Taisho 
University, Tokyo, 2002) பக்கம்‌ 239-40இல்‌ இதன்‌ திருத்தமற்ற பாடம்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. 


14 ஆவணம்‌ 77, 2006 


மெய்க்கீர்த்தி சுருக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளது. ஐந்நூறு வீரசாசனங்களைப்‌ 
பெற்றவர்‌, வாசுதேவன்‌, கண்ட ழி, மூலபத்திரர்‌ ஆகிய தெய்வங்களின்‌ வழியில்‌ 
வந்தவர்‌, அய்யப்‌ பொழில்‌ (நகரில்‌ உள்ள) பரமேசுவரிக்கு மக்கள்‌, அறம்‌ 
வளரும்படி. செயல்புரிந்து எல்லாத்‌ திசையிலும்‌ புகழோடு வாழ்பவர்‌, 
செங்கோலே தெய்வமாகக்‌ கொண்டவர்‌, குழுவின்‌ (சமையம்‌) ஒழுக்கத்தை 
நன்கு கடைப்பிடிப்பவர்‌. இந்தச்‌ சிறப்புகளைக்‌ கொண்ட மக்கள்‌ (அதாவது 
வணிகரும்‌ அவர்‌ சார்ந்தோரும்‌) உள்ள சிங்களாந்தபுரம்‌ என்று 
இம்மெய்க்கீர்த்தி குறிப்பிடுகிறது. வரி 19-20இல்‌ இந்த ஊர்‌ “எறியும்‌ 
எறிவீரதளம்‌' என்றும்‌ வரி 100இல்‌ 'வீரகள்‌ தளம்‌' என்றும்‌ சுட்டப்படுகிறது. 
வேறு வணிகர்குழுக்‌ கல்வெட்டுகளில்‌ இச்சொற்களுக்கு இணையாக 
எறிவீரபட்டினம்‌, வீரபட்டினம்‌ ஆகிய பெயர்கள்‌ வழங்கப்பட்டுள்ளன.” 


வரிகள்‌ 22-65இல்‌ வலங்கை உய்யக்‌ கொண்டார்‌ என்ற வீரர்‌ குழு 
செய்த மூன்று வீரச்‌ செயல்கள்‌ பதினெண்பூமி வீரகொடியார்‌ என்ற வீரர்‌ 
குழுவினரால்‌ நன்றி யுணர்வோடு நினைவுகூரப்‌ பெறுகின்றன. அவையாவன: 
(1) வைய்குந்த நாடாழ்வார்‌ என்பவர்‌ ஒரு பூசலில்‌ இருங்கோளர்‌ என்ற 
குறுநிலத்தலைவர்‌ மற்றும்‌ அவர்‌ ஏவல்‌ வீரர்களால்‌ சுற்றி வளைக்கப்பட்டு 
உயிருக்குப்‌ போராடிக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌ உய்யக்கொண்டார்‌ படை 
போய்ச்‌ சண்டையிட்டு அந்நாடாழ்வாரைக்‌ காப்பாற்றியது. இச்சண்டையில்‌ 
இரு உய்யக்கொண்டார்‌ வீரர்‌ தியாக மரணம்‌ எய்தினர்‌. (2) வணிகக்‌ குழுவின்‌ 
ஏவல்‌ வீரனான தேசியாபரணப்பிள்ளை என்பவனோடு மகதை 
நாடாழ்வாரின்‌ ஏவல்‌ வீரன்‌ பூசலிட, சேதன்‌ திடைகால்‌ என்ற (உய்யக்‌ 
கொண்டார்‌) வீரன்‌ மகதை நாடாழ்வாரைக்‌ குத்திக்‌ கொன்றான்‌. (வரி. 48-49- 
--இங்கு கொன்றமை, கொணமை என்று எழுதப்பட்டுள்ளதாகத்‌ தெரிறெது). 
3) இன்னொரு சமயம்‌ எதிரான்‌ சிங்கன்‌ (வீரகொடியார்‌) என்ற வீரன்‌ 
வழியிலே செல்லும்போது (அவன்‌ குழுவினரை) வேட்டுவர்‌ எதிர்கொண்டு 
வீரகள்‌ மதலை என்ற வீரனைப்‌ பிடித்துச்‌ சென்றனர்‌. அதைக்‌ கேள்விப்பட்ட 
உய்யக்கொண்டார்கள்‌ படை அல்வேட்டுவர்‌ பின்போய்‌ போராடி 
அவ்வீரனை மீட்டு வந்தது. 

இவ்வாறு பல வகையாக வலங்கை உய்யக்கொண்டார்களின்‌ 
தரச்செயல்கள்‌ வீரகொடியார்‌ சிலர்‌ உயிரைக்‌ காப்பாற்றின. ஒருவகையில்‌ 
இது புத்துயிர்‌ பெற்றதற்கு ஒப்பாகும்‌. அது உடலெடுத்த என்ற 
பெயரெச்சத்தால்‌ குறிக்கப்படுறெது (வரி 83, 97). இவற்றுக்கெல்லாம்‌ 
நன்றிக்கடனாக சிங்களாந்தகபுரத்தில்‌ உள்ள பதினெண்பூமி வீரகொடியார்‌ 
கூடி அந்நகரத்தில்‌ (தாங்கள்‌ அனுபவித்து வந்த) பண வருவாயை 
உய்யக்கொண்டார்களுக்கு அன்பளிப்பு செய்ய முடிவு செய்தனர்‌. 
பதினெண்பூமி வீரகொடியார்‌ ஐந்நூற்றுவர்‌ வணிகக்குழுவின்‌ காவல்‌ வீரரைக்‌ 
குறிக்கும்‌ பொதுச்சொல்லாகும்‌. இவ்வீரருக்குள்‌ பல (வட்டாரத்‌ தன்மை 
கொண்ட) உட்பிரிவுகள்‌ இருந்தன.” இப்பிரிவுகளுன்‌ ஒன்றே வலங்கை 
உய்யக்கொண்டார்கள்‌ படை அல்லது வீரர்‌ குழு எனக்‌ கருதலாம்‌. 
_-.. ப ப ப ப பப ப ப டட்்பப்ப்பபப்பப்பபய்யயயயயயயயயய்‌ 
2. மேலது பக்கம்‌ 28-31. 
3. மேலது பக்கம்‌ 72-87. 


ஆவணம்‌ 17, 2006 15 


சில வணிக வீரரின்‌ தியாகச்‌ செயல்களைப்‌ பாராட்டி மற்ற வீரர்‌ 
குழுக்களோ அல்லது சிலபோது வணிகப்பெருமக்களோ அத்தியாகிகளுக்கு 
அவர்‌ சார்ந்த நகரங்களில்‌ சில சிறப்புரிமைகளை வழங்கிய நிகழ்ச்சிகளை 
வேறு சில கல்வெட்டுகள்‌ மூலமும்‌ அறிகிறோம்‌.” அவ்வாறு சிறப்புரிமைகள்‌ 
வழங்கப்பட்ட நகரங்கள்‌ எறிவீரபட்டினம்‌, எறிவீரதளம்‌, வீரதளம்‌ என்று 
பலவாறு அழைக்கப்பட்டன. இவ்வெறிவீரபட்படினத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 
தென்னிந்தியாவிலும்‌ இலங்கையிலும்‌ இதுவரை பரவலாக (20 இடங்களில்‌) 
திடைத்துள்ளன. அக்கல்வெட்டுகளை ஊன்றிப்‌ பார்த்தால்‌, பதினொன்று 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ சுறுசுறுப்பாக இயங்கிவந்த ஐந்நூற்றுவ 
வணிகக்குழுவினர்‌ அக்கால அரசுகள்‌ தரும்‌ பாதுகாப்பை நம்பாது 
தாங்களாகவே தங்கள்‌ உயிருக்கும்‌ உடைமைகளுக்கும்‌ பாதுகாப்பை 
அமைத்துக்‌ கொண்டார்கள்‌ என்று கருத வேண்டியுள்ளது. சோழ அரசு, 
சாளுக்கிய அரசு போன்ற பேரரசுகளும்‌ கூட வணிக நகரங்களையும்‌ வணிகப்‌ 
பெருவழிகளையும்‌ காக்கத்‌ தனிப்பாதுகாப்பு ஏற்பாடுகளைச்‌ செய்ததாகத்‌ 
தெரியவில்லை. வணிகர்களும்‌ தாங்கள்‌ பல அரசுப்பகுதிகள்‌ ஊடே சென்று 
வர வேண்டியிருந்ததால்‌ எந்த அரசும்‌ சாரா ஒரு நடுநிலைமைக்‌ 
கொள்கையைக்‌ கடைப்பிடிப்பதில்‌ எச்சரிக்கையாக இருந்தார்கள்‌ என்றும்‌ 
கருதத்‌ தோன்றுகிறது. 


கல்லின்‌ பின்‌ பக்கம்‌ 





1. ஸ்வஸ்திஸ்ரீ 15. ம்‌ செவிடுபடாமல்‌ செ 
2. மஸ பு, வஸநா௫ 16. ங்கோலே தேவ ஆகி 
3. சரய பஞ்ச சத வீர 17. ஸமைய தசந்மமிநிதி ந 
4. ஸால லக்ஷ்ஸ[ணா] 18. டாத்துகின்ற சிங்களாந்தக 
5. ச்‌,ருத வக்ஷஸ்தல பு,வ 19. புரமாந எறியும்‌ எறி 
6. நபரா[க்ர]ம ஸ்ரீ வாசு, 20. வீரதளத்து வலங்கை 
7. தே.வக,ஹண்டழி மூலப 21. உயக்கொண்டாகள்‌ பதிநெண்‌ 
8. தரோர்ப வஸ்ரீ அய்ய 22. பூமி வீ[ர]* கொடியாரை நோக்கிச்‌ 
9. பொழில்‌ புர பர 23. செய்த சிறப்பாவன வைய்குந்த 
10. மேச்‌,வரிக்கு மக்களா ஆ 24. நாடாழ்வாரை இருங்கோளருங்‌ 
11. கியஸ்ரீ வஷ்டாலக்கு[த] 25. கூலிச்சேவகரும்‌ கூடி வளைத்‌ 
12. லைவாராகி அறம்‌ வளரக்‌ 26. துக்‌ கொண்டடத்து உய்யக்‌ 
13. கலிமெலிய புகழ்‌ பெ 27. கொ[ண்‌]“டார்கள்‌ புறப்பட்டு எய்‌ 
14. ரகத்‌ திசை அனைய்த்து 
4. காட்டாக சமுத்திராபட்டி (அவணம்‌, 2, ப. 6-7), விஹாரெஹிந்ந ஆவணம்‌, 9), 


ப. 3-34) கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ Y.Subbarayaly, "Erivirapattinam, Warriors 
and the State in Medieval South India", in South Indian Horizons: 
Felicitation Volume ‘of Francois Gros., ed. Jean-Luc Chevillard, IFP and 
EFEO, Pondicherry, 2004, pp. 234-40. 


16 ஆவணம்‌ 17, 2006 


28. 
29. 


30. 


31. 


32. 
34. 
34. 
35. 
36. 
27. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 


௮1, 


ல. 
55, 
54. 
வ 
56. 
ர்‌. 
58. 
த்‌, 
60. 


61. 


62. 
63, 


இடதுபக்கம்‌ 
[தட]த்து [உய்ய] 
கொண்டார்கள்‌ 
மறுவங்க கால 
னும்‌ சாத்துய்‌ 
யக்கொண்டா 
னும்‌ பட்டு 
வைய்குந்த நாடா 
ழ்வாரைய்ப்‌ 
பிழைப்பி 


த்தமையாலு 
ம்தேசிப்பணி 
சை மகன்‌ தே 
சி ஆபரணப்பி 
ள்ளையை மக 
தைநாடாழ்‌ 
வார்‌ கூலிச்‌ சே 
வகந்‌ எய்ய 
சேதந்திடை 
கால்நாடாழ்வா 
னைக்குத்து 


்‌ விச்சுக்‌ கொ 


ணமையாலு 
ம்‌ எதிரான்‌ சி 
ங்கன்‌ வழி[வா] 
ரா நிற்க்க வே. 
ட்டுவர்‌ வழி 
யிலே [எறிஞ்‌] 
சு வீரகள்‌ ம 
தலையைய்‌ 

ப்‌ பிடித்துக்‌ 
கொடுபோ 

க உய்யக்‌ 
கொண்டார்க 
ள்‌ புறப்ப 
ட்டுத்துடர்‌ 
ந்துமதலை 


ஆவணம்‌ 17, 2006 


64. 
65. 
66. 
67. 
68. 
09. 
70. 


i 


2 
73. 
74. 
75. 
76. 
77. 
78. 
Ta. 
60. 


81. 


82. 
83. 
“64, 
85. 
86. 
87. 
66. 
89. 
90. 


91. 


92. 
93. 


வலதுபக்கம்‌ 
யை [விடு] 
வித்து கொ 

டு வந்தமை [யா) 
லும்‌ பதிநெண்‌ 


பூமி வீரகொடி[யா] 


ன மூன்றும்‌ 
ண்டலத்து வீர 
ணுக்கர்‌ இளவீ 
ரானையும்‌ தே 
சி எதிராயன்‌ சி 
ங்கமும்‌ கண 
வதி வீர வா 

ய்‌ காஞ்ச புலியு 
ம்தேசி ஆப 
ரணப்பிள்ளை 
யும்‌ தேசிக்‌ 
கொந்நாரை 

க்‌ கொல்லுங்‌ 
கிடாசானையு 
ம்‌ உடலெடு 

த்த நாட்டுச்‌ 
செட்டிகள்‌ ஆ 
ரு முனைகண்ட 
நாட்டுச்‌ செட்டி 
யாரும்‌ [யா]துவ 
ராம நாட்டுச்‌ செ 
ட்டியாரும்‌ திரு 
வணுக்கப்‌ பிள்‌ 
ளை நாட்டுச்‌ 
செட்டியா 


17 











7:1 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


தப அ அ 


7:2 


இடம்‌ 


காலம்‌ 


20 


7. அரக்கோணம்‌ வட்டத்தில்‌ 
புதிய கல்வெட்டுகள்‌ 


ப.வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


: வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, பொய்கைநல்லூர்‌, 


வடக்கு கிழக்கு மூலையில்‌ அமைந்துள்ள திருவகத்தீசுவரர்‌ கோயில்‌, 
கருவறை வடக்குச்சுவர்‌. 


: வயிரமேகன்‌ (தந்திவர்மன்‌) யா-7, (இ.பி.803). 


பொய்கைநல்லூர்‌, திருஅகத்தீசுவரர்க்குத்‌ திருவமுது படைக்க 
கொடை. “வயிரமேகன்‌' எனப்‌ பெயர்ப்‌ பொறித்து கிடைக்கும்‌ 
முக்கியக்‌ கல்வெட்டு இதுவாகும்‌. வயிரமேகன்‌ என்பது 
தந்திவர்மனின்‌ சிறப்புப்‌ பெயராகும்‌. 


ஸ்வஸ்தஸ்ரீ ஸ்ரீவயிரமேகவர்மர்க்கு 
யாண்டு ௭-வது தாமற்கோட்டத்து 
பொய்கை நல்லூர்‌ சபை யோம்‌ 


: வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌ பொய்கைநல்லூர்‌ 


ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எதிரில்‌ உள்ள மந்தைவெளியில்‌ 
உள்ள கற்பலகை. 


: பார்த்திவேந்திராதி வர்மன்‌, யா-14, (இ.பி. 971). 
: கற்பலகையின்‌ முன்பக்கம்‌ 15-ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ 


இரண்டு வரி கல்வெட்டும்‌, பக்கவாட்டில்‌ 10-ஆம்‌ நூற்றாண்டு 
எழுத்தமைதியில்‌ இரண்டு வரி கல்வெட்டும்‌ வெட்டப்பட்டுள்ளது. 
இதுவரை 13-ஆம்‌ ஆட்சியாண்டு வரை இம்மன்னனின்‌ கல்வெட்டு- 
கள்‌ கிடைத்துள்ளன. இக்கல்வெட்டு 14-வது ஆட்சியாண்டைக்‌ 
குறிக்கும்‌ கல்வெட்டு என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


முன்பக்கக்‌ கல்வெட்டு (கி.பி. 15 நூ) 
பொய்கை 


நல்லூர்‌ 


ஆவணம்‌ 17, 2006 











இடம்‌ 


காலம்‌ 


22 


மவ ஐ. pA 


ஒத 


27. 
28. 
29. 


8. இ 





ராஜராஜனின்‌ வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டு - சிவலார்பட்டி 


த.த.தவசிமுத்து, ஆறுமுகநேரி. 


: தூத்துக்குடி மாவட்டம்‌, விளாத்திக்குளம்‌ புதூர்‌ சிவலார்பட்டி 


கண்மாய்க்கரை. 


: இராஜராஜசோழன்‌, யா:27 (இ.பி.1012). 
செய்தி : 


சிவலார்பட்டி கண்மாய்‌ தூர்வாரப்பட்டபோது எடுக்கப்பட்ட 
35:1128' அளவுள்ள பலகைக்‌ கல்லில்‌ கல்வெட்டு வட்டெழுத்தில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. முன்பக்கம்‌ 26 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 27 
வரிகளும்‌ உள்ளன. முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ வெண்புநாட்டு 
இளங்குறிச்சி மாறந்தாயஈஸ்வரம்‌ கோயிலுக்குக்‌ கிழவன்‌ 
£லவணவன்‌ என்பவன்‌ தன்தாய்‌ தந்தையர்‌ நினைவாக நந்தாவிளக்கு 
எரிய வெள்ளாடும்‌ நிலமும்‌ கொடுத்தமை. 


முன்பக்கம்‌ 

ஸ்ரீ திருமகள்‌ போல பெ 14. ந்‌ திண்டிறல்‌ வென்றி 
ருநிலச்‌ செல்வியுந்‌ தன 15. தண்டாற்‌ கொண்[ட]' தன்னெழி 
க்கேய்‌ உரிமை பூண்டமை 16. ல்‌ வளர்ஊழியுளெல்‌ 
மனக்கொளக்‌ காந்தளூர்‌ 17. லா யாண்டுந்‌ தொழுதகை 
சாலை கலம[று]*த்தருளி வே 18. விளங்கும்‌ யாண்‌ 

ங்கைய்‌ வதி கங்கபாடி 19. டில்‌ செழியரை தேசு கொ 
யுந்‌ தடிகை பாடியுனுளம்‌ 20. ள்‌ ஸ்ரீராஜராஜகேசரி 

பர்‌ பாடியுங்‌ குட 21. வற்மரான ஸ்ரீராஜரா 
மலை நாடுங்‌ கொல்லமு 22. ஜ தேவர்க்கு யாண்‌ 

ங்‌ கலிங்கமு எண்டி 23. டு உயஎ இராசராச ம 

சே புகழ்தர ஈழம 24. ண்டலத்து வெண்பு நா 
ண்டலமு இலட்ட பா 25. ட்டு இளங்குறிச்‌ 

டி ஏழரைஇலக்குமு 26. சி[மாற(நிதாய] ஈ 
பின்பக்கம்‌ 

ஸ்வரத்துக்கு இ 30. யின கிழவனக்க 

வ்வூர்‌ இளங்கு 31. னையும்‌ இவன்‌ ம 

றிச்சி கிழவனா 32. னையாள்‌ வணவஞ்ச 


ஆவணம்‌ 17, 2006 





2. 





இடம்‌ 


காலம்‌ 


செய்த : 


24 


இராஜராஜனின்‌ அகரம்‌ கல்வெட்டு 


க.பன்னீர்செல்வம்‌, மைகூர்‌. 


: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, விழுப்புரம்‌ வட்டம்‌, அகரம்‌ 


அபிராமேஸ்வரர்‌ திருக்கோயிலின்‌ வடக்குப்பக்கச்‌ சுவர்‌. 


: முதலாம்‌ இராசராசன்‌, யா.21 (இி.பி.1006). 


வடகரை. இராசேந்திரசிங்கவளநாட்டிலுள்ள பிரம்மதேயம்‌ 
நிருபதுங்கச்‌ சயந்தாங்கிச்‌ சதுர்வேதிமங்கலத்தில்‌ உட்பட்டிருந்த 
திருநாராயணச்சேரி சபையார்கள்‌, அதிகாரி பராக்கிரம 
மூவேந்தவேளான்‌, தான்‌ செய்த குற்றத்திற்காக வரியிலிட்டு குடுத்த 
பொன்னை, திருநாராயணச்சேரியைச்‌ சார்ந்த பட்டன்‌ சிலாக்கிலவநி 
என்பவன்‌ பெற்றுக்‌ கொண்டு புறஞ்சாய்ந்து போனதால்‌ இதற்கு 
ஈடாக 750 குழி நிலத்தை கயிறூர்‌ அய்யனுக்கு விற்றுக்‌ 
கொடுத்துள்ளதைக்‌ குறிப்பிடுகிறது. 


ஸ்ஷிடர்‌ [11] திருமகள்போலப்‌ பெருநிலைச்செல்வியுங்‌ தனக்கெ யுரிமை 
பூண்டமை மனக்கொளக்‌ காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி 
வேங்கைநாடும்‌ கங்காடியு நுளம்பபாடிய தடிகைபாடியு 
குடமலைநாடுங்‌ கொல்லமுங்கலிங்கமும்‌ எண்டிசை புகழ்தர 
ஈழமண்டலமும்‌ திண்டிறல்‌ வென்றி தண்டாற்‌ கொண்டு தன்னெழில்‌ 
வளர்வூளியுள்‌ எல்லாயாண்டு தொழுதகை விளங்கு யாண்டெ 
செழியரைத்‌ - 

தேசுகொள்‌ ஸ்ரீ கோராஜராஜ ராஜகெஸரிபந்மரான ஸ்ரீ ராஜராஜதேவற்கு 
யாண்டு உயக - ஆவது வடகரை ராஜெந்திர ஸி0 ஹவளநாட்டு 
ப்ரஹ்மதேயம்‌ ந்ருபதுங்க சயந்தாங்கி சதுர்வேதிமங்கலத்து 
திருநாராயணச்சேரி ஸபை,யோம்‌ அஞ்ஞாக்ரயம்‌ விற்றுக்குடுத்த 
பரிசாவது அதிகாரிகள்‌-பராக்ரமசோழமுவேந்தவேளார்‌ தங்‌- 

குற்றத்தால்‌ வழியிலிட்டபொன்‌ கடவார்‌ முன்னின்று இறாது புறஞ்சாய்து 
போனமெமெயில்‌ போனார்‌ வஸம்‌ போமாறு போக்கறுத்து 
கச்சிப்பேட்டு தாலத்து வைத்து தரவு-கேட்கவென்று 
மஹாஸபெபெ.யார்க்கு கடையிடுவர மஹாஸபெபெ,யாரும்‌ 
திருநாராயணச்சேரி சிலாக்கிலவநி பட்டன்‌ தன்னை வரியிலிட்ட 
பொன்னுக்கு முன்நின்று இறாது- 

புறஞ்சாய்து போக இவ்வூருக்கு பூட்டவஸம்‌ போமாய்‌ 
போக்கறுக்கவென்று மஹாஸபெயெயாரும்‌ இதிருநாராயணச்சேரி 
ஸடை யோமுக்கு நியொக.ம்‌ வர நியொகப்படி இவூர்‌ மஹாசாத்தா 
கயிறூரய்யனுக்கு விற்றுக்குடுத்த நிலமாவது இவ்வூர்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


ஸாரங்கவதிக்கு கிழக்கு காமன்‌ வாய்க்காலுக்கு வடக்கு நிக்கி நின்ற 
க-கண்ணாற்று தெற்க்கு நின்று உ-ஞ்‌ சதுக்கத்து-கிழக்கடைய 
இவூராதிபட்டன்‌ அபவிறதாறுடைய எளருய குழியால்‌ வந்த 
எழரை செ- 

த, றுவும்‌ இதிலகப்பட்ட துரவும்‌ இவூர்‌ காணி உடைய தட்டான்‌ சேவூர்‌ 
னாயகன்‌ நாகன்‌ தத்தந்‌ ஆயிரத்தைஞ்ஞூற்றுவந்‌ ஒன்பதின்‌ கழஞ்சு 
பொன்காசு கல்லால்‌ பொன்னுக்கு ஆஞாயக்ரயமாக விற்று 
விலையாவணஞ்‌ செய்து குடுத்தொம்‌ மஹாசாஸ்தா - 
கயிறூரய்யனுக்கு திருநாராயணச்சேரி ஸபெ,யோம்‌ 
இத்திருநாராயணச்சேரி ஸபபெ,யோம்‌ கூட்டம்‌ குறைவறக்‌ 
கூடியிருந்து இவ்வாஞ்ஞாய க்ரய மெழுதப்பணிப்பணியால்‌ - 
பணியேற்றி இவாஞ்ஞாய க்ரய மெழுதப்‌ - பணித்தார்‌ பசும்புறத்து 
விண்ணயக்ரம வித்தர்‌ பணியால்‌ பாரசிவன்‌ எழுவடியாளான 
வைகுந்தநாகிய தந்ம ஆசிாரியநேன்‌ இவை என்னெழுத்து இப்படி 
யறிவேன்‌ கிலாக்கில்‌ நாராயணபட்டநேன்‌ இப்படியறிவேன்‌ இவூர்‌ 
மத்தியஸ்தந்‌ அலங்காரொத்தமநென்‌ இப்படியறிவேன்‌ 
மத்தியஸ்தன்‌ பாரத்வாசி தாமோதிரன்‌ கண்ணபட்டநேன்‌ இப்படி 
யறிவென்‌ - 

.7. இவ்வூர்‌ மத்தியஸ்தன்‌ ஸநன ஸுநன ஸுர்யநான தந்ம ப்ரவியநேன்‌ 
இப்படியறிவேன்‌ கோவிந்தகுமார க்ரமவித்தநேன்‌ இப்படி 
யறிவேன்‌ குரொலி சிங்கபுரான்‌ பட்ட சோமசியேன்‌ இப்படி 
யறிவேன்‌ இவூர்‌ மத்தியஸ்தன்‌ சக்ரபாணி கற்பக பிரியநேன்‌[11]! 


ஆவணம்‌ 17, 2006 25 


10. கோவிந்தப்புத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ 


இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌. 
இரா.தனபால்‌, விழுப்புரம்‌. 
வே.செவ்வேள்‌, அரியலூர்‌. 
பெ.இரவிச்சந்திரன்‌, அரியலூர்‌. 


10:1 


இடம்‌ : பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, உடையார்பாளையம்‌ வட்டம்‌, 
கோவிந்தபுத்தூர்‌ கங்காஜடாதீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை 
அர்த்தமண்டபத்‌ தெற்குச்சுவர்‌ பத்ம அதிட்டான பீடம்‌ (நடராஜர்‌ 
சிற்பத்தின்‌ கழே உள்ளது). 


காலம்‌ : பரகேசரி வர்மன்‌ முதல்‌ பராந்தகன்‌ 907-955) யா.8 (இ.பி. 915). 


செய்தி : இக்கல்வெட்டையும்‌ இதற்கு அடுத்தப்படியாக உள்ள இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌ கல்வெட்டையும்‌ ஒன்றாக இணைத்துப்‌ படித்து 
தென்னிந்தியக்‌ கல்வெட்டுக்கள்‌ மடலம்‌ 19, எண்‌ : 214இல்‌ 
விக்கிரமசோழன்‌ கல்வெட்டு எனப்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளது. 
ஆனால்‌ இவை இரண்டும்‌ முறையே முதல்‌ பராந்தகன்‌, இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ என்பதையும்‌ இவை 
தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளன என்பதையும்‌ இங்கு குறிப்பிட 
வேண்டும்‌. ஸ்ரீ பராந்தகச்‌ சருப்பேதி மங்கலத்துப்‌ பெருங்குறி 
பெருமக்கள்‌ உடையார்‌ ஸ்ரீ விஜயமங்கலமுடைய மகாதேவர்‌ 
தேவதானம்‌ வேளூரில்‌ இறையிலியாக நிலம்‌ வழங்கியுள்ளமை. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ கோப்ப(ரிகேசரி பந்‌(ம)ற்கு யாண்டு அ-வது ஸ்ரீ பிராந்தகச்‌ 
எரா 


2. ப்‌ பேதி மங்கலத்துப்‌ பெருங்குறி பெருமக்களோம்‌ உடையார்‌ ஸ்ரீ 
3. விஜயமங்கலமுடைய மஹாதேவர்‌ தேவதானம்‌ வேளூர்‌ நிலம்‌ 
நூற்றொரு 

4. ப தொறை சின்னதுக்கு குடிமைக்கும்‌ நீராள்ளிட்ட சில்வரியம்‌ தவிந்‌ 
5. து குடுத்து இகோயிற்‌ பண்டாரத்து கொண்ட செவ்வை காசு 
6. நிறை பொன்‌ இருநூறு மு(ப்‌)பதின்‌ கழஞ்சுஞ்‌ கைகொணண்‌)டோம்‌. 
7. மதிரை கொண்ட. 

10:2 

இடம்‌ : மேலது. 

காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ (1133-1150), யா. 10, ௫.பி.1143). 

26 


ஆவணம்‌ 17, 2006 


செய்தி 


10 :3 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 17, 2006 


: பழைய வானவன்மகாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலத்திலிருந்து பிரிந்த 


குந்தவைச்‌ சதுர்வேதிமங்கலத்துச்‌ சபையார்‌ ஸ்ரீ விஜய 
மங்கையுடைய மகாதேவர்க்குப்‌ பூஜை வழிபாட்டிற்குக்‌ குவளை 
மலர்‌ பயிரிட நிலம்‌ கொடுத்துள்ளனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோராஜகேஸரி பந்மற்கு யாண்டு யாவது பழய 
வாநவன்மஹா 

தேவி சருப்பேதிமங்கலத்து வேறு பிரிந்த குந்தவை 
சருப்பேதிமங்கலத்து 

பெருங்குறி பெருமக்களோம்‌ ஸ்ரீ விஜயமங்கையுடைய மஹாதேவற்கு 
ஆராதனைக்குக்‌ குவளை இட விட்ட இறை 

மிலி நிலமாவது கணவதிக்கு மேற்கு குலோத்துங்க சோழ வாக்காலுக்கு 
வடக்கு இவ்வதி வாய்க்காலான ஸேனை 

க்குளமுங்‌ கரையும்‌ பந்நீரடிக்‌ கோலால்‌) குழி வக்க னால்‌ நிலம்‌ 
முக்காலே சின்னமும்‌ இறையிலியாக குடுத்தோ 

ம்‌ பெருங்குறி பெருமக்களோம்‌. 


: மேலது. 
: முதலாம்‌ இராஜராஜன்‌ (985-1014), யா. 29 (கி.பி. 1014). 
: வடகரை இராஜேந்திரசிங்க வளநாட்டு பிரம்மதேயம்‌ ஸ்ரீ பராந்தகச்‌ 


சதுர்வேதி மங்கலத்துப்‌ பெருங்குறிச்‌ சபை பெருமக்கள்‌ இவ்வூர்‌ ஸ்ரீ 
பராந்தகப்‌ பேரேரிக்‌ கரையிலே கூட்டம்கூடி ஸ்ரீ ஆதித்த 
ஈஸ்வரமுடையார்‌ கோயிலுக்குத்‌ திருச்சென்னடை, திருவிளக்கு, 
திருப்பதியம்‌ விண்ணப்பம்‌ செய்யவும்‌, திருப்பள்ளித்தாமம்‌ 
தொடுப்பவர்களுக்கும்‌, திருவிழாவுக்கும்‌, திருவாராதனைக்கும்‌, 
திருவபிஷேகம்‌ செய்யும்‌ பிராமணர்களுக்கும்‌ மற்றும்‌ ஸ்ரீ 
இராஜராஜ தேவர்‌ பிறந்த சதய நட்சத்திரத்து அன்று திருவிழா 
செய்யவும்‌ என பல்வேறு தேவைகளுக்கு நிலதானம்‌ செய்வது என 
தீர்மானம்‌ செய்தனர்‌. துறையூர்‌ ஆன ஸ்ரீவானவன்மாதேவி- 
நல்லூரில்‌ செங்கழுநீர்‌ பூக்கள்‌ பயிர்செய்யவும்‌ நிலம்‌ வழங்கினர்‌. 
இச்சதுர்வேதிமங்கலத்தில்‌ இருந்த சேரிகளின்‌ பெயர்கள்‌, 
வாய்க்கால்களின்‌ பெயர்கள்‌ ஆகியவற்றையும்‌ அறியமுடிகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தநக்கே யுரிமை 
பூண்டமை மனக்கொள காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி 
வேங்கை நாடுங்‌ 

கங்கபாடியுந்‌ தடிகைபாடியுங்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ 
எண்டிசை புகழ்தர ஈழமண்டலமும்‌ இரட்டைபாடியும்‌ ஏழ 


27 


10. 


12. 


13. 


16, 


28 


ரை இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்ட தன்னெழில்‌ 
வளரூழியுள்‌ ளெல்லா யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்‌ 

டேய்‌ செழியரைத்‌ தேசுகொள்‌ கோவிராஜகேஸரி பர்மறான உடையார்‌ 
ஸ்ரீ இராஜராஜ தேவர்க்கு யாண்டு 29வது வடகரை ராஜேந்திர 
சிங்க வளநாட்டுப்‌ பிரமதேயம்‌ ஸ்ரீ ப 

ராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பெருங்குறிப்‌ பெருமக்களோம்‌ 
இவ்வாட்டைய்‌ சிங்க நாயற்று வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற நாள்‌ 
பகல்‌ நம்‌ மூலபண்டாரமான 

ஸ்ரீ பராந்தகப்‌ பேரேரி கரையிலே பெருங்குறி கூடியிருந்து நம்‌ 
மூலதெய்வமான ஸ்ரீ ஆதித்த ஈஸ்வர முடையார்க்கு திருச்சென்ன 
டைக்கும்‌ திருவிளக்குக்கும்‌ திருக்காவணத்துக்கு திருப்பதி 

யம்‌ விண்ணப்பஞ்‌ செய்வார்க்கும்‌ திருப்பள்ளித்தாமம்‌ தொடுப்பார்க்கும்‌ 
திருவிழாவுக்கு திருவாராதனைக்கு திருவபிஷேகஞ்‌ செய்யும்‌ 
ப்ராஹ்மணந்‌ ஒருவனுக்கு நிசதம்‌ 

ம்க்கும்‌ ஆளை ஸ்ரீரா 

ஜ ராஜ தேவர்‌ திருநக்ஷத்திரையை பங்குநிச்‌ சதயத்துக்கும்‌ உள்பட்ட 
நிவந்தங்களுக்கு குடுத்த நிலம்‌ ஸ்ரீ பராந்தக வதியாந ஸ்ரீ பூலோக 
மாணிக்க வதிக்கு மேக்கு ஸ்ரீ வீரநாராயண வாக்காலான ஸ்ரீ அரு 

மொழிதேவ வாய்க்காலுக்கு வடக்கு கட்டளை ௧ நிலம்‌ வேலியும்‌ 
இவ்வதிக்கு மேற்கு ஸ்ரீ சோழமாதேவி வாய்க்காலுக்கு வடக்கு 
இரண்டாங்‌ கண்ணாற்றிலும்‌ தெற்கடைய இரண்டாம்‌ 
கண்ணாற்றிலும்‌இரண்டே யெட்டு மாவும்‌ 

இ வதிக்கு மேற்கு ஸ்ரீ வீரநாராயண வாக்காலான அருமொழிதேவ 
வாக்காலுக்கு தெற்கும்‌ கட்டளையொன்றில்‌ வடக்கடய மூன்றாங்‌ 
கண்ணாற்று நில மூன்றரையே இரண்டு மாவும்‌ இவ்‌ 

வதிக்கு கிழக்கு இவ்வாக்காலுக்கே தெற்கு மூன்றாங்‌ கண்ணாற்றிலு 
முதற்‌ சதுரங்களால்‌ நிலம்‌ முக்காலே மூன்று மாவும்‌ இவ்வதிக்கேய்‌ 
கிழக்கு இவ்வாய்க்காலுக்கே வ 

டக்கு முதற்‌ சதுரங்களில்‌ மனைக்‌ கூற்றுக்குத்‌ தெற்கு நில முக்காலும்‌ 
ஆக நிலம்‌ பதிமூன்றே மூன்று மாவிலும்‌ மட்டகை வசமனைக்‌ 
கூற்றில்‌ கூறிட்ட நிலநீக்கி நின்ற நில 

எப்பேற்பட்டதும்‌ இப்பரிசு நிமந்தமங்களுக்கு ஆக உடையார்‌ ஸ்ரீ 
ஆதித்த ஈஸ்வர முடையார்க்கு நூறு பள்ளித்தாமம்‌ செங்கழுநீர்‌ 
நடத்‌ துறையூராந ஸ்ரீவானவன்‌ மாதேவி 

நல்லூராதித்த வதியாந ஸ்ரீ குந்தவை வதிக்கு கிழக்கு பரகேசரி 
வபாக்காலாந சநநாத வாக்காலுக்குத்‌ தெற்கு மூன்றாங்‌ கண்ணாற்று 
முதற சதுரத 

துக்‌ குளம்‌ இரண்டு மாவும்‌ இவ்வதிக்கே மேற்கு இவாக்காலுக்குகேய்‌ 


தெற்கு முதற்‌ சதுரத்துக்கு செங்கழுநீரிடப்‌ பெறுவாராகவும்‌ 
இப்பரிசு கல்லில்‌ வெட்ட 


ஆவணம்‌ 17, 2006 


20. 


10:4 


காலம்‌ 


செய்தி 


றா இழு ௪ 


ஆவணம்‌ 17, 2006 


ப்‌ பெறுவாராகவும்‌ பணித்தார்‌ பதி மூன்றாஞ்‌ சேரியாந ஸ்ரீ கேரளாந்தகச்‌ 
சேரி வங்கிப்புறத்துச்‌ [சாப்‌] பட்டச்‌ சோமாசியார்‌ மகர்‌ 
வெண்ணம்பி பத்ம ஸ்ரீராஜராஜ 

ச்‌ சேரிக்குள்‌ நிலத்து கூத்தனிளைய ஸ்ரீ வாஸுதேவநாரும்‌ 
பதினாலாஞ்சேரியான ஸ்ரீ சுந்தரசோழச்‌ சேரி இடையாற்றுகுடி 
பட்டந்‌ சோத்தன்‌ வாஸுதேவனாரும்‌ 

ஸ்ரீ மும்முடிசோழச்சேரி ராக்களூர்‌ சங்கர நாராயணன்‌ தபஸ்யரும்‌ 
ஸ்ரீநித்த வினோதச்சேரி சாந்தூர்‌ ஸ்ரீ கிருஷ்ண கிரமவித்தனும்‌ ஸ்ரீ 
இராஜ ராஜச்சேரி திருப்புத்தூர்‌ ஸர்வ்வக்ரது விமல தேவனார்‌ 
மகன்‌ கேசுவ பட்டரும்‌ பணியால்‌ மத்யஸ்தந்‌ மூவாயிரவ 
னாராயணநாந பொற்கோயில்‌ பெருங்காவி 

தியேன்‌ இவை என்னெழுத்து இது பன்மாஹேஸ்வரரக்ஷை. 


: மேலது, கருவறை மேற்குச்‌ சுவர்‌ பீடம்‌. 
: இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 11, (இ.பி.1144).- 


உய்யக்‌ கொண்டார்‌ வளநாட்டு அம்பர்‌ நாட்டு வளத்தாமங்கலத்து 


மங்கலங்கிழான்‌ உத்தமசோழன்‌ சங்கரதேவன்‌ அவனிவேளார்‌ 
என்பவர்‌ ஸ்ரீ விஜயமங்கலமுடைய மஹாதேவர்‌ கோயிலுக்கு 
நூற்றிஎழுபது பலம்‌ எடையுள்ள இரண்டு தராவிளக்குகளை 
வைத்து எரிப்பதற்கு இருபது காசுகள்‌ கொடையாக 
வழங்கியுள்ளார்‌. இதை இக்கோயில்‌ சிவப்பிராமணர்கள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு விளக்கு எரிக்க ஒப்புக்‌ கொண்டனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ கொலோ பை பதிந்‌ ஒன்றாவது விக்கிரம 

சோழ வளநாட்டு இந்னம்பர்‌ நாட்டு ......... ப்ராஹ்மணந்‌ காஸ்யவந்‌ அரு 

மொழி திருச்சிற்றம்பலமுடையானும்‌ பட்டநம்பல 

ங்‌ கோயில்‌ கொண்டான்‌ ப தேவன்‌ உடையா 

னுங்‌ காஸ்யபன்‌ ஸ்ரீ விஜைய மங்கலமுடையான்‌... தேவபட்டனும்‌ ஸ்ரீ 
விஜைய்ய ம்ங்கலமுடையானும்‌ மாராயன்‌ உய்ய வந்தானும்‌ ஆக 
இவ்வனைவோம்‌ உய்யக்கொண்டார்‌ வளநாட்டம்பர்‌ நாட்டு 
வளத்தாமங்கலத்து மங்கலங்கிழான்‌ உத்தமசோழன்‌ சங்கரதேவந்‌ 
அவநி ே 

வளார்‌ பக்கல்‌ நாங்கள்‌ உடையார்‌ ஸ்ரீ விஜையமங்கலமுடை.... இவரிட்ட 
தராவிளக்கு இரண்டினால்‌ நாராசமும்‌ மண்ணும்‌ உட்பட நிறை 
நூற்றெழுபதின்‌ பலமுள்ள விளக்கிலே சந்திராதித்தவற்‌ எரிக்க 
கடவோமாக இவர்பக்கல்‌ நாங்கள்‌ உபையமாக விளக்கொற்றுக்குக்‌ 
காசு பத்தாக திருவிளக்கு இரண்டுக்கு 


29 


7. கா இருபது இக்காசு இருபதுங்‌ காசின்‌ வாய்த்‌ திங்கள்‌... ரண்டிலும்‌ 
இரண்டு திருநுந்தாவிளக்கு சந்திராதித்தவல்‌ எரிக்கக்கடவோமாக 
இக்காசு இருபதுங்‌ கொண்டோம்‌ இவ்வனைவோம்‌//௨. 

10:5 

இடம்‌ : மேலது, கருவறை மேற்குச்‌ சுவர்‌ கண்டப்பகுதி. 

காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்து : விக்கரமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டுவுடையார்‌ ஸ்ரீ 
விஜயமங்கலமுடைய மஹாதேவர்‌ கோயிலில்‌ இக்கோயில்‌ 
தேவதானக்குடி நெற்குன்றம்‌ உடையானான மாதவன்‌ பழுவூர்‌ 
நக்கனான பனையூர்நாட்டு வேளான்‌ என்பவர்‌ திருநந்தாவிளக்கு 
எரிப்பதற்கு 15 காசுகளைக்‌ கொடையாகக்‌ கொடுத்துள்ளார்‌. 
இதைப்‌ பெற்றுக்கொண்ட இக்கோயில்‌ 30 வட்டத்துக்‌ காணிவுடய 
சிவப்பிராமணர்கள்‌ விளக்கு எரிக்க ஒப்புக்‌ கொண்டனர்‌. 
இவ்விளக்கு இக்கோயில்‌ திருவுண்ணாழிகை திருவாசலுள்‌ 
திருவணுக்கன்‌ வாசலுள்‌ வைத்து எரிக்கப்பட்டது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 

குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 

௮வது வடகரை விக்கிரம சோழ வளநா 

(ட்டு இந்‌) நம்பர்‌ நாட்டு உடையார்‌ ஸ்ரீ விஜயமங்‌ 

(கல முடைய மஹாதேவர்‌ கோயிலில்‌ காணி உடைய 
(சிவப்ராஹ்மணரில்‌ காஸ்யபந்‌ திருச்சிற்றம்பல முடையாநா 
ந திருச்சிற்றம்பல பட்டனும்‌ காஸ்யபந்‌ பட்டந்‌ ஸ்ரீ வி 
பதத க்‌ கொண்டாநும்‌ காஸ்யவந்‌ அம்பலங்‌ 

© த வந்‌ ஆடவல்லா 


வ oop 


றம்பல முடையானும்‌ காஸ்யபந்‌ ஆதித்தன்‌ உடையாந்‌ அணுக்க 

நம்பியும்‌ ராஜ பத்தியந்‌ பஞ்சநெதிவாண பட்டநான தில்லை 

நாயகநும்‌ மாராயந்‌ 

ந்தாநும்‌ வளவாதராஜர்‌ ஆளவந்தாநும்‌ பாரத்வாஜ திருமழபாடி 

குணச்சீரநும்‌ மாடலந்‌ ஸிவதேவ பட்டநும்‌ 
விஜயமங்கலமுடையாநும்‌ பாரதுவாஜி மாராயந்‌ உய்யவந்த 

12. நும்‌ திருமழபாடி ஆளுடையாநும்‌ இவ்வனைவோம்‌ இத்தேவர்‌ 
தேவதானகுடி நெல்க்குந்ற முடையாநான மாதவந பழுவூர்‌ 
நக்கநான பநையூர்‌ நாட்டு வேளாநிடை நாங்‌ 

13. (கள்‌ நுந்தா விளக்கு எரிக்க உபயம்‌ கொண்டு உபய பிரமாணம்‌ பண்‌ ணி 


குடுத்த பரிசாவது ஸ்ரீ விஜயமங்கலமுடையார்‌ கோயிலில்‌ 
திருவுந்நாழிகைத்‌ திருவாசலு 


i ஆவணம்‌ 17, 2006 


15. 
16. 


10:6 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


உர. டு 


10:7 


இடம்‌ 


காலம்‌ 


: வடகரை 


ள்‌ திருவணுக்கந்‌ திருநுந்தாவிளக்கு எரிக்க கடவோமாக நாங்கள்‌ 
கைக்கொண்ட காசு யரு க்காசு 

பதிநஞ்சும்‌ கைக்‌ கொண்டு பலிசைக்குச்‌ சிலவாக நித்தம்‌ உழக்கு 

நெய்‌ முப்பது வட்டத்தோம்‌ சந்திராதித்தவரை இவ்விளக்கு எரிக்க 
கடவோமாக உபய 

ம்‌ கொண்டோம்‌ முப்பது வட்டத்து சிவப்ராஹ்மணரோம்‌ இது 
பன்மாஹேஸ்வர ரக்ஷை//உ. 


: மேலது, இராஜகோபுரத்தின்‌ இடிந்த சுவர்மேல்‌ உள்ள துண்டுக்‌ கல்‌. 
: 14 ஆம்‌ நூற்றாண்டு. 


: உடையார்‌ 


திருவிசயமங்கையுடையார்‌ கோயிலுக்கு துளுவர்‌ 
என்பவர்‌ பணம்‌ கொடையாக வழங்கியுள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ 7. ப்பணம்‌- பு 
உடையார்‌ இரண்டு ப 
திருவிசைய த்திர வழி 
மங்கயை 10. யில்‌ துளு 
டையார்‌ ே 11. வர்‌ தன்ம 
காயில்‌ திரு 12. ம்‌ 


: முதல்‌ பிரகார உட்பக்கத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


: நான்காம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (1303-1325), யா. 12 


(இ.பி.1315). 

விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு 
மண்ணிவாத்தலைக்கு கிழக்குப்‌ பட்ட நாட்டார்கள்‌ இக்கோயிலுக்கு 
நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்தனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ மற்கீத்திக்கு மேல்‌ கோச்சடபன்மர்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகன்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு யஉ-வது 
- துலா நாயற்று அபரபக்க்ஷத்து ப்ரதமையும்‌ செவ்வாய்க்‌ கிழமையும்‌ 
பெற்ற காத்திகை நாள்‌ 

வடகரை விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்பர்நாட்டு மண்ணி 
வாத்தலைக்குக்‌ கிழக்குப்பட்ட நாட்டவரோம்‌ நிலவிலைப்‌ 
பிராமணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது இன்னாட்டு உடையார்‌ 
திருவிசைய மங்கையுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டே 


ஆவணம்‌ 17, 2006 31 


x 


10. 


1 


12, 


32 


ஸ்வர தேவகன்மிகளுக்கு விற்றுக்‌ குடுத்த நிலமாவது இன்னாட்டுக்‌ 
கிளிநல்லூர்‌ கிழவன்‌ கோளராயன்‌ பதினொன்றாவது வரையும்‌ 
பயிற்செய்த நிலத்தில்‌ கடமைச்‌ சிகையாற்றாமல்ப்‌ போகையாலே 
இவர்க்கு நாட்டுப்புணை நாமாகையில்‌ 

பப்‌ பாடியில்‌ உடையார்‌ நிலா வீரநாயனார்‌ கோயிலிலே உடையார்‌ 
கூபகராயர்‌ காரியத்துக்கு கடவார்‌ மறிப்பு இட்டு மிறுக்கப்‌ 
பண்ணுகையில்‌ இவர்‌ பேரில்‌ 14-வது வரை சிகைக்கு இவர்‌ 
காணியான செம்பியன்‌ கிளிநல்லூர்‌ ஆன 

வீரராஜேந்திரன்‌ கிளிநல்லூரில்‌ சிபராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ 
பிடாகைத்‌ திருவரங்க நல்லூர்‌ திரிபுவனமாதேவி வதிக்கு மேற்க்கு 
ஆச்சப்பிடாரி வாய்க்காலுக்கு வடக்கு [சாசா ச] சதிரத்து 
(வானவனாயானில்‌ உ யா திருநாம 


மதுராந்தக நல்லூர்‌ கோதண்டராம வதிக்கு மேற்க்கு வானவன்‌ 
வாய்க்காலுக்கு வடக்கு 24 சதிரத்து கீழைமாம்புறம்‌ 

[ரூ-சஈ மசா-உசா மி றா கறா சக] - சதிரத்து வடக்கடைந்த 
நான்மாவரையில்‌ - [ரூகம சகசாக] சதிரத்து மருவமர்‌ குழலி நிலம்‌ 
- [ரெம] உ - சதிரத்து செங்கல்‌ செய்நிலம்‌ - [ரெய்‌] க றா - றா 
இன்னிலம்‌ ஐஞ்சுமாவும்‌ விற்றுக்குடுத்துக்‌ கொள்வதான 

எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு நற்க்காசினால்‌ ப-180 இதில்‌ 
இன்னாயனார்‌ திருமடை விளாகத்து கைக்கோளரில்‌ எதிரிலி 
பெருமாளைத்‌ தெண்டங்கொண்டு நாட்டுக்குப்‌ பொதுவான 
பணத்தில்‌ இன்னாயநாரோபாதிக்கு 

முதலாகச்‌ செலவிட்ட பணம்‌ 75-நீக்கி பணம்‌ 105 இப்பணம்‌ நூற்று 
ஐஞ்சும்‌ இப்பேர்க்குப்‌ பதினொன்றாவது வரை சிகைக்கு உடலாக 
கருவுகலத்தே யிட்டது. இன்னிலமஞ்சுமாவுக்கும்‌ இப்பணம்‌ 
நூற்றெண்பதுமே விலையாவதாகவும்‌ இதுவே. 

பொருமாவறுதிப்‌ பொருள்செலவோலை யாவதாகவும்‌ இதுவல்லது 
வேறு பொருமாவறுதிப்‌ பொருள்‌ செலவோலை காட்டக்‌ கடவதல்ல 
தாகவும்‌ இன்னிலத்து மேல்நோக்கின மரமும்‌ கீழ்நோக்கின 
கிணறும்‌ பொதும்‌ 

போதாதியும்‌ பாகமும்‌ பாகாசிரியமும்‌ மற்றும்‌ எற்பேர்பட்ட 
உரிமைகளும்‌ உப்பட விலைக்கற 

விற்று பொருளறக்‌ கொண்டு விற்று விலைப்பிராமணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கு நாட்டவரோம்‌ 
இப்படிக்கு இவை நாட்டுக்கணக்கு தன்மப்‌ பிரியன்‌ எழுத்து. 
இப்படி அறிவேன்‌ கூடக்‌ குடையானேன்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


13. இவை தலலைக்கோபதி திருவம்பலப்‌ பெருமாள்‌ எழுத்து இவை 
வெண்ணிவாயிலுடையான்‌ எழுத்து உ இப்படிக்கு இவை 
முருக்கூருடையானேன்‌ ௨ இவை கண்ணமங்கலமூடையான்‌ 
எழுத்து உ இப்படி அறிவேன்‌ பூங்குன்ற முடையானேன்‌ உ இவை 
சீகாழிபிள்ளள்‌ எழுத்து 

14, இவை வினாயகபட்டன்‌ எழுத்து உ இவை குமரவேளான்‌ எழுத்து உ 
இவை திருவெண்காடு பட்டன்‌ எழுத்து ௨ இவை 
குடவாயிலுடையான்‌ எழுத்து ௨ 


10:8 
இடம்‌ : முதல்‌ பிரகார உட்பக்கத்‌ தெற்குச்‌ சுவர்‌ . 
காலம்‌ | நான்காம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 12 (இ.பி, 1315), 


செய்தி ! வடகரை விக்கிரம சோழவளநாட்டு இன்னம்பர்நாட்டு கிளிஞ்லூர்‌ 
திழவன்‌ அரையன்‌ ஏழிசை நாயகன்‌ என்பவர்‌ விசயமங்கையுடையார்‌ 
கோயிலுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்துள்ளார்‌, 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமற்கீர்த்திக்கு மேல்‌ கோச்சடபன்மர்‌ திரிபுவனச்‌ 
ப சக்கரவத்தி ஸ்ரீ-கந்தரபாண்டிய தேவற்க்கு யாண்டு ய-வது கற்கடக 
நாயற்று பூறுவபக்ஷத்து திங்கள்கிழமையும்‌ த்ரயோதஸியும்‌ பெற்ற 
மூலத்து 
2, நாள்‌ வடகரை விக்கிறமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு 
நித்தவினோத வளநாட்டு ஆவூர்க்‌ கூற்றத்து கிளிஞலூர்கிழவன்‌ 
அரையள்‌ ஏழிசைநாயகனேன்‌ நிலவிலை ப்ரமாணம்‌ 
பண்ணிக்குடுத்த பரிசாவது விக்கிரம சோழ வளநாட்டு 
3, இன்னம்பர்‌ நாட்டு உடையார்‌ திருவிசைய மங்கை உடையார்‌: 
ஆதிசண்டேஸ்வர தேவர்க்கு இற்றைநாளில்‌ நான்‌ விற்றுக்‌ 
கொடுத்த நிலமாவது இன்னாட்டில்‌ செம்பியன்‌ கிளிநல்லூர்‌ 
வீரராசேந்திரன்‌ கிளிஞல்லூரில்‌ என்காணியான 
4. ஸ்ரீபராந்தகச்‌ சருப்பேதி மங்கலத்துப்‌ பிடரகை மதுராந்தக நல்லூர்‌ 
கோதண்ட ராமவதிக்கு மேற்க்கு வானவன்மாதேவி வாய்க்காலுக்கு 
வடக்கு நிலம்‌ சதிரத்து தெற்கடைந்த நிலத்துக்கு கிழக்கடையவிட்டு 


அம்‌ 


மேற்கடையக்‌ கார்மறு நிலம்‌ [௮] சீதிர்த்து 
8. தெற்கடைந்த நிலத்து நடுவடைய நிலம்‌ வகம்‌இங்கே நிலம்‌ கசும்‌ விதம்‌ 
[ஷ்‌ ௪ விற்று 


த்‌ குடுத்துக்கொள்வதான எம்பிலிலசந்தி விலைப்பொருளன்றாடு 
நற்காசினால்‌ [ரய] இப்பணம்‌ அய்ம்பதுக்கும்‌ இந்நிலம்‌ காணியும்‌ . 
விலையாவதாகவும்‌ இதுவே பொருமாவறுதி பொருள்சிவவோலை- 
யாலதாகவும்‌ இதுவல்லது வேறு 


ம்‌ 


ஆவணம்‌ 17, 2006 33 


ட 


10. 


oR 


10:9 


இடம்‌ : 


காலம்‌ : ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 14 (கி.பி. 1317). 
செய்தி : விக்கிரமசோழ வளநாட்டு 8ழ்கூற்று நாட்டவர்‌ இக்கோயிலுக்கு 


34 


பொருமாவறுதிப்‌ பொருள்ச்சிலவோலைகாட்டக்‌ கடவதல்லவாகவும்‌ 
இப்படிக்கு விலைக்குறவிற்று பொருளறக்‌ கைக்கொண்டு 
இந்நிலத்து மேல்நோக்கின மரமும்‌ கீழ்நோக்கின கிணறும்‌ 
பொதுவும்‌ போதாதியும்‌ மற்றும்‌ ௭ 

ப்பேற்பட்ட உரிமைகளும்‌ உட்பட விற்றுகுடுத்தேந் உடையார்‌ 
திருவிசையமங்கை உடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர- 
தேவன்மிகளுக்கு கிளிஞலூர்‌ கிழவந்‌ அரையந்‌ ஏழிசை நாயகநேந்‌ 
இந்நிலமாகாணியும்‌ இப்பணம்‌ அறுபதுக்கும்‌ 

விற்றுக்குடுத்து இப்பணம்‌ (பொருளுக்கு! வாங்கி குடுத்தமைக்கும்‌ 
இந்நிலம்‌ மாகாணியும்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்ளக்‌ 
கடவதானமைக்கும்‌ இவை ஏழிசைநாயகந்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை இமையவட்டத்து சுரக்குரு நாட்டுக்‌ கயிலாய 

கிழவநான  எயில்குலத்துபுரத்தாந்‌ பாண்டிகுலபதி வளநாட்டு 
எயில்நாட்டு பூதமங்கலமுடையான்‌ நமச்சிவாய தேவன்‌ 
திருவானைக்காவுடையானேன்‌ உ இவர்‌ சொல்ல இந்த ப்ராமணம்‌ 
எழுதினமைக்கு கோமடத்து ஸ்ரீ கருஷ்ணபட்டர்‌ எழுத்து 

இப்படிக்கு இலை நித்தவினோத வளநாட்டு ஆவூர்கூற்றத்து 
கிளிஞலூர்க்‌ கிழவன்‌ அரையன்‌ திருவிடைமருதுடையானால்‌ 
வீரசிங்கராயனேன்‌ உ 


முதல்பிரகார உட்பக்கத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


நிலம்‌ விற்றுக்‌ குடுத்தனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமற்கீர்த்தி மேல்‌ கோச்சடபன்மர்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்க்கு யாண்டு 14-வது 
துலாநாயற்று அபரபக்ஷத்து பஞ்சமியும்‌ திங்கள்கிழமையும்‌ பெற்ற 
மிறுகசீரிஷத்து நாள்‌ வடகரை விக்கிறமசோழ வளநாட்டு கீழ்கூற்று 
நாட்டவரோம்‌ பிணை 

நிலவிலைப்ரமாணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது இன்னாட்டு உடையார்‌ 
திருவிசைய மங்கை உடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ 


கன்மிகளுக்கு விற்றுக்குடுத்த நிலமாவது இன்னாட்டில்‌ கிளிஞலூர்‌ 
கிழவன்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


10 : 10 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 17, 2006 


சைவது புரட்டாதி மாதவ....... சிகைக்கு இவர்‌ முன்னின்று கடமை 
இறாதேபோகையில்‌ இவர்‌ பேர்சிகைக்கு இவர்‌ காணியான 
செம்பியன்‌ கிளிஞலூர்‌ வீரராசேந்திரன்‌ கிளிஞலூரில்‌ 
இவரோபாதிக்‌ காணியான நிலத்து இற்றைநாளால்‌ விற்றுக்குடுத்து 
ஸ்ரீபராந்தகச்‌ சருப்பேதி மங்கலத்து 

உட்கிடை பராந்தகநல்லூர்‌ வீரநாராயண வதிக்கு மேற்கு வானவன்மா 
தேவி வாய்க்காலுக்கு வடக்கு (69) சதிரத்து தெற்கடைந்த நிலத்து 
மேற்கடை திறப்பு திருநாமத்துக்காணியும்‌ நீக்கி இதந்கிழக்கு (.....) 
கிறாம்‌ வடக்கடைந்த நிலத்து மேற்கடைய நீக்கி இதன்‌ கிழக்கு (..... 
ஆக (௬மவாநதறாமி! 

திரத்து கிழக்கடைந்த நிலத்து திருத்துப்பட்ட நிலத்து திறப்பும்‌ 
திருநாமத்துக்காணியும்‌ நீக்கி இவனுதான நிலங்கலந்தவாற்றால்‌ 
நிலம்‌ (சாம்‌) 26 சதிரத்து கிழக்கு 

க்காணிக்கீழேழுமா கவரையு இற்றை நாளால்‌ விற்றுக்‌ 
குடுத்துக்கொள்வதான பணம்‌ (60) இப்பணமறுபதும்‌ இவர்பேர்‌ 
சிகைக்கு உடலாக கருவோலத்தேய்‌ ஓடுக்கி இப்படி சம்மதித்து 
(புண நில விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ உடையார்‌ திரு 
விசையமங்கை உடையார்‌ ஆதிசண்டேஸ்வர 

தேவகன்மிகளுக்கு நாட்டவரோம்‌ பணியால்‌ நாட்டு முதலூ 
ப்ரம்மபிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை தேவனாய 
(முற்றுப்பெறவில்லை. 


: முதல்‌ பிரகார உட்பக்கத்‌ தெற்குச்சுவர்‌ 


: முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ (1268-1318), யா. 36 


(கி.பி.1304). 


: நித்தவினோத வளநாட்டு ஆவூர்க்கூற்றுத்துக்‌ திளிநல்லூர்க்கிழவன்‌ 


அரையன்‌ திருவிடைமருதுடையானான வீரசிங்கராயன்‌ என்பவர்‌ 

இக்கோயிலுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்துள்ளார்‌. 

ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமற்‌ கீத்திக்கு மேல்‌ கோமாறபன்மர்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர தேவர்க்கு யாண்டு 

36-வது கந்நிநாயற்று பூர்வ்வ பக்ஷ்த்து புதன்கிழமையும்‌ 

பெற்ற உத்திரட்டாத்தி நாள்‌ நித்தவினோத வளநாட்டு ஆவூர்கூற்றத்து 
கிளிநல்லூர்‌ கிழவன்‌, அரையன்‌ திருவிடைமருதுடையானான 
வீரசிங்கராயனேன்‌ நிலவிலைப்பிரமாண இசைவு தீட்டு வட 


35 


1 


18. 


லிம்‌ 
> 


36 


கரை விக்கிரம சோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு உடையார்‌ 
திருவிசயமங்னக உடையார்‌ கோயில்‌: ஆதிசண்டேஸ்வர 
தேவகன்மிகளுக்கு இற்றைநாள்‌ நான்‌ விற்றுக்குடுத்த நிலமாவது 
இந்நாட்டுச்‌ செம்பியன்கிளிநல்லூர்‌ வீரராசேன்திரன்‌ கிளிநல்லூரில்‌ 
வீரநாராயணவதிக்கு மேற்க்கு வானவன்மாதேவி 

வாய்க்காலுக்கு வடக்கு (48ஞ்‌ சதிரத்து (நிலம்‌ 9-ம்‌ மதுராந்தகநல்லூரில்‌ 
கோதண்டராமவதிக்கு மேற்க்கு 

வான்வன்மாதேவி வாய்க்காலுக்கு வடக்கு (49ஞ) சதிரத்து தெற்கடைந்த 
நிலத்‌ கிழக்கடைய விட்டு :.......] சதிரத்து தெற்கடைந்தநிலத்து 
நடுவடைய :......! வடக்கடைந்த நிலத்து 


சதிரத்து தெற்கடைந்த நிலத்து மமேற்கடைய (பஃப்‌ ஆக 


சகர 
ஒக்க கசக்க எல்‌ 


இந்நிலம்‌ இருமாவரையும்‌ விற்றுக்‌ குடுத்துக்‌ கொள்வதான 
எம்மிலிசைந்த விலைப்பொருளன்றாடு நற்காசினால்‌ இப்பணம்‌ 
நூற்றுக்கும்‌ இந்நிலம்‌ இருமாவரையும்‌ விலையாவதாகவும்‌ இதுவே 
பொருள்‌ 

மாவறுதிப்‌ பொருள்ச்செலவோலை யாவதாகவும்‌ இதுவல்லது வேறு 
பொருள்மாவறுதிப்‌ பொருள்ச்‌ செலவோலல காட்டக்கடவத்ல்ல 
வதாகவும்‌ இப்படிக்கு விலைக்கற விற்றுப்‌ பொருளறக்‌ 
கைக்கொண்ட இ 


. நீ நிலத்து மேணோக்கின மரமும்‌ கீணோக்கின கிணறும்‌ பொதுவும்‌ 


போதாதியும்‌ பாகமும்‌ பாகாசிரியமும்‌ மற்று எப்பேற்ப்பட்ட 
உரிமைகளும்‌ 

உட்பட விற்றுக்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ திருவிசையமங்கை உடையார்‌ 
கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கு கிளிநல்லூர்‌ 
கிழவன்‌ அரையன்‌ திருவிடைமருதுடையானாள 
வீரசிங்கராயளேன்‌ உ 

இப்பணம்‌ நூற்றுக்கும்‌ இள்ளிலம்‌ இருமாவரையும்‌ விற்றுக்‌ 
குடுத்தமைக்கு இவை கிளிநல்லூர்கிழவன்‌ திருவிடை 
மருதுடையாளான வீரசிங்கராயன்‌ எழுத்து இவர்‌ சொல்ல இந்தப்‌ 
பிராமணம்‌ எழுதினமைக்கு 

இப்படிக்கு இலை பூதமங்கலமுடையான்‌ நமச்சிவாய தேவன்‌ 

கவானைக்காவுடையானேன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 

கிளிநல்லூர்‌ கிழவன்‌ அளிர்யனான்‌ ஏழிசை நாயகனின்‌ லை 
எழுத்து இவர்‌ சொல்ல இந்த பிரமாணம்‌ எழுதினமைக்கு 

இவை பரணநல்லூர்‌ கிழவன்‌ வரை எடுத்தான்‌ எழுத்து உ 


ஆவணம்‌ 17, 2866 


10:1 


இடம்‌ 


சாலம்‌ 
செய்தி 


ஆவணம்‌ 17, 2006 


। முதல்‌ பிரகார உட்பக்கத்‌ தெற்குச்‌ சுவர்‌, 

! நான்காம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா, 14 (இ.பி.1317). 

[நித்த வினோத வளநாட்டு ஆவூர்க்‌ கூற்றத்துக்‌ கிளிநல்லூர்‌ கிழவன்‌ 
திருவிடைமருதுடையானான வீரசிங்கராயன்‌ என்பவர்‌ விக்கிரம 


சோழ வளநாட்டு உடையார்‌ நிருவிசையமங்னக உடையார்‌ 
கோயிலுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்துள்ளார்‌. 


ஸ்ரீமற்‌ கீர்த்திக்கு மேல்‌ கோச்சடபன்மர்‌ திருபுவனச்‌ சச்சுரவத்திகள்‌ 
ஸ்ரீசுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 14வது துலாநாயற்று பூர்வ 
பக்ஷத்து ப்ரதமையும்‌ வியாழக்கிழமையும்‌ 

பெற்ற அஸ்வதி நாள்‌ வடகரை விக்கிரம சோழவளநாட்டு உடையார்‌ 
திருவிளசயமங்ளக யுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேசுர 
தேவகன்மி கோயிற்‌ சுணச்சர்க்கு நித்த வினோதவளநாட்டாவூர்‌ 
கூற்றத்து கிளிநல்லூர்‌ கிழவன்‌ திருவிடைமருதுடையானான 
வீரசிங்கராயரேன்‌ நிலவிலை பரமா 

ணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது இற்றை நாளால்‌ நான்‌ விற்றுக்‌ குடுத்த 
நிலமாவது வடசுரை விக்கிறம சோழ வளநாட்டு ஸ்ரீபராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து வேறுபிரிந்த செம்பியன்‌ கிளிநல்லூரில்‌ 
என்காணியான இவ்வூர்பிடாகை மதுராந்தகநல்லூரில்‌ 
கோதண்டராமவதிக்கு மே 

ற்கு வானவன்மாதேவி வாய்க்காலுக்கு வடக்கு £..... முதற்சதிரத்ட) 
வடக்கடைந்த நிலத்து மேற்கடைய !(......? தெற்கடைந்த நிலத்து 
நடுவடைய (......! இதற்‌ மேற்க விட்டு (.......! முதல்‌ சதிரத்து 
வடக்கடைந்த நிலத்து நடுவடைய (பள ) மேற்கடைய விட்டும்‌ 
மேற்கடைந்த ரூ விதம்‌ சதிரத்து வடக்கடைந்த காமா 

வரையில்‌ (.......) இதன்‌ மேற்கு !......) முதற்சதிரத்து வடக்கடைந்த 
நிலத்து நடுவடைய நிலம்‌ (...... உதம்‌ ஆக நிலம்‌ உ மா இந்த 
நிலமிருமாவரையும்‌ விற்றுக்குடுத்துக்கொள்வதான எம்மிலிசைந்த 
விலைபொருளன்றாடு நற்காசினாற்‌ விலைப்படி (பணம்‌ 100) 
இப்பணம்‌ நூற்றுக்கும்‌ இந்நிலமிருமாவரையும்‌ விலையாவதாகவும்‌ 
இதுவே பொரு 

ள்ச்‌ செலவோலையாவதாகவும்‌ இதுவல்லது வேறு பொருள்மாவறுதிப்‌ 
பொருள்ச்‌ செலவோலை காட்டக்கடவதல்லவாகவும்‌ இப்படிக்கு 
விலைக்கற விற்றுப்‌ பொருளறக்‌ கொண்டு இந்நிலத்து 
மேணோக்கின மரமும்‌ கீழ்ணோக்கின கிணறும்‌ பொதுவும்‌ 
போதாதியும்‌ 


37 


38 


பாகமும்‌ பாகபிரியமும்‌ மற்றும்‌ எப்பேர்பட்டவுரிமைகளும்‌ 
முட்படவிற்றுக்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ திருவிசைய 
மங்கையுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவகன்மி 
கோயிற்கணக்குக்‌ கிளிநல்லூர்‌ கிழவன்‌ திருவிடைமருதுடையான்‌ 
வீரசிங்கராயனேன்‌ செம்பிலும்‌ கல்லிலும்‌ இன்நிலம்‌ வெட்டிக்‌ 
கொள்ள கடவதானமைக்கு 

இவை கிளிஞலூர்கிழவன்‌ திருவிடைமருதுடையான்‌ வீரசிங்கராயர்‌ 
எழுத்து இவர்‌ சொல்ல இப்ரமாண மெழுதினமைக்கு கோமடத்து 
ஸ்ரீ க்ருஷ்ண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இமைய வட்டத்து 
சுரகுரு நாட்டு கயிலாய கிழவனாந எயில்‌ குல...... பாண்டிகுலபதி 
வளநாட்டு எயில்‌ நாட்டு 

பூதமங்கலமுடையான்‌ நமச்சிவாயதேவன்‌ திருவானைக்‌ 
காவுடையானேன்‌ உ இப்படிக்கு இவை சீபராந்தக ஆசாரியன்‌ 
குறைவற ஆடுவான்‌ எழுத்து உ 


: உட்பிரகாரத்துத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
: நான்காம்‌ சடையவாமன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 13 (இ.பி. 1316) 


: வடகரை விக்கிரம சோழவளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு உடையார்‌ 


திருவிசையமங்கையுடையார்‌ கோயில்‌ நிலங்கள்‌ இருநாமத்துக்‌ 
காணியாய்‌ இருந்தது பற்றிய விவரங்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன. 


உ கோச்சடபன்மர்‌ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய 
தேவற்க்கு யாண்டு 13வது மார்கழி மாதத்து ஒருநாள்‌ வடகரை 
விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு உடையார்‌ 
திருவிசையமங்கையுடையார்‌ திருநாமத்துக்காணியாய 
கல்வெட்டின 

நித்தவினோத வளநாட்டு ஆவூர்கூற்றத்து கிளிஞலூர்கிழவன்‌ 
திருவிசையமங்கையுடையான்‌ கோளராயன்‌ முன்னாள்‌ பெருமாள்‌ 
சுந்தரபாண்டிய தேவற்க்கு ஏழாவது முதல்‌ ஒன்பதாவது வரை யும்‌ 
கங்காணி பற்று நிலமாய்‌ உடல்‌ கொண்டு போக நாயநார்‌ 
திருநாமத்து 


இறுப்பதாக பூண்டு இறுத்துப்‌ போதுகையில்‌ ஒன்பதாவது உடையார்‌ 
கொங்க ராயற்காக 

திருவையாறுடையார்‌ பயிர்‌ பாற்க முன்நாள்‌ பழ ஒழுகு கண்டு பயிற்‌ 
பாற்கையில்‌ இவ....... ணிபடிய்‌ விளங்குகையில்‌ நாயநார்‌ 
திருநாமத்தால்‌ இறுத்துப்‌ போந்த கார்மறு நிலம்‌ மூன்று மாவுக்கு 
உடையார்‌ கூபகராயரும்‌ அவர்‌ காரியத்துக்கு கடவாரும்‌ ஸ்ர 
பராந்தக நாட்டுச்‌ சபையாரும்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


0:13 


ஆவணம்‌ 17, 2006 


நாட்டவரும்‌ முன்பாகக்‌ கணக்குக்‌ கேட்டு இவர்‌ விடை முதல்‌ கொண்ட 
வரிசைப்படி ஆண்டு ஒன்றுக்கு (நெல்‌ 240 கல! மாக ஆண்டு 
மூன்றுக்கு (நெல்‌ 720) - இன்‌ நெல்லு எழுநூற்று இருபதின்‌ 
கலத்துக்கும்‌ ஆண்டு தோறும்‌ விற்ற விலைப்படி பணம்‌ குடுக்கக்‌ 
கடவர்‌ என்று சொல்லு 

கையில்‌ பணங்‌ குடுக்க ஒண்ணாது என்று சொல்லி இன்நிலம்‌ 
மூன்றுமாவும்‌ திருநாமத்துக்‌ காணியாய்‌.... என்ற ஒழுகிலே 
மாட்டறிவித்து திருநாமத்துக்‌ காணியாக அனுபவித்துப்‌ போந்த 
மதுராந்தக நல்லூர்‌ கோதண்டராமவதிக்கு மேற்கு வானவன்‌ 
மாதேவி வாய்க்காலுக்கு 

வடக்கு நிலம்‌ ஒன்பதாம்‌ சதிரத்து தெற்கடைந்த நிலத்து கிழக்கடைய 
திருநாமத்துக்‌ காணிவிட்டு ........ திருநாமத்துக்காணிவிட்டு தடி 
இரண்டினால்‌ நிலம்‌ க்ஷ உ-சதிரத்து வடக்கடைந்த நிலத்து 
மேக்கடைய விட்டு நிலம்‌ (.....) இதன்‌ மேற்கு விட்டு நிலம்‌ 
(ப) சதிரத்து கிழக்கடைய திருநாமத்துக்‌ காணி 

விட்டு நிலம்‌ (........... ) இதன்‌ மேற்கு நிலம்‌ எஆக நிலம்‌ ........... ) நிலம்‌ 
(......)-ஸ்ரீபராந்தக நல்லூர்‌ வீர நாராயணவதிக்கு மேற்கு ....... 
வாய்க்காலுக்கு வடக்கு (முற்றுப்‌ பெறவில்லை! 


: கங்காஜடாதீஸ்வரர்‌ கோயில்‌ கோபுர வாயில்‌ கிழக்கு, வடக்கு, 


மேற்குச்‌ சுவர்கள்‌ 


: இரண்டாம்‌ தேவராயர்‌, சகம்‌ 1351, கார்த்திகை மாதம்‌ (கி.பி. 1429) 
: விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்பர்நாட்டு ஸ்ரீ பராந்தக நாட்டு 


தென்கால்‌, வடகால்‌ பகுதியின்‌ சபையார்கள்‌ மற்றும்‌ வலங்கை 98, 
இடங்கை 98 சாதிப்‌ பிரிவு மக்கள்‌ அனைவரும்‌ ஒன்றுகூடி 
தங்களுக்குள்‌ அரசுக்கு எவ்வளவு வரி செலுத்துவது என்று எடுத்த 
முடிவு பற்றிக்‌ கூறுகிறது. இவ்வூரிலிருந்த தெருவின்‌ பெயர்‌ 
மருவமர்குழலிப்பெருந்தெரு எனவும்‌ மற்றொரு கல்வெட்டில்‌ 
மருவமர்‌ குழலி நிலம்‌ என்ற பெயரும்‌ குறிப்பிடப்படுகிறது. 
சம்பந்தர்‌, இவ்வூர்‌ தேவாரப்‌ பதிகத்தில்‌ பாடியுள்ள முதல்‌ பாடல்‌ 
மருவமர்‌ குழல்‌ உமை பங்கர்‌ எனத்‌ தொடங்கிப்‌ பாடியுள்ளார்‌. 
இப்பெயரில்‌ இவ்வூரில்‌ வணிகர்கள்‌ வாழ்ந்த பெருந்தெருவும்‌ 
நிலமும்‌ அழைக்கப்பட்டுள்ளது. எனவே, சம்பந்தர்‌ பாடிய ஊர்‌ இது 
என்பது புலனாகிறது. இறைவன்‌ பெயரும்‌, ஊர்ப்பெயரும்‌ 
திருவிசயமங்கலம்‌, திருவிசயமங்கையுடைய மகாதேவர்‌ என 
அனைத்துக்‌ கல்வெட்டுக்களிலும்‌ குறிப்பிடப்படுகிறது. மேலும்‌ 
சம்பந்தர்‌ பாடிய வாழ்க அந்தணர்‌ எனத்‌ தொடங்கும்‌ 
தேவாரப்பாடல்‌ இக்கோயிலில்‌ மூன்றாம்‌ இராஜேந்திரனின்‌ 


39 


40 


முய 1 ஐ. த மார 2 


கெட வண ஷக்‌ 
ந 2 8 


13. 


கல்வெட்டில்‌ (இயி, 1248, 192/1928-29) அப்படியே 
எழுதப்பட்டுள்ளது என்பதும்‌ இக்கோயிலில்‌ திருத்தொண்டத்‌ 
தொகையன்‌ இருமடம்‌ என்னும்‌ மடம்‌ இருந்தது என்பதும்‌ அப்பரும்‌ 
இவ்வூரின்‌ புவியியல்‌ அமைப்பு, இடப்பெயர்‌ ஆதியவற்றைச்‌ 
குறிப்பிடும்போது கொள்ளிடக்கரை கோவிந்தப்புத்தூரில்‌ 
வெள்விடைக்கருள்செய்‌ விசயமங்கையே எனச்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ 
என்பதிலிருந்தும்‌ இவ்வரைத்தான்‌ அப்பரும்‌, சம்பந்தரும்‌ 
பாடியுள்ளனர்‌ என்பதற்குப்‌ போதிய சான்றுகளாக உள்ளன, 
ஆனால்‌ தேவார திருமுறைநூல்களில்‌ திருப்புறம்பியம்‌ அருகே 
உள்ள திருவிசயமங்கை என்ற ஊர்தான்‌ பாடல்‌ பெற்ற அமு என்று 
குறிப்பிடப்படுகிறது. 


இராசாதிராசன்‌ 

இராக பரமேஸ்வ 

ரந்‌ ஸ்ரீவீர ப்ரதா 

ப தேவராய மஹா ர 
£யர்‌ ப்ருதிவி இராஜ்‌ 

யம்‌ பண்ணி அரு 

ளா நின்ற ஸகாப்தம்‌ 
1351ன்‌ மேல்‌ 

செல்லா நின்ற ஸெள 
ம்ய வருஷம்‌ வ்ருச்சிக நாயற்‌ 
று அபரபக்ஷத்து ப 
ஞ்சமியும்‌ ஸுக்ர வாரமு 
ம்‌ பெற்ற மகத்து நாள்‌ வ 
ட கரை விக்ரம சோழ வ 
ள நாட்டு இன்னம்பர்‌ நா 
ட்டு ஸ்ரீ பராந்தக நா 

டு தென்கால்‌ வடகா ' 

ல்‌ ஸடையார்‌ நாட்ட 

£ர்‌ வலங்கை 98-ம்‌ இடங் 
க 98-ம்‌ நிறைந்து குறை 
வற கூடி நம்மில்‌ ஒருமை 


- ஒத்து செய்து கொண்ட ப 


டி வழுதில 
ம்‌ பட்டு 
உசாவடி 


பல நாட்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


27, 
28, 
29, 
30, 
31, 
32, 
33, 


கி, ப 


39, 
36, 
37, 
38, 
39, 
49. 
41, 

42. 
43, 
க்கி, 
49, 
46, 
47, 
48, 
49. 
50. 
51, 

92, 
93, 
54, 
55, 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 

62. 


டுக்கும்‌ 
இராசகர 
ம்‌ இறை 
முறைமை 
க்கு தங்க 
ளில்‌ ஒத்‌ 
துரிமை 
காண. க்‌ 
ல்‌ வெட்டி 
ன படியா 
லே நம்‌ 
முடைய 
நாடு கண்‌ 
ணடிய வ 
ரணம்‌ ஆ 
ன நாள்‌ 
முதல்‌ சீ 
விதப்பற்‌ 
றாக நடக்‌ 


கையில்‌ நடன்த சீவிதக்‌ காணி(மாளி 


ர்‌ கொண்ட கரம்‌ ஒருத்தர்‌ 
கொள்ளாமல்‌ அடை ஓலை 
மனைந்து புறவரி கூட்டி அந்‌ 
நியாயம்‌ செய்து தேசம்‌ பா 
ழாய்ப்போனபடி ஆலே நம்‌ 
மில்‌ ஒத்து இராசகரம்‌ இறை மு 
றைமைக்கு கல்வெட்டினபடி 
நயினார்‌ திருவிசை(ய! மங்கை ௨ 
டைய நயிநார்‌ திருமடை விள 
ஈகம்‌ வட ஆற்றுக்கு வடகரை ம 
ருவமர்‌ குழலிப்‌ பெருன்தெரு ௭ 
ந்று பேர்‌ கூறப்பட்ட தெருவி 
லே மனை 

தெருவுக்கு கிழக்கு மதிள்‌ ௧ 
ரைச்‌ செவ்வைக்கு மேற்கு திரு 


ஆவணம்‌ 17, 2006 


41 


42 


63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 


72. 
74. 
74. 
1 
76. 
Pf. 
78. 
79. 
80. 


81. 


82. 
83. 
84. 
8. 
86. 
87. 
88. 
89. 
90. 


91. 


92. 
93. 
94. 
95. 
96. 
97. 
98. 


க்குளத்தில்‌ வடகரைக்கு தெ 
ற்கு நடுவுபட்ட மனையும்‌ திரு 
க்குளமும்‌ படுகையும்‌ மு 
ற்றம்‌ உண்டான ........ 
முதற்பிறாத்தியும்‌ சறுவமான்னி 
ய இறையிலி ஆக கொள்வ 
தாகவும்‌ இந்னாயநாற்கு 
பெரிய நாட்டான்‌ சன்தியும்‌ அ 
முது செய்தருளவும்‌ முதலா 
கச்‌ சீபராந்தக நல்லூரி 

லே வேலி 

நிலம்‌ திரு 

நாமத்து 

க்‌ காணி மே 

தவதாநம்‌ 

ஆகப்‌ பெற 

க்‌ கடவதா 

கவும்‌ இந்‌ 

நாட்டில்‌ 

பல தளி கே 

£யிலுக்கு 

சோடி சூல 

வரி பண்டா 

ர கரணீக்க 

த்தில்‌ பதின்‌ 

த கரணீக்க 

ர்‌ சோடிப 

ட்ட வட்ட 

ம்‌ உட்பட வ 

ராகந்‌ பொ 

ன்‌ 106 பி உ 

ம்‌ ஒழிந்து 

ஏறக்‌ கொ 

ள்ளக்‌ கட 

வதல்ல ஆ 

கவும்‌ இந்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


99. னாட்டில்‌ 

100. தானமா நி 

101. யம்‌ இறை 

102. யிலி சந்தி 

103. றாதித்த வ 

104, ரையும்‌ ந 

105. டக்க கட 

106. வதாகவும்‌ 

107. இந்நாட்டில்‌ 

108. கோயிற்‌ பற்‌ 

109. று பண்டார வா 

110. டையில்‌ குத்துல 

111. க கொள்ள கட 

112. வதல்ல காணி ஆ 

113. ன்‌ பேற்க்கு இராச 

114. விபாடனால்‌ ௮ 

115. எந்து கண்ட நி 

116. லத்துக்கும்‌ 

117. குடிப்பற்றுக்கு இராச விபாடனால்‌ அள 
118. ந்து ஆறுமாக்காணி வாசி ஏற்றி 
119. ன நிலத்துக்கும்‌ கார்‌ பசானத்‌ 
120. துக்கு நெல்‌ முதலுக்கு கூட்டு வ 
121. ற்கம்‌ அரசு பேறு இளங்‌ 

122. கால்வாசி உறை 

123. னாழி உட்பட - வகறுவ 

124. சயற-பண முதலுக்கு குடிலை 
125. ம காணிக்கை நேரோலை 
126. ச்சம்மாதம்‌ (பணம்‌ 20ம்‌) கண்‌ 
127. கூலி காணிக்கை மற்றும்‌௭ 
128. ப்பேற்பட்ட பல உபாதிக 
129. ளும்‌ உய-கறுபறட........ 

130. ம்‌ பற்று வரிசை....... 

131. தரிசுக்கு நெல்‌ முத........ 

132. கறுஙஙளய பட... 

133. வெட்டு விழல்‌ வெ....... 

134. வகறு (27 பணம்‌! வும்ப 


ஆவணம்‌ 17, 2006 


135 கடுந்த வகை பட நெல்லுக்‌ 

188, கு நெல்லும்‌ பணத்துக்கு பண 

137, மும்‌ நாட்டுக்காலால்‌ உதிரவி 

138, ட்டு உள்ளூற்‌ கொட்டாரத்தி 

189. லே அளக்க கடவது ஆகவ 

140, ம்‌ கமுகு ஒன்றுக்கு 

141, 1500 பாக்கு முதல்‌ வரிசை ஆகக்‌ கொள்ளக்‌ கடவதாகவு 
142, ம்‌ மிட்டுப்‌ பயிர்‌ பூண்ட கமுகு உருருறு அரை 
143. சு பேறு வயபடக சுற்று மரத்துக்கு கடல 

144, ம கொள்ள கடவதல்ல தென்னை மர 

145. த்துக்கு மளைப்‌ பிழைக்கடை ம 


146, வை ஒன்று பலம்‌ மீன்றீக்‌ 

14% ஆனிய பல பட்டத்துக்கு அ 

155, எல அடிகளு படறா 

ர அம்மைக்‌ க்கி 

180% வானவரை பட்டத்துக்கு ஆடி ச 

10 வல்வை ல்‌? லுப்பைக்கு பலம்‌ ,... வி 


152, காயாக கன்ற நீக்கின தோலிக்கு மே 
159. ல்‌ படக்‌ காச்ச மரத்துக்கு ஆடிகற-யட வதம்‌ 
184, முதலுக்குப்‌ பயிர்‌ பூண்ட நிலத்துக்கு உக 
[எது பயப்பட கொழுந்துக்கு இதில்‌ ஒன்று 

158, பாதியும்‌ ஒளிமுடு கொழுந்துக்கு 

157. முதல்‌ வரிசையில்‌ ஒன்று காலு 

158. ம்‌ வாழை கரும்பு விளைநிலத்தில்‌ ௪ 

159. ஈலுக்கு (உசறா யட) சாயம்‌ படுகைத்‌ 

180. தரத்தில்‌ வாழை கரும்புக்கு உகறா 

161. யடசய மஞ்சள்‌ இஞ்சி வள்ளி வெள்‌ 

162, ளை உள்ளிக்கு (........? ரம்‌ 

163. வழுதலை பூசணி வெள்ளரிக்கு ௨ 

184, (நெய்ய ) புன்பயிர்‌ வரகு பருத்‌ 

165. தி கேழ்வரகு ஆமணக்கு புழுதிநெல்லு 
186. ௨ பருத்தி கடுகு கடலை கோதுழ்‌ை 

167. ம குசும்டை ஏரிவாய்‌ தாங்கல்‌ வாய்‌ 

168. புழுதி நெல்லு சணம்‌ சாம்பலாடி 

199. எள்ளு இவ்வகைக்கு கடமை ௮ 

170. ரசு பேறு காணிக்கை நேரோலை 


ஆவணம்‌ 17, 2006 


171, 


178. 
178. 
174, 
178. 
178. 
177. 
178. 
178. 
180. 


181. 


188. 
188. 
190. 


191. 


182, 


ச்‌ சம்மாதம்‌ (பணம்‌ 10) வட்ட மகண்‌ கூலி 

(வ்‌ கொள்ளு ல 

தளிப்பரூத்தி தளி ஆமணக்கு கூறு 

எள்ளு இரு பங்கு சோளம்‌ கண்பு தினை 

பனி வரகு சரமை இவவகைக்கு வகறாயம்‌ உ ஏரிவாய்‌ தாங்க 


anv ஏ உட ௫௪ ௪௨ஏ௫௪௫௪௪௪௪௪௨௫௰9 ௭௫௬௦௪௪ உ உரச 
Nn ழ்‌ 


வ்‌ வகைப்படி கொள்ள நன்செய்‌ வான்பயிர்‌ 
விரைத்துப்‌ பாழ்‌ நீக்கி நின்ற நிலத்துக்கு 
த்கு கொள்ளர்‌ மளைந்க்கி நாட்டார்‌ மனை 


, (9-இவ்வாயம்‌ பேர்க்கு கொல்லர்‌ மளை நி 
183. 
184. 
188. 
186. 
187. 


கொள்ள பற்றடைக்கு சே............ அகள்‌ பேர்க்கு அஃ 
க்கு முதல்‌ பேர்க்கு பேர்‌ ஒன்றுக்கு பணம்‌ 4 கைக்கோளர்‌ 

த்‌ கடையார்‌ பேற்கு பேர்‌ ஒன்றுக்கு பணம்‌ 3-ம்‌ சாலியர்பேற்‌ 
சேணியர்‌ தறிக்கு பணம்‌ 3-ம்‌ அடை தறிக்கு ஒன்றுபாதி 


5-ம்‌ நிவர்‌ 
க கொல்லன்‌ தச்சன்‌ தட்டான்‌ பேற்கு கொத்துக்‌ கீற்று...... 
லை உய முதலுக்கு பேர்‌ ஒன்றுக்கு பணம்‌ 4 வண்ணான்பேற்கு நில்‌ 
சேணியர்‌ பேற்கு செக்கு ஒன்றுக்கு பணம்‌ 20-ம்‌ ஆயத்தக்கு பணம்‌. 
தாள்‌ பேர்‌ ஒன்றுக்கு பணம்‌ 6-ஆக இவ்வகைப்படி கொள்‌ 
வதற்கு பணம்‌ 3-ம்‌ ஆயத்துக்கு பணம்‌ £ அடைத்தறநிக்கு இதில்‌ 
(மீதிப்பகுதி சிதைந்துள்ளது!. ர 


ஆவணம்‌ 17, 8006 | 45 





காலம்‌ 


செய்தி : 


த்‌ த) எ 


11:2 


இடம்‌ : 


: வேலூர்‌ மாவட்டம்‌, ஆர்க்காடு வட்டம்‌, வளவனூர்‌ ஆஞ்சநேயர்‌ 


காலம்‌ : முதலாம்‌ இராச நாராயண சம்புவராயர்‌, யா. 7 (இ.பி. 1344) 


செய்தி : வளவனூர்‌ சீரங்கநாத பெருமாள்‌ பெயரில்‌ 'உத்ரகுணராமன்‌ 


46 


11. முதலாம்‌ பராந்தக சோழனின்‌ 
அனந்தலைக்‌ கல்வெட்டு 


ப.வெங்கடே சன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


: வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாப்பேட்டை வட்டம்‌, அனந்தலை 


என்னும்‌ ஊரில்‌ விநாயகர்கோயில்‌ முன்பு உள்ளது. 


: முதலாம்‌ பராந்தக சோழன்‌, யா. 18 (இ.பி. 925). 


அனந்தலை ஊரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ படுவூர்‌ கிழவன்‌ சோலைக்‌ 
குலைராயரிடம்‌ உறுதி செய்து கொடுத்த ஆவணத்தைப்‌ பற்றியது. 


ண்ட கோபரகே 6. ட்டி குடுத்த பரிசா 
சரி பர்மக்கி யாண்‌ 7. வது படுவூர்‌ கிழவ 
டு பதின்‌ எட்டா 8. ந்‌ சோலைக்குலை ர 
வது அனைந்த 9. ஈயர்‌ விடமே பச 
லை ஊரொம்‌ ஒ 10. வதிறம்‌ படன்‌ 


கோயில்‌ எதிரில்‌ நடப்பட்டுள்ள கற்பலகை நான்கு பக்கங்களிலும்‌ 
காணப்படுகின்றன. 


சந்திக்கும்‌” பலதளி பூசைப்பாதிக்கும்‌ விடப்பட்டநிலம்‌ மூன்றே 
முக்கால்‌ மா. அதாவது ஒரு காணியாகும்‌. 'உத்ரகுணராமன்‌' என்பது 
முதலாம்‌ இராஜநாராயண சம்புவராயரின்‌ சிறப்புப்‌ பெயர்‌ ஆகும்‌. 


முதல்‌ பக்கம்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ சகல 4. புவராயர்க்கு யாண்டு 
லோகச்‌ சக்கரவத்தி 5. ஏழு ஆடிமாத்தொ 
இராசநாராயணன்‌ சம்‌ 6. 


ன்றுநாள்‌ கற்கடக நாயற்‌ 
2வது பக்கம்‌ 

று பூர்வபக்ஷத்து 

தசமியும்‌ திங்கள்‌ 

கிழமையும்‌ பெற்ற 


ஆவணம்‌ 17, 2006 


10. 
11. 
12. 


13. 


14. 


15. 
16. 
17. 
18. 
19. 


20. 


el. 


22. 


23. 
24. 
25. 
28. 
27. 
28. 
29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
59, 
40. 


திருவோணத்து நாள்‌ பெ 
பெருமாள்‌ சீரங்கநாத 
ருக்கு பெயருக்கு டே 
சறுவமானியமாக விட்ட 
ஜெயங்கொண்ட சோ 


3வது பக்கம்‌ 

ழ மண்டலத்து தாமற்‌ ே 
காட்டத்து கலவைப்பற்று ௧ 
னகூர்‌ தனியூர்‌ சுந்தர ே 

(சாழ! நல்லூர்‌ ஆன வளவந 
ல்லூர்‌ உத்தமகுணராமன்‌ ௪ 
ந்திக்கு இவ்வூரில்‌ பலத்தளி பூ 
ஜை பாதிக்கு நிலம்‌ மூன்‌ 

றே முக்கால்‌ ஒரு மா 


4-வது பக்கம்‌ 

(காணி) சந்தி 

ராதித்த வ 

ரைய 

ம்‌ நடத்‌ 

திக்‌ கெ 

ஈள்ள 

வம்‌ கொ 

ண்டு 

மேற்‌ 

செல்ல 

வம்‌ வளவநாயனார்‌ திருமட 
வளாகமும்‌... ஊர்‌ அட 
ங்கலும்‌ இவ்வூர்‌ நாற்பாற்‌ கெ 
ல்லையும்‌ புறக்கால்வாயும்‌ 
உட்பட சறுவமான்யமாக எல்‌ 
லா வரிகளும்‌ குடுத்து உதக 
பூர்வ தன்மாகக்‌ குடுத்து 


ஆவணம்‌ 17, 2006 


47 


முத்து எத்திராசன்‌, சென்னை 





12 1 1 


இடம்‌ : வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ & உண்ணாழியின்‌ 
வடக்கு மேற்குச்‌ சுவர்களின்‌ வரிமானங்கள்‌ (௧ஆ:8/1919) 


காலம்‌ : முதலாம்‌ இராஜராஜசோழன்‌, யா, 21 (இ.பி, 1006) 


செய்தி : குந்தவைப்‌ பிராட்டியார்‌ எடுப்பித்த இரவிகுலமாணிக்க ஈஸ்வரம்‌, 
குந்தவை விண்ணகரம்‌, குந்தவை ஜீனாலயம்‌ முதலிய 
தேவர்களுக்குரிய அணிகலன்களின்‌ நிறையும்‌, அங்கிருக்கும்‌ 
பொருட்களின்‌ அளவும்‌ நிறையும்‌ கூறப்‌ பெற்றிருக்கின்றன. 


1 இஜிஸீ திருமகள்போல பெருநிலச்‌ செல்லியுந்‌ தநக்கே உரிடுமெ 
பூண்டடெம மனக்கொள காந்தளுர்ச்சாலலை : கலமறுத்த௫ளி 
வேங்கிெகெ நாடுங்‌ கங்கபாடியும்‌ நுளபபாடியுந்‌ தடிகெபாடியுங்‌ 
குடமலை நாடுங்‌ கொல்(ல'முங்‌ கலிங்கமும்‌ எண்டிசசெ புகழ்‌ஈழ 
மண்டலமுந்‌ திண்டிறல்‌ வென்றி தண்டாற்கொண்ட தன்ளெழில்‌ 
வளருழி எல்லா யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டெ செ 

2. ஹிஞூரெ தேசுகொள்‌ ஸ்ரீகோவிராஜகேஸரி பநமராள ஸ்ரீராஜ-ரரஜ 
தே,வற்கு யாண்டு இருபத்தொள்‌நாவது வெண்கு!ன்‌ ற 
கோட்டத்து நல்லூர்‌ நாட்டு நகரம்‌ ராஜராஜபுரத்து உடெடெயார்‌ 
பொன்மாளிகெெத்‌ துஞ்சின தேவர்‌ திருமகளார்‌ ஸ்ரீபராந்த(க"ன்‌ 
குந்தவெப்பிராட்டியார்‌ எடுப்பித்தருளிய ஸ்ரீஇரவிகுலமானிக்க 
ஈஸ்வரத்து தே.வற்கும்‌ ஸீகுந்தடெவெ விண்ண- 

8. கர்தே.வற்கும்‌ ஸ்ரீகுந்தரடில ஜிநாலயத்து தே,வற்கும்‌ குடுத்தருளின்‌ 
பொன்னின்‌ சின்னங்களும்‌ வெள்ளியின்‌ சின்னங்களும்‌ 
பரிகலங்களூம்‌ முத்தின்‌ பூண்பனவும்‌ வண்ணசரமுடன்‌' 
பொற்பூவும்‌ திருஅபி,ஷேஷெகங்களும்‌ உள்ளிட்ட எல்லாம்‌ 
அவ்வத்‌ தேவர்களுக்கு குடுத்தன்‌ அவ்வவ்‌ ஸ்ரீகோயிலிலேய்‌ 
கல்வெட்டுவிக்க வென்று திருவாய்மொழிந்தருளி அதிகாரி- 

4. கள்பராகிரம சோழ முவேந்தவேளாரும்‌ ஸ்ரீமுகம்‌ வரபண்டா(ர]ம்‌ 
உள்ளன சோதித்துக்‌ கண்டபடி கல்வெட்டுக வெள்று அதிகாரிகள்‌ 
வேசாலிப்பாடி இளையூர்‌ நாட்டு வனையூரூடடெயான்‌ ஆருரளி 
அரவணையரளான பராக்ரமசோழ மூவேந்தவேளார்‌ எவ இப்ப(டி" 
ராஜராஜபுரத்து நகரத்தார்‌ பண்டாரம்‌ கைக்கொள்ளா?வும்‌ இவர்கள்‌ 
நகரக்‌ கண்காணியோம்‌ இந்நகரத்து கணக்கு 


யூ ஆவணம்‌ 17, 2606 


5. மத்‌,தியஸ்தன்‌ கற்பகன்‌ இளைநக்கன்‌ கணக்கொடும்‌ இருந்து 
சந்ராதி,த்தியவற்‌ நிற்க கல்வெட்டினபடி திருமேனிகள்‌ பெரிய 
மணவாளப்‌ பெருமாள்‌ செம்பால்‌ திருமேனி ஒருவர்‌ இவருடெய 
திருப்ரபெ, ஒன்று ஸ்ரீப,லி எழுந்த(திருளுந் திருமேனி செம்பால்‌ 
ஒருவர்‌ இவருடெய திருப்ரபெ, ஒன்று திருவிழா எழுந்தருளுந்‌ 
திருமேனி ஒருவர்‌ இவருடெய ப்ரபெெ ஒனன்‌ று ஆழ்வார்‌ 
தஞ்சாவூர்‌ எழுந்தருளி இவ்வாண்டு இருபத்தொன்றா- 

6. வது(இ?ட்டு அருளின செம்பால்‌ (செய்‌(த*) திருமேனி ஒன்று 
இவருடெய திருப்ரபை, பெ ஒன்று பேர்‌எழு(த்‌)தில்லாத 
தொங்கல்‌ மகுடம்‌ நாலின்‌ மேற்பூசின பொன்‌ குடிஷெஞெக்‌ கல்லால்‌ 
பொன்‌ அ1(ய்‌?ங்‌ கழஞ்சு ஈச்சொப்பி ஒன்று பொன்‌ குடிபெஞக்‌ 
கல்லால்‌ பொன்‌ இருபதின்‌ கழஞ்சு வெண்சாமரை ஒன்று 
குடிஷஜெக்‌ கல்லால்‌ பொன்‌ இருபதின்‌ கழஞ்சு வெண்சாமரை 
ஒ(ன்‌று குடிொக்‌ கல்லால்‌ பொன்‌ இருபத்து நாற்கழஞ்செ 
முக்காலெ மஞ்சாடி திருபொற்‌ 

7. பூ ஒன்று குடிொக்‌ கல்லாற்‌ பொன்‌ நாற்கழஞ்சு உள்ள முப்பத்து 
முன்றும்‌ நாற்கழஞ்செ மஞ்சாடி உள்ளது ஒன்றும்‌ நாற்கழஞ்செ 
குன்றி உள்ளன இரண்டும்‌ முக்கழஞ்சே முக்‌(ககாலே நாலு 
மஞ்சாடி உள்ளன") முன்றும்‌ முக்கழஞ்சே முக்காலே மூன்று 
மஞ்சாடியுங்‌ குன்றி உள்ளது ஒன்றும்‌ உருநாற்பதினால்‌ குடிபஞெக்‌ 
கல்லால்‌ பொன்‌ நிறெறெ நூற்று ஐய்ம்பத்தொன்பதின்‌ கழஞ்சே 
முக்காலே அ- 

8. ரெக்கால்‌ குடிஜெக்‌ கல்லால்‌ பொற்பூ ஒன்றினால்‌ பொன்‌ 
ஐய்ங்கழஞ்சு உள்ளன உரு எட்டினால்‌ பொன்‌ நாற்பதின்‌ கழஞ்சு 
பொன்னிந்திருவாப,ரணம்‌ பாகு, வலையம்‌ ௨௬ இரண்டினால்‌ 
பொன்‌ குடிலெஞெக்‌ கல்லால்‌ இருபத்தொரு கழஞ்செ முக்காலெ 
நாலு மஞ்சாடி மேற்படி கல்லால்‌ திருமகரக்‌ குழெ இரண்டினால்‌ 
பொன்‌ பதின்‌ கழஞ்சே முக்காலெ நாலு மஞ்சாடி மேற்படி கல்லால்‌ 
யஞ்ஞோபலீதம்‌ ஒன்றினால்‌ பொன்பதின்‌ கழஞ்சே முக்காலே 
மூன்று மஞ்சாடியும்‌ குன்றி மேற்ப- 

9. டி கல்லால்‌ திருவாழிமோதிரம்‌ உரு இரண்டு பொன்‌ அ(யங்‌ கழஞ்சே 
முக்காலெ நாலு மஞ்சாடியுங்‌ குன்றி மேற்படி கல்லால்‌ திருப்பட்டம்‌ 
செ்தூரகம்‌ உள்படப்‌ பொன்‌ நாற்பது இரு கழஞ்சே முக்காலே 
குன்றி திருசங்கு ஒன்றினால்‌ பொன்‌ பதினொரு கழ(ஞ்‌”சு மேற்படி 
கல்லால்‌ திருக்கழுத்துத்‌ திரள்‌-மணிவடம்‌ தாளிம்பத்துடன்‌ 
விளக்கின்படுகண்‌ (இரண்டு உள்பட வடம்‌ ஒன்றினால்‌ மணி 
எழுபத்தேழினால்‌ பொன்‌ எழு கழஞ்சே முன்று மஞ்சாடியுங்‌ குன்றி 
மேற்படி கல்லால்‌ திரள்மணி வட- 

10. ம்‌ ஒன்றினால்‌ தாளிம்பத்துடன்‌ விளக்கின்படுகண்‌ இரண்டுள்பட. மணி 
எழுபத்தேழினால்‌ பொன்‌ எழு கழஞ்சே முன்று மஞ்சாடி மேற்படி 


ஆவணம்‌ 17, 2006 42 


14. 


ய்‌. 


13. 


14. 


15. 


50 


கல்லால்‌ மேற்படி திரள்மணி வடம்‌ தாளம்பத்துடன்‌ விளக்கின்‌ 
படுக(ண்‌ இரண்டு உள்பட மணி எழுபத்தெட்டினால்‌ பொன்‌ எழு 
கழஞ்சே முன்று மஞ்சாடியுங்‌ குன்றி மேற்படி கல்லால்‌ 
தி(௬*)கட்டுமாலை ஒன்றினால்‌ பொன்‌ இருபத்தொரு கழஞ்சே 
முக்காலே முன்று மஞ்சாடியுங்‌ குன்‌[றி) 


மேற்படி கல்லா(ல்‌*) பட்டை வளயில்‌ ஒரணையும்‌ பொன்‌ இருபத்து 


முக்கழஞ்சே முக்காலே இரண்டு மஞ்சாடியுங்‌ குன்றி மேற்படி 
கல்லால்‌ திருச்‌ெபி மலர்ப்பூ இரண்டினால்‌ பொன்‌ முக்கழஞ்சே 
முக்காலே நாலு மஞ்சாடியுங்கு(ன்‌)றி மேற்படி கல்லால்‌ 
பட்டிகெயில்‌ படுகரை நாலுங்‌ கள்ளிப்பூநாலும்‌ ஒரு மார்தன்நிலே 
கொக்கு வாயும்‌ உடையது ஒன்றினால்‌ பொன்‌ இருபதின்‌ கழஞ்சு 
நகர வ௱*ட்சியுடெய சேநாபதிமு- 


ம்முடிசோழ ப்‌.ரம்ம மாராயராக நகர படெடெக்காட்சியுடெய திவாகரன்‌ 


கிளியூர்‌! வெண்காடன்‌ சந்தி(ர*) சேகரன்‌ கண்க(ணியோடு')ம்‌ 
நகரத்‌ தட்டானும்‌ இவன்‌ மெமெத்தானும்‌ ஐஞ்னஞூற்றுவப்‌ 
பெருந்தட்டானும்‌ குஞ்சரமல்லப்பெ(ரு*) தட்டானும்‌ செ...ெபரிய 
தேஃவர்க்கு செய்து சாத்தின திருநாமம்‌ ஒன்றினால்‌ பொன்‌ த,தம்‌ 
கட்டளைக்‌ கல்லால்‌ பொன்‌ அரெரெக்கழஞ்சும்‌ மேற்படிக்‌ கல்லால்‌ 
ஸ்ரீப,ட்டாரக்கியாரெரெச்‌ செய்து 


சாத்தின பொன்‌ அபரெெக்‌ கழஞ்சும்‌ நம்பிராட்டியார்‌ 


ஸ்ரீப,ட்டாரகியாரர்‌*க்குச்‌ செய்து 'சாத்தின திருநாமம்‌ ஒன்றினால்‌ 
த,ந்ம கட்டளைக்‌ கல்லால்‌ பொன்‌ மஞ்சாடியுங்‌ குன்றி ஸ்ரீதேவிப்‌ 
பிராட்டியார்‌”க்கு செய்து சாத்தின திருநாமம்‌ ஒன்றினால்‌ பொன்‌ 
மஞ்சாடியுங்‌ குன்றி ஆக உரு நாலினால்‌ பொன்‌ கழஞ்சே முன்று 
மஞ்சாடி தேவரெரெத்‌ திருவாராத,னை செய்யும்‌ குலபுத்தி 
சங்கரநாராயண க்ரமவித்தன்‌ சாத்தின திருநாமம்‌ த,ந்ம கட்டளைக்‌ 
கல்லால்‌ 


பொன்‌ மஞ்சாடியும்‌ இரண்‌(டு* மாவினால்‌ ஒன்று குடிஷெஞெக்கல்லால்‌ 


திருவபி,ஷேகம்‌ உர ஒன்றினால்‌ பொன்‌ நூற்று எழுபத்து 
ஒன்பதின்‌ கஞ்சே முன்று மஞ்சாடி நகரவாட்சியுடைய சேநாபதி 
மும்முடி சோ(ழ”)ப்‌,ரம்ம மாராயர்‌ கன்மிகள்‌ கிளியூரூடெயான்‌ 
வெண்காடன்‌ சந்திரசேகரன்‌ கண்காணியோடும்‌ ஹோநகரத்தார்‌ 
நியொகத்தால்‌ மேற்படி தட்டார்கள்‌ செய்து சாத்தின தேவர்‌... த்துப்‌ 
பொன்னிட்டு த,ந்ம கட்டனைக்கல்லால்‌ ஸ்ரீபடலி எழுந்‌ 


தருளுந்‌ தேவற்கு செய்து சாத்தின வபி, ஷேகமும்‌ திருவாபி ரணமும்‌ 


திருவபி , ஷேகம்‌ தடவிக்‌ கட்டின செறுகு முன்றினால்‌ நிறை தன்ம 
கட்டளையால்‌ முன்று மஞ்சாடி பொன்‌ ஐங்கழஞ்சு உள்பட முடி 
ஒன்று திருக்கழுத்துககு மாலை ஒன்றினால்‌ பொன்‌ கழஞ்சு 
தடவிக்கட்டின பளிங்கு முன்றினால்‌ நிறை மஞ்சாடியும்‌ எழும்‌£ 
உட்பட ஒன்று யஞ்ஞோபவிதம்‌ ஒன்றினால்‌ பொன்‌ கழஞ்சு 
திருவு... நம்‌ பொன்‌ அரைக்‌ கழஞ்சு திருப்பட்டிகை டொன்நா(லி 


ஆவணம்‌ 17, 2006 


16. 


20. 


21. 


22. 
23. 
24. 
௮5. 
26. 


27. 


28. 


29. 


30, 


31. 


ரை இது அரெரெசிலைத்தாக கதவொடும்‌ தடவி கட்டின கல்‌ ஒன்று 
நிறெ இரண்டு மஞ்சாடி உட்பட ஒன்று திருக்கெக்க 
திருவளையில்‌ நாலினால்‌ பொன்‌ கழஞ்சு ஆக உருஒன்பதினால்‌ 
பொன்‌ பதின்கழஞ்சு அருமொ“ழி தேவப்பெருந்தெருவில்‌ புத்தடி 
களிரியெறும்‌ மும்முடி சோழப்‌ பெருந்தெருவில்‌ மேல்துண்டத்துக்‌ 
குமரந்‌ திருவேங்கடமும்‌ தலியூர்‌ மாணிக்கப்‌ பெருந்தெருவில்‌ 
கிழ்துண்டத்து அரையந்சேவூரனனும்‌ ஸ்ரீகார்யம்மாக 
ஆள்வார்க(ன்‌) 

மிகள்‌ கிளிநல்லூர்‌ கிழவர்‌ வசம்‌ அருளிச்செய்து வந்த பொன்னின்‌ 
திருப்பட்டிகையில்‌ வடுக 

ன்நாலும்‌ கள்ளிப்பூ நாலு ஒரு பக்கந்‌ தன்னிலே கொக்குவாயுடைய 
ஒன்றினால்‌“ பொன்இரு 

பதின்கழஞ்சு மேற்படிய(ா)ர்கள்‌ ஸ்ரீகார்யமாக ஆள்வார்‌ தஞ்சாவூர்‌ 
எழுந்தருளி இருந்து தேவக 

ன்மிகள்‌ கிளிநல்லூ!ர்‌ கிழவர்‌ வசம்‌ அருளிச்‌ செய்து வந்த திருமேனி 
ஸ்ரீவாஸுதேவப்பெரு 

மாள்‌! சிறிய திருமேனிக்கு திருவாப,ரணத்துக்கு குடிஷஜெக்‌ கல்லால்‌ 
திருவபி, ஷேகம்‌ 

ஆக உரு பதின்னாறினால்‌ பொன்‌ இருபத்திரு கழஞ்சரெரெய்‌(ய) 

நாலு மஞ்சாடி(யு?ம்‌ குன்றி(யு?ம்‌ முத்தின்னாப ரணம்‌ குடிஜெ 

க்கல்லால்‌ அருளிச்செய்‌ து வந்தன மலையால்‌ பத.ன..... 

ஒன்றும்‌ தகட்டு மாலை ஒன்றும்‌ யஞ்ஞோபவீதம்‌! ஒன்றும்‌........ 

ப்ப(ட்‌"டிக௯கெ அரசிலைத்‌ தூக்கத்தெற ஒன்றும்‌ திருக்கேயூரம்‌ 
இரண்டும்‌ சறுசெ.ம மணாள தகடு இரண்டு மாணிக்கமாகத்‌ தடவிக்‌ 
கட்டின பளிங்கு இருபத்தேட்டும்‌ பளிக்கு... 

மயில்‌ நாலும்‌ ஆக உரு பதின்‌ முன்றினால்‌ நிறை குடிஷஜஞெக்‌ கல்லால்‌ 
பொன்‌ முக்கழஞ்சு இவ(ரர்க(ள்‌) ளில்‌ ஸ்ரீகார்யம்‌, மாயிரம்‌ 
ஐம்பத்தெட்டும்‌ பொத்தி முன்று இடெடெக்‌..... 

க அருளிச்செய்து வந்த பொன்னின்‌ தளிக்கை ஒ(ன்‌?று பொன்‌ 
குடிஷஜெஞெக்‌ கல்லால்‌ நிறெ இருநூற்றுத்‌ தொண்ணூற்று ஒன்பதின்‌ 
கழஞ்சு 

பொன்னின்‌ மண்டெெ ஒன்றினால்‌ மேற்படி கல்லால்‌ பொன்‌ 
நூற்றுத்தொண்ணூற்று எழுக 

ழஞ்சரரெ ஒட்டுவட்டில்‌ ஒ(ன்‌)றினால்‌ நிறை நூற்றுதொண்ணூற்று 
எண்கழஞ்செய்‌ முக்கா 

லேய்‌ அரைக்காலு தவ. கெ ஒன்றினால்‌ பொன்தொண்ணூாற்று 
ஒன்பதின்‌ கழஞ்சரை 


32. யாண்டு பதின்‌எழாவது ஆச்சன(௧?) மாத்தியும்‌ மாத_வன்‌ 


நீலகண்டனான இருமடிக்கவறிெெ 


ஆவணம்‌ 17, 2006 51 


33. 


34. 


55, 


36. 


37. 


38. 


39. 
40. 
41. 
42. 
43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


90. 


52 


செட்டியும்‌ ஸ்ரீகார்யமாக நம்பிராட்டியார்‌ இருவர்க்கும்‌ வந்த 
கட்டுவனயில்‌ ஒரணையால்‌ பெ 

£ன்‌ எழுகழஞ்சேய்‌ முக்காலேய்‌ முன்று மஞ்சாடியும்‌ காலிக்‌ காறெ 
ஒரணையால்‌ பொன்‌ ஐங்கழஞ்சு 

ம்‌ கம்பி ஆளட்டினால்‌ பொன்‌ முக்கழஞ்சேய்‌ முக்காலேய்‌ நாலு 
மஞ்சாடி தாலி ஒன்றினால்‌ பொன்‌ ஒன்பதின்‌ மஞ்சாடி(யிங்‌ குன்றி 
பதின்‌எட்டும்‌...... 

யும்‌ நூல்‌ ஒன்றினால்‌ பொன்‌ இருகழஞ்சரை(யு)ம்‌ தாலி ஒன்றுபொள்‌ 
ஒன்பதின்‌ மஞ்சாடி(யு*ம்‌ நூல்‌ ஒன்று பொன்‌ இருகழஞ்சேய்‌ 
ஒன்பதின்‌ மஞ்சாடியும்‌ குன்றி 

(டைடு நெம்பு படுகனுடெயது இரண்டும்‌ உட்பட) 

(நுரலினால்‌ நிறெ அரெரெக்‌ கழஞ்சேய்‌ குன்‌(றி)உ 

ட்ப்படப்‌ பொன்‌ எண்‌ கழஞ்செய்கால்‌ கொத்த முத்‌ 

(து) நூற்று ஒன்பதுடெயது ஒன்றினால்‌ திறெ(இ) 

(ருபதின்‌ எண்கழஞ்சேய்‌ எழுமஞ்சாடியுங்‌ குன்றி 

திருப்பட்டிகெ மகுடம்‌) ஒன்று கள்ளிப்பூ எட்டு பளி 

பொத்தி ஆறும்‌ பொன்‌ கழஞ்சேய்‌ முக்காலேய்‌ நாலு மஞ்சாடியும்‌ 
குன்றி கொத்து முத்து நானூற்று எண்பத்துஏழு உடையத்‌ 
ஒன்றினால்‌ நிறெ பதின்‌எ 

முகழஞ்சரெ வப்ரயோக.ங்‌ கட்டின காற்காறெ ஒன்று பொன்‌ 
முக்கழஞ்சேய்‌ முன்று மஞ்சாடி மேற்படி காற்காறெ ஒன்றினால்‌ 
பொன்‌ எழுகழஞ்சு முத்தின்‌ வளையி 

ல்‌ பொன்னின்‌ இடெடெக்கட்டு நெம்புள்‌?ளிட்டு நிறெமுகாலேய்‌ முன்று 
மஞ்சாடி கொருத்தமு*த்து நானூற்று முப்பத்து நாலுடடெயதி 
ஒரணை நிறெறெ ஒன்பதின்‌ கழ 

(ஞ்‌ ”சரரெய்‌ முக்காலேய்‌ மஞ்சாடியும்‌ குன்றி திருக்கால்காறெ 
இடெடெக்கட்டு நெம்பு எட்டு பொன்‌ முக்காலேய்‌ முன்று 
மஞ்சாடியும்‌ குன்றி கொத்தமுத்து நானூ 

ற்று அறுபதுடெயன ஒரணையும்‌ நிறெ ஒன்பதின்‌ கழஞ்சேய்‌ 
முக்காலேய்‌ நாலு மஞ்சாடி முத்துவடம்‌ முத்திருபத்து ஐஞ்சுமி 
பவழம்‌ இரண்டும்‌ 

இராஜவர்த்தம்‌ இரண்டும்‌ திரள்‌... நானூற்று... பொன்‌... உடெடெயது ஒன்று 
நிறெ.... கழஞ்சேய்‌ முக்கால்‌ முத்துவட (ம்‌ 

ம்‌ முத்து இருபத்து ஐஞ்சும்‌ பவழம்‌ இரண்டும்‌ இராஜவர்த்த இரண்டும்‌ 
தாளி(ம்ப)ம்‌ படுகண்னுடெயது ஒரணையயா'ழ்‌ பொன்‌ கால்‌ 
உடெடயது ஒன்றினால்‌ நிறெ 

முக்கழஞ்சரை முத்து வடம்‌ முத்து இருபத்து ஐஞ்சும்‌ பவழம்‌ இரண்டும்‌ 
இராஜவரர்‌)த்தம்‌ இரண்டும்‌ தாளிம்பப்படுகண்னுடெய்தி 
ஒரணைபொன்‌ கால்‌ (௨)டெடயது நிறெ 


ஆவணம்‌ 77! 2006 


51. 


2ல்‌ 


93. 


௮4, 


5௮. 


56. 


57. 


58. 


29. 


60. 


61. 


62. 
63. 
64. 
65. 


66. 


67. 


08. 


69. 


முக்கழஞ்சேய்‌ முன்று மஞ்சாடி வரிபட்டத்து கள்ளிப்பூத்‌ தடவிக்‌ 
கட்டின பளிங்கு நாலும்‌ பூரிமம்‌ பளிங்கு தடவிக்கட்டின இரண்டும்‌ 
பச்சை ஒன்றும்‌ உடெயன மூன்றும்‌ பொன்‌ கழஞ்ே 

சய்‌ நாலு மஞ்சாடியும்‌ எழுமாவரெரெ முத்து நூற்று இருபத்தெட்‌ 
டுடெயது ஒன்று நிறெ எழுகழஞ்சேய்‌ எழுமஞ்சாடியும்‌ குன்றி 
முத்தின்‌ (கரெரெ?) 

வம்‌ இடெடெக்கட்டு நாலும்‌ ஐசொன்றாக விளக்கின தாளிம-விழும்‌ 
இடுகண்ணுங்‌ கொக்கு வாயும்‌ உடெ(ய'ன இ 

(ரண்டு கொத்தமுத்து நூற்று தொண்ணூற்று ஐஞ்(சு?)ம்‌ பவழம்‌ பத்தும்‌ 
இராஜ(வரர்‌"! தம்‌ பத்தும்‌ உடெய. னாரவம்‌ ஓ 

ன்னூ நிறெ இருபத்து ஒரு கழஞ்சேய்கால்‌ பஞ்ச. ரி முத்து இருநூற்று 
தொண்ணுற்று முன்றும்‌ பவழம்‌ பத்‌ 

தும்‌ ராஜவ(ர்‌)த்தம்‌ பத்தும்‌ இடெடெக்கட்டு இரண்டில்‌ பளிங்கு 
தடவிக்கட்டின ஆறும்‌ பொத்தி நாலும்‌ ஐஞ்சொ 

ன்றாக விளக்கின தாளிம்பமும்‌ படுகண்ணும்‌ கொக்குவாயும்‌ உடெயது 
இழவு இடெடெக்கட்டிலேய்‌ உரிந்த 

து நிறெ முப்பதின்‌ கழஞ்சேய்‌ முக்காலேய்‌ அரெரெக்கால்‌ 
வண்ணச்‌(சறிம்‌ நிலம்‌ பதின்‌ஒன்றும்‌ முத்து பன்னி 

ரண்டும்‌ தனிச்சுப்‌ பதின்‌(எ1ழும்‌ துடிச்சுப(தி) முன்றும்‌ ஆக சுரி இருபது 
தாளிம்பத்து படுகண்ணுங்‌ கொக்கு வா 

யும்‌ உடெயது ஒன்றினால்‌ நிறெ பதின்கழஞ்சேய்‌ எழுமஞ்சாடியும்‌ 
குன்றி தே,விமார்‌ முத்தின்‌ திருவாப,ஏணம்‌ விரபட்டந்‌ தடவிக்‌ 
கட்டின கள்ளிப்பூ நா- ்‌ 

லும்‌ பூரிமம்‌ பச்செ ஒன்றும்‌ பளிங்கு தடவிக்கட்டின இரண்டும்‌ முத்து 
நூ(ற்)று முப்பது உடெயது பொன்‌ கழஞ்சேய்‌ மஞ்சாடியும்‌ 
எழுமா உடெடெயது ஒன்‌ 

றினால்‌ நிறெ எழு கழஞ்சேய்‌ கால்‌ முத்துவடம்‌ முத்து இரு 

(பத்து! நாலும்‌ பவழம்‌ இரண்டும்‌ தாளிம்பம்‌ படுகண்ணுடெயது 

ஒரணையும்‌ பொன்கால்‌ உடெயது ஒன்றின்னால்‌ நிறெறஇருகழஞ்‌ 

சேய்‌ முன்று மஞ்சாடி முத்துவடம்‌ முத்து இருபத்து ஆறும்‌ தாளிம்பம்‌ 
படுகண்‌ உடெெயது 

ஒரணையும்‌ நிறெ ஒன்றேகால்‌ உடெெயது ஒன்றினால்‌ நிறெ 
இருகழஞ்சே கால்‌ முத்து வடம்‌ முத்து 

இருபத்து ஆறும்‌ தாளிம்பம்‌ படுகண்‌ உடெயது ஒரணை நிறெபொன்‌ 
கால்‌ உடெயது நிறெே இரு 

கழஞ்சே முன்று மஞ்சாடி வளையல்‌ இடெடெக்கட்டு நெம்பு எட்டு பொன்‌ 
முக்கழஞ்சேய்‌ எட்டு மஞ்சாடி தி 

ருப்பட்டிகை முகம்‌ கள்ளிப்பூ (ஒன்றும்‌ பளிங்கு பதின்‌ ஒன்றும்‌ பொத்தி 
ஆறும்‌ (பான்‌ இருகழஞ்‌ 


ஆவணம்‌ 17, 2006 53 


70. 


71. 


ta 


13. 


74. 


75. 


76. 


77. 


78. 


79. 


80. 


81. 


82. 
83. 


84, 


54 


செய்‌...... த்து நானூற்று ஐம்பத்து ஐஞ்சு) டெயது ஒன்று நிறெெ........ 

க ம்‌ ... ஆறு பொன்‌ அரெரெக்‌ கழஞ்சேய்‌ மஞ்சாடியும்‌ குன்றி கொத்த 
முத்து இருநூற்று இருபத்து (ஒன்றி (னால்நி) றெ ஒன்பதில்‌ 
கழஞ்சேய்‌ எழுமஞ்சாடியுங்‌ குன்றி கொத்த முத்து இருநூற்று 
இருபத்து (ஒன்றி(னால்நி) றெ ஒன்பதின்‌ கழஞ்சேய்‌ 
எழுமஞ்சாடியுங்‌ குன்றி 

வெள்ள குடிபெஞக்‌ கல்லால்‌ தளிககெ ஒன்றினால்‌ நிற நூற்று 
எண்பத்து ஐங்கழஞ்சும்‌ கற்பூர சொப்பு பளிங்கு முத்தின்‌ சொப்பு 
ஒன்றினால்‌ (நிறெ) 

எழுகழஞ்சு கலசப்பானை ஒன்றினால்‌ நிறெெ நூற்று இருபதின்‌ கழஞ்சு 
கலசம்‌ ஒன்றினால்‌ நிறெ தொண்ணூற்று எழுகழஞ்சேய்கால்‌ 
மண்டெ 

வெள்ளி குடிலொக்‌ கல்லால்த்‌ தளிகெ ஒன்றினால்‌ நிறெறெ நூற்று 
எண்பத்து ஐஞ்கழஞ்சும்‌ கற்ப்பு பளிகு முந்று........ 

துஎழுகழஞ்சும்‌ கலசப்பானை ஒன்றினால்‌ நிறெ நூற்று தொண்ணூற்று 
இருகழஞ்சு கலசம்‌ ஒன்றினால்‌ நிறெ தொண்‌(எழு) 

(ணூற்று எழ்கழஞ்சேய்‌ காலல்‌ மண்டெ ஒன்று நிறெ நூற்று 
நாற்ப்பத்து முக்கழஞ்சு வட்டில்‌ ஒன்றிகால்‌ முப்பதின்கழஞ்ச 

ரை சொப்பு ஒன்றினால்‌ நிறெ நூற்று இருபதின்‌ கழஞ்சபரெ 
அடிச்சுற்று இரண்டரெரெயு*ம்‌ நாற்சாண்‌ திருவிரல்‌ நீளமும்‌ . 
உள்ளன விளக்கு" 

ஒன்று முச்சாண்‌ விரல்‌ நீள முன்றும்‌ அடிச்சுற்றுச்‌ சாண்‌ இரு விரல்‌ 
உள்ளன விளக்கு ஒன்று அ... றறி... அம்மைவறும்‌ பாவெ 
விளக்கு 

அவை இருக்கும்‌ விளக்கு அடிக்கழச்சுற்று நாலரையும்‌ இரு விரலு](ல்‌? 
நிளம்‌ நார்ச்‌ சாணரையும்‌ உள்ள விளக்கு ஒன்று பெரிய விளக்கு 
அடி 

க்கிழ்‌ சுற்றில்‌ மறும.... லெ நிரெயாய்‌ இருக்கும்‌ விளக்கு அடிக்கிழ்ச்‌ 
சுற்றுச்‌ சாண்‌”) நால்லரையும்‌ இருவிரலும்‌ நிளம்‌ நாலரெரெச்‌ சாண்‌ 

உள்ள விளக்கு (ஒன்று அடிச்சுற்று முச்சாணரெரெயும்‌ நீளம்‌ 
நாற்சாணுள்ள விளக்கு ஒன்று அடிச்சுற்று முச்சாணரெெயும்‌ நீளம்‌ 
முச்சாண்‌ முவிர 

லும்‌ விளக்கு ஒன்று அடிச்சுற்றுச்‌ சாணலுவ நீளம்‌ உள்‌(ள?) விளக்கு 
ஒன்று அடிச்சுற்று இருசாண்‌ எழுவிரலனும்‌ நீளம்‌ 

இருசாண்‌... ய... விளக்கு ஒன்று முச்சாணே நால்விரல்‌ நீளம்மும்‌ 
அடிச்சுற்றுச்‌ சாணரெரெயும்‌ உள்ளன விளக்கு ஒன்‌(று") 

வெண்கல்‌ சாட்டகைக்‌(க) (கண்டி மேற்படி கோலால்‌ நிறை நூற்று 


ஒருபத்து. லத்தல்‌ நில.ாற்று ஒன்று இரச(ஜின (நிக்‌ கண்ணாடி 
மேற்படி கோலால்‌ நிறை எண்பத்து 


ஆவணம்‌ 17, 2006 


85. 


86, 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 
93. 


94. 


95. 


96. 


7. 


98. 


99. 


ஐம்பலத்தும்‌ உள்ள ஒன்று இருமுழ நிலக்கண்ணாடி நிளம்‌ இருவிரல்‌ 
கு...ற்று நாற்சாண்‌ உள்ளது ஒன்று இருப்ப... மேற்படி கோல்லால்‌*) 
நிறெெ நூற்று 

த்‌ தொண்ணூற்று ஐம்பலம்‌ உள்ளது ஒன்று சருவப்பானை மேற்படி 
கோலால்‌ நிறை இருவாப்‌ பலம்‌ உள்ளது ஒன்று (சருவ) சருவ சட்டி 
மே 

(துற்படி கோலால்‌ நிறை அறுபத்து ஐம்பலத்தால்‌ உள்ளது ஒன்று 
வெண்கலச்‌ சட்டுவ 

ம்‌ நிறைமேற்படி கோலால்‌ பதின்‌ஒருபலத்தால்‌ உள்ளது ஒன்று தார(ா0ிச்‌ 
சருவம்‌ உலமிட 

நிறெ முப்பத்திருபலத்தால்‌ உருஇரண்டு தாரா*)க்‌ கறிக்கால்‌ நிறெ 
இருபத்து எழு பலத்தால்‌ 

உருஇரண்டு தாரா*) க(றறிக்க(ால்‌ நிறெய்‌ முப்பத்தி(ர(௬ு”) பலத்தால்‌ 
உள்ளது ஒறு செப்பகல்‌ நிறெ 

அறுபலத்தால்‌ பூநாறு செப்பால்‌ பலித்தாலம்‌ நிறெ ஐம்பத்து ஒரு பலத்‌ 

தால்‌ நிறெ உள்ளது ஒன்று எறிமணி நூற்று அறுபலத்தால்‌ உள்ளது 

(ஒன்றும்‌ மணி இருபத்து ஐம்பலம்‌ உள்ளது ஒன்று தூர்பகல ஒன்றிநால்‌ 
நி(றெ* இருபத்தேழு பலத்தால்‌ உள்ளது ஒன்று தார(ா£)க்‌ 
கெண்டியும்‌ முடி 

யுமாய்‌ எழுத்துப்படி முப்பத்து நாற்பலவரெரெயால்‌ உரு இரண்டு 
பலிஇடும்‌ செந்தார(ாமுக்கு மத்தளி நிறெ நாற்ப்பத்து 
இருபலத்தால்‌* ஒன்று 

(வ)ட்டிற்கால்‌ தாரா*) நிறெ முப்பலவரெெயால்‌ உள்ளதொன்று 
வெண்கலத்‌ தளிககெ நிறெ எழுபதின்‌ பலத்தால்‌? உள்ளதொன்று 
வெண்கலத்‌ தளிககெ நி(றெ 

எண்‌ பலத்தாலொன்று வட்டிற்கால்‌ செந்தாறா நிறெ இபலனெ 
முக்கய(ஞ்‌சுள்ள தொன்று வட்டிற்கால்‌ தாரா*) வால்‌ ஐம்பலனெய்‌ 
முக்கய(ஞ்‌”) சுற்றதொன்று செந்தார(ா"க்‌ கறிக்கா 

(ல்‌) முப்பலனேய்‌ கய(ஞ்‌”சு உள்ள தொன்று குழிதாளம்‌ தார(£ வால்‌ 
நிறெ இருபலவரெரெயா!ல்‌?) ஒரணை தண்ணிரமுது முடுங்காக 
முகினால்‌ நிறெ பன்னிரு பலம்‌ உள்ளதொன்று 

சருவச்சட்டி எழுத்துப்படி நாற்பத்து எழுபலவரையால்‌ ஒன்று 
மேற்‌ப்ப(டி) கல்‌(லால்‌”) நிறெ ஒரு பலத்தால்‌ ஒன்று திருவடிநிலை 

அறுபதின்‌ பலத்தால்‌ சிலம்பு தார(ாூவால்‌ இரண்டருகும்‌ சிலம்பு 
மணியும்‌ இர(ண்‌*)டருகும்‌ ஒரொவொன்று கட்டி உள்ளு 
சத்துகெமணி 


100. தார(£ூ)வால்‌ இரண்டும்‌ கொட்டையில்‌ ஆணி இரண்டும்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


போன்பொர்த்தன இவற்றில்‌ சத்துகெ மணிய்‌ இருதிருவடி 
நிலைக்கு ஒன்றி 
55 


101. 

102. 
103, 
104, 


105. 
106. 


12:2 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


12:3 


இடம்‌ : 


: மேலது, மகாமண்டபத்தின்‌ தெற்கு ழக்குச்‌ சுவர்கள்‌ (௧ஆ, 14/1919) 
: மேலது. 


செய்தி : 


காலம்‌ 


56 


ல்‌்லைஓரணைய்‌ இவெ சாஸநம்‌ செப்பேடு ஒன்பது இலச்சினையும்‌ 
வளையம்‌ ஒன்றும்‌ ஆக பத்தினால்‌ இருவர்‌ தேவர்களுக்கு 

மாக வந்த சாஹநம்‌ ஒன்றுமாக கால்‌ பித்தளையால்‌ நிறெ 
நூற்றுப்பலத்தால்‌ ஒன்று செப்பு மண்டெ முப்பதின்‌ பலத்‌ 

தால்‌ ஒன்று வெண்கலக்‌ காளாஞ்சி நிறெ நூற்று இருபலத்தால்‌ உரு 
ஒன்று எழுத்துப்படி கெமய்‌ மணி ஒரணையால்‌ 

நிறெ எழுபத்து நாற்பலம்‌ செகண்டிகை ஒன்றிநால்‌ நிற 
நூற்றுப்பலம்‌ செம்புக்காளம்‌ இரண்டினால்‌ நிறெறெ 

நாற்ப்பத்து அறுபலம்‌ சாலைக்கு 

வைந்த. நால்ப்பத்தும்‌ இவையிற்றுக்குகண.... நின்று கோயில்‌ மாணி 
நாராயணன்‌ பெருஸபறக்கால 


: மேலது, தெற்குச்‌ சுவர்‌ பீடம்‌ (௧ஆ, 11/1919) 
: இராஜராஜசோழன்‌, யா. 23 இ.பி. 1008). 


மன்னனது அதிகாரிச்சி ஐயாறனான தேவியம்மன்‌ என்பவள்‌ 
தொண்ணூறு ஆடு கொடையாக அளித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌(நி தனக்கே உரிமை 
பூண்டமை மநக்கொளக்‌ காந்தளுர்ச்‌ சாலை கல 

மறுத்தருளிக்‌ கங்கபாடியும்‌ நுளம்பபாடியுந்‌ தடிகை பாடியுங்‌ 
கொல்லமுங்‌ கலிங்கமும்‌ எண்டிசெசெ புகழ்‌ 

தர ஈழமண்டலமும்‌இரட்டபாடி எழரெரெ இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றி 
தண்டாற்‌ கொண்டு தன்னெழில்‌ வளரு 

ழியுளெல்லா யாண்டும்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டெ செழியரெரெத்‌ 
தேசுகொள்‌ ஸ்ர்கொராஜகெளரிபந் 

பரான ஸ்ரீராஜராஜதே.வர்க்கு யாண்டு இருபத்து மூன்றாவது 
ஆழ்வாரதிகாரிச்சி(ய்‌) ஐயறூனான தேவியம்‌(ம) 

ன்‌ வெத்த விளக்கொன்றுக்கு ஆடு தொண்ணூறு 


குந்தவை விண்ணகராழ்வார்க்கு ஏழுநாள்‌ திருவிழா நடைபெற 
ஏற்பாடு செய்தமை. இக்கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி காணப்‌ 
பெறவில்லை. கல்வெட்டு இடம்‌ பெற்றுள்ள கற்கள்‌ பிற்காலத்தில்‌ 
இடம்‌ பெயர்த்து அமைக்கப்பட்டுள்ளன. 


ஆவணம்‌ 17, 2006 


1. 


2. 


3, 


12:4 


ஸ்ஜிஸ்ரீ திருமகள்‌ போல பெருநிலச்‌ செல்வியுந்‌ தன?க்கே யுரிமெ 


பூண்டமெ மனக்கொளக்‌ காந்தளுர்ச்‌ சாலைய்‌ கலமறுத்தருளி 
வேங்கெகெநாடுங்‌ கங்கபாடியும்‌ நுளம்பபாடியும்‌ தடிகெபாடியும்‌ 
குடமலை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமும்‌ எண்டிசெெ புகழ்‌ ஈழ 
மண்டலமும்‌ இரட்டபாடி எழரெரெ இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றி 
தண்டாற்‌ கொண்ட தன்நெழில்‌ வளர்‌ ஊழியுளெல்லா யாண்டுந்‌ 
தொழுதக விளங்கு யாண்டேய்‌ செழியரெரெய்த்‌ தேசுகொள் 
ஸ்ரீகோவிராஜராஜகேஸரி-பந்மராகிய ஸ்ரீராஜராஜராஜ தே,வற்கு 
யாண்டு உய௩ ஆவது உடெடெயார்‌ பொன்மாளிகெகெயிற்‌ றுஞ்சின 
தேஃவர்‌ திருமகளார்‌ ஸ்ரீபராந்தகன்‌ குந்தவெப்‌ பிராட்டியார்‌ 
எற்றியருளின நகரம்‌ 


வெண்குன்றக்‌ கோட்டத்து தன்கூற்று இராஜராஜபுரத்து 


எடுப்பித்தருளின ஸ்ரீரவிகுலமாணிக்க ஈஸ்வரத்துடெயார்க்கு 
எற்றியருளின தளிச்சேரிய்ப்‌ பெண்டுகள்‌ முப்பத்திருவரும்‌ பந்தூர்‌ 
சாக்‌,கியர்களும்‌ உடுக்கைக்காறரும்‌ வாடவயனு!ள்‌ளிட்டு 
(ஆளெட்டும்‌ ஆக இத்தனைபேரும்‌ இந்நகரத்து ஸ்ரீகுந்தவெ 
விண்ணகராழ்வார்‌ திருவிழா பணிச்சநாளும்‌ திவேட்டெ நான்றும்‌ 
இவ்வனைய்வருமே ஒன்ற ஆடியும்‌ பாடியுந்‌ திருப்பணி 
மாறவுங்க(ட* வர்களாக சந்திராதித்யவற்‌ நிற்க்க ஸ்ரீகுந்தவெ 
விண்ணகராழ்வார்‌ ஸ்ரீகோயிலிலேய்‌ கல்லு வெட்டுவிப்பதாக 
வென்று நாள்‌ ளஎயஎ-னால்‌ ஆழ்வார்‌ அருளிச்‌ செய்து 
நகரத்தார்க்கு ஸ்ரீ முகம்‌ வரக்காட்டியருள  நகரத்தாருந்‌ 
தலைமேற்கொண்டு இப்பரிசே 


கல்லுவெட்டுவிப்பதாய்‌ இந்நகரவாட்சியுடெய ஸேனாபதிகள்‌ 


மும்முடிசேழிப்‌,ரம மஹாராஜர்க்காய்‌.... மாழ்‌(வார்‌) 
ஸ்ரீராஜராஜராஜதே.வர்படெடச... அணுக்கரில்‌ கோவில்‌ 
பெரு(நில்லூர்‌ ஆதி உதெதெயமார்த்தாண்டன்‌ கண்காணியாகவும்‌ 
ஸ்ரீஇரவிகுலமாணிக்கஈஸ்வரத்து உடெெயார்‌ தளிய்ச்சேரிய்ப்‌ 
பெண்டுகள்‌ முப்பத்திருவரும்‌ வத்தூ்‌ சாக்‌,கியகளும்‌ 
உடுக்கெக்காரறனும்வாடவயனுள்ளிட்டு ஆளெைட்டும்‌ 
ஸ்ரீகுந்தபயவெ விண்ணகராழ்வார்‌ திருவிழாவெழுநாளும்‌ 
திருவேட்டெயிலும்‌ செ.யத்து ஆடியும்பாடியும்‌ திருப்பணி 
மாறவுங்‌ கடவார்களாகவும்‌ சந்திராதி,த்தியவற்‌ செய்யக்கடவார்‌ 
களாகக்‌ க(ல்‌*லு வெட்டுவிக்‌(க”) இந்நகரத்துக்‌ கரணத்தான்‌ 
மத்‌ ,தியஸ்தன்‌ எழுபத்திருவன்‌ கற்பகனென்னெழுத்து இசா..... 


இடம்‌ : மேலது, அர்த்தமண்டபத்தின்‌ தெற்கு, கிழக்குச்‌ சுவர்கள்‌ ௧ஆ, 10/119) 
காலம்‌ : முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌, யா. 25 (இ.பி. 1010) 


ஆவணம்‌ 17, 2006 


செய்தி : 


56 


ஆடு அளித்தமையைக்‌ குறிப்பிடுகிறது. கல்வெட்டு முற்றுப்‌ 
பெறவில்லை. 


ஸ்ஷிஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தனக்கேயுரிமை 
பூண்டமை மனக்கொளக்‌ காந்தளுர்ச்சாலை கலமறுத்‌ தருளி 
வேங்கெகெநாடுங்‌ கங்கபாடியும்‌ நுளம்பபாடியுந்‌ தடிகெபாடியுங்‌ 
குடமலைநாடுங்கொல்லமுங்‌ கலிங்‌(க”)மும்‌ எண்டிசெ புகழ்தர 
ஈழமண்டலமும்‌இரட்டபாடி எழரை இலக்கமுந்‌ திண்டிறல்‌ வென்றி 
தண்டாற்‌ கொண்ட தன்‌" னெழில்‌ வ- 

ளர்‌ ஊழியுளெல்லா யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டேய்‌ 
செழியரெரெத்‌ தேசுகொள் ஸ்ரீகோவிராஜராஜகெஸரிபந்மராகிய 
ஸ்ரீராஜராஜதே,வற்கு யாண்டு இருபத்தைஞ்சாவது வெண்குன்றக்‌ 
கோட்ட(த்‌து நல்லூர்‌ நாட்டு நகரம்‌ இராஜராஜபுரத்து உடெடெயார்‌ 
பொன்மாளிகெகெயிற்றுஞ்சின தே.வர்‌ திருமகளார்‌ ஸ்ரீபராந்தகந்‌ 
குந்தவெப்பிராட்டியார்‌ இந்‌நகரத்து 

எடுப்பித்தருளிந ஸ்ரீகுந்தவெ விண்ணகர்‌ ஆழ்வார்க்கு 
சந்திராதித்திவல்‌ நிற்க திருநொந்தா விளக்குக்கு உடையார்‌ பொன்‌ 
மாளிகையிற்‌ துஞ்சின தேஃவர்‌ திருமகளார்‌ ஸ்ரீபராந்தகள்‌ 
குந்வெய்ப்‌ பிராட்டியார்‌ ஆடு கொண்டு திருநொந்தா விளக்குக்கு 
வெத்தபடி கல்வெட்டு கண்காணி ஸேநாபதிகள்‌ மும்முடி 
சோழபிரம்மமஹாராயர்க்காய்‌ இத்தளி யாழ்கின்ற அதியபரெய 
மங்கலத்துப்‌ பலதேவனா(ன) 

மழெயூருடெயான்‌ ராஜாதித்தன்‌ நெடுவாயில்‌ நக்கனும்‌ 
கண்காணிய்படியும்‌ இந்நகரத்து வியாபாரிகள்‌ மேற்பாங்கிழான்‌ 
விக்கிராமனம்படி ஐயனான சோழகுலமாணிக்க செலேட்டியும்‌ 
மங்கலங்கிழான்‌ கொழம்பன்‌ குணவிரனான இரவிகுலமாணிக்க 
செலேட்டியும்‌ தன்மானாயகன்‌ அஞ்ஞூற்றுவன்‌ குப்பன்னா(னான 
சோழகுலசுந்‌(தர) 

மாயிலட்டியும்‌ கண்காணிப்படியும்‌ இன்நகரத்து மன்றாடிகளில்‌ 
பூமிநாவலும்‌ மாடத்தானுழகண்டனும்‌ மருதன்‌ கோயிலும்‌ 
குப்பைமாரப்பனும்‌ தாழிகேணியும்‌ இளங்காளி குட்டியு மள்ளவன்‌ 
மண்டகவனும்‌ அணுக்கனாகனும்‌ எற்றுக்குன்றன்‌ சிவனும்‌ 
அருளன்‌ கொங்கரையனும்‌ அக்களியன்‌ வைகுந்தனும்‌ தூறாடி 
காட்டுரனும்‌ சங்கனங்காடியும்‌ மிறை- 

யன்கொழம்பனும்‌ புத்தன்சேரியும்‌ காடன்தளியனும்‌ காடன்‌ திண்ணியனு 
மருளாச்சன்கயிறூரும்‌ அரையன்சேரியும்‌ மாதேவன்‌ ஏகவிரனும்‌ 
பறியன்‌ சுற்றியும்‌ பதின்முவனதாழியும்‌ சேட்டன்‌ மொடநும்‌ 
சாத்தன்‌ தாழி - 


ஆவணம்‌ 17, 2006 


10. 


12:5 


காலம்‌ 


செய்தி 


உள்‌ * 


யும்‌ சாமி அரையநும்‌ உலோககனககாமநும்‌ பொன்னனாங்குரநும்‌ 
கடம்பநூரனும்‌ நாகனேர்போகியும்‌ வயிரி அடிகளும்‌ ஆக 
இம்முப்பதின்மர்‌ வசமும்‌ திருநொந்தா விளக்கெரிக்க விட்டருளின 
ஆடு சாவாமுவாப்‌ பேராடு 900 இத்தொள்ளாயிரமுங்‌ கொண்டு 
ஒரிராண்டு முன்னூற்று 

அறுபது நாளும்‌ ஆட்டால்‌ ராஜகேஸரியால்‌ நெய்‌ நாழியாக 
தொள்ளாயிர நாழி நெய்யும்‌ நாளொன்றிக்கும்‌ மெரியும்‌ 
திருநொந்தா விளக்கு பத்திநுக்கு விளக்கொன்றினுக்கு 
ராஜகேஸரியால்‌ நெய்‌ உழக்காக பத்து உழக்குக்கும்‌ நி(ச்‌சப்‌- 
படியும்‌ இராஜகேஸரியால்‌ இரு நாழி உரி நெய்யாக நி(ச்‌சப்படியும்‌ 

முட்டாமையும்‌ ஆட்டாண்டுதோறும்‌ சந்திராதி,த்தியவல்‌ இப்பரிசே 
யட்டக்கடவோமாகவும்‌ ஸ்ரீகுந்தவெய்ப்பிராட்டியாரேய்‌ 
கார்த்திகை கார்த்திகை விளக்கிட்டுக்கு விளக்கெரிய (விக்க 
இச்சுட்டப்பட்ட மன்றாடிகள்‌ முப்பதின்மர்‌ வசமும்‌ விட்டரு.ளின 
ஆடு சாவாமுவாப்‌ பேராடு முப்பத்து முன்று கொண்டுங்‌... 

நாளிலும்‌ ஆட்டால்‌ நாழி நெய்யாக முப்பத்து முன்னாழி நெய்‌ 
இராஜகேஸரியாலேய்‌ இத்தேஃவர்‌ கார்த்திகை கார்த்திகை 
விளக்கிட்டுக்கு ஆட்டாண்டுதோறும்‌ இத்தேஃவர்‌ ஸ்ரீகோயி- 
லிலேய்‌ கொணண்‌*டு சென்றட்டக்‌ கடவோமாகவும்‌ இப்பரிசு 
நிபந்தஞ்‌ செய்தப்படியில்‌ இவ்வனைவோமிலும்‌ மு- 


. என்பு நின்றொமே இந்நெய்‌ நிவந்தப்படி அட்டக்க(ட*வோமாகவும்‌ 


இப்பரிசு செய்தமைக்கு சபை நகரக்‌ கரணத்தான்‌ மத்தியஸ்தன்‌ 
இருபத்திருவன்‌ கற்பகன்‌ னெழுத்து 


: மேலது, அர்த்தமண்டபத்துத்‌ தெற்குச்‌ சுவர்‌, (௧ஆ, 12/1919) 
: முதலாம்‌ இராஜேந்திரசோழன்‌ , யா. 4 (இ.பி.1016). 
: இருபதின்மர்‌ வசம்‌ பத்து திரு நுந்தாவிளக்கெரிக்க ஏற்பாடு செய்யப்‌ 


பெற்றமை. 


ஸ்ஜிஸ்ரீ ்ரீகோப்பரகேசரிபன்மராகிய ஸ்ரீஇ- 

ராஜேந்திரசோழ தேவர்‌?க்கு யாண்டு 4ஆவது ஐயங்கொண்ட 
(சொழமண்‌) 

டலத்து வெண்குன்றக்‌ கோட்டத்து நல்லூர்‌ நாட்டு நகரம்‌ 

இராஜராஜபுரத்து ஸ்ரீகுந்தவை விண்ணகர்‌ ஆழ்வார்க்கு பொன்‌ 

மாளிகை துஞ்சி அருளினதேவர்‌ திருமகளார்‌ ஸ்ரீபராந்தகன்‌ குந்தவை- 

ப்பிராட்டியார்‌ சந்திராதித்தவல்‌ நிற்க்க ஆடுகொண்டு வச்ச திருந- 

ந்தா விளக்கு பத்துக்கும்‌ கல்லில்‌ வெட்ட கண்காணி சிறுதனத்து 


பணிமகன்‌ விளாகமுடை. - 


59 


ஆவணம்‌ 17, 2006 


10. 


11 


12. 


13. 


14. 


15. 


16. 
17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


12:6 


இடம்‌ : 


: மேலது, உண்ணாழியின்‌ மேற்குச்‌ சுவர்‌, (௧ஆ, 19/1919) 


காலம்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌, யா. 11 (இ.பி, 1023). 


செய்தி : 


60 


யான்‌ சோலை இளையாந்‌ கண்காணிப்படியுமம்‌ இந்நகரத்து 
வியாபாரிகள்‌ மங்கலங்கிழான்‌ கொ- 

ழம்பன்‌ குணவிரநான இரவிகுலமாணிக்க மாயிலட்டியு(ம்‌? 
தன்மநாயகன்‌ அஞ்னூற்றுவன்‌ குப்‌- 

பன்நாடு சோழகுல சுந்தரமாயிலட்டியும்மேற்பாங்கிழாந்‌ சிவெட்டி 
முக்குடைச்‌ செல்வநும்‌ கண்‌- 

காணியாலும்‌ இந்நகரத்து மந்றாடிகள்‌ நாவல்‌ குட்டெறநும்‌ மாடத்தான்‌ 
ஒழுகண்டநும்‌ மரு- 

தன்கோயிலானுமம்‌”) குப்பை மாரப்பனு[ம்‌ கேணிதாழியும்‌ குட்டி 
கேசரியும்‌ இரெ- 

வன்‌ மண்டகவனும்‌ அணுக்கன்‌ நாகனும்‌ (எற்று) குன்றன்‌ சிவனும்‌ 
அக்களிய - 

ன்‌ வைகுந்தநும்‌ தூறாடி காட்டுரநும்‌ சங்கநங்காடியும்‌ மிறெயன் 
கொழம்‌ - 


பநும்‌ புத்தன்சேரியும்‌ காடன்‌ தளியனனும்‌ அருளாச்சன்‌ கயிறூரும்‌” 
அரையன்‌ 

அழகனும்‌ அருளன்‌ கொங்கரையனும்‌ காடந்‌ திண்ணியனும்‌ 

மாதேவநெகவிரநும்‌ தாழன்‌ கொம்மநும்‌ பதின்முவன்‌ காரியும்‌ சாத்தன்‌ 
தாழநும்‌ 

அரையன்‌ கூட்டெறநும்‌ உலோக கந(க்காமநு மாநாங்கூரந்‌ மாதேவநும்‌ 
கடம்பன்‌ ஊரநும்நாக நேர்போகியும்‌) 

வயிரி அடிகளுமாக 20 நமர்‌ வசம்‌ திருநுந்தா விளக்கு பத்து விளக்கு 
ஒன்றிற்கு ராஜகேசரியால்‌ உழக்காக பத்து வி- 

ளக்குக்கு நிசதப்படி ராஜகேசரியால்‌ ஒரு நாழி உரி நெய்யாக 
நிச்சல்படியும்‌ முட்டாமை 

ஆட்டாண்டுதோறும்‌ சந்திராதித்தவல்‌ நி(ற்‌ரக்க இப்பரிசே அட்டக்க 
கூட(வோ)மாகவும்‌ இப்பரி - 

சு இவ்வனைவோமிலும்‌ முன்பு நின்றொமே நெய்‌ அட்டக்கடவோமாக 
இப்பரிசு செய்தமை - 

க்கு இஸ்ரீகோயில்‌ கரணத்தான்‌ 
குமாரஸ்வாமியேன்‌ 

இவை என்‌ எழுத்து 


மத்தியஸ்தன்‌ நூற்றெண்மன்‌ 


இக்கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


ஆவணம்‌ 17, 2006 


10. 


14. 


12. 


19. 


12: 7 


இடம்‌ 


காலம்‌ 


ஸ்ஸிநீ திருமந்நி வளர இருநில மடந்தையம போர்ச்செயப்பாவையும்‌ 
சிர்த்தனிச்‌ செல்வியும்‌ தந்பெருந்‌ தேவியராகி இன்பு - 

றநெடுதுயருழியுள்‌ ளிடைதுறைநாடும்‌ துடர்வனவேலிப்‌ படர்வந 
வாசியும்‌ சுள்ளிச்சூழ்மதிட்‌ கொள்ளிப்பாக்கையும்‌ ந- 

ண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணர்கடக்கமும்‌ பொருகடலீழத்‌ தரசர்த(ம்‌”) 
முடியும்‌ ஆங்கவர்‌ தேவியர்‌ ஒங்கெழில்‌ முடியும்‌ முன்னவர்‌ பக்கல்‌ 
தென்னவர்‌ வ- 

ய்த்த சுந்தரமுடியும்‌ இந்திரனாரமும்‌ தெண்டிரை ஈழமண்டல முழுவதும்‌ 
எறிபடைக்‌ கேரளந்‌ முறைமயிற்‌ சூடுங்குலதன மாகிய ப- 

லர்புகழ்முடியும்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்வேலைத்‌ 
தொல்பெருங்காவற்‌ பல்பழந்‌ தீவும்‌ செருவிற்‌ சிநவில்‌ இருபத்தொ 

ருகால்‌ அரைசு களைகட்ட பரசுராமந்‌ மேவருஞ்‌ சாந்திமற்‌ நிவரண்‌ 
கருதி இருத்திய செம்பொற்றிருத்‌ தகுமுடியும்‌ பயங்கொடு பழிமி - 

க முயங்கியில்‌ முதுகிட்டொளித்த சயசிங்கந்‌ அளப்பெரும்‌ புகழொடு 
பிடியில்‌) இரட்டபாடி எழரெரெ இலக்கமும்‌ நவநெதிக்‌ குலப்‌ 

பெருமலைகளும்‌ லிக்கிரமவிரசக்கர கோட்டமும்‌ முதிர்படவல்லை 
மதுரமண்டலமும்‌ காமிடெ வளவ நாமணைக்‌ கொணையும்‌ 
வெயீசலை வீரர்ப- 

ஞ்சப்பள்ளியும்‌ பாசடைப்பழன மாசுணிதேசமும்‌ அயர்வில்‌ வண்கிர்த்தி 
ஆதிநகரவையிற்‌ சந்திரன்‌ தொல்குலத்திந்திர ரதனை 

விளையமர்க்‌ களத்துக்‌ கிளையொடும்‌ பிடித்து பலசநத்தொடு நிறெ 
குலதனக்‌ குவெயும்‌ கிட்டரும்‌ செறிமிளை ஒட்ட(ர”) 
விணஷெெயமும்பூ - 

சுரர்‌ சேர்நற்‌ கோசலை நாடும்‌ தன்மபாலநை வெம்முநை அழித்து 
வண்டுறை சோலை தண்டுகுத்தியும்‌ இரணசூரநை முரணுறத்‌ தாக்கி 
திக்கணை கீர்‌ 

த்தி தக்கணலாடமும்‌ கோவிந்தசந்தன்‌ மாவிழிந்தோட சங்காதததால்‌ 
வங்காந தேசமும்‌ தொடுகழல்‌ சங்கொட்ட மயிர்வாளநை 
வெஞ்சமர்‌ விளாகத்‌ தய்ஞ்சுவித்த - 

ருளி ஒண்டிறல்‌ லியாநையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்தில 
நெடுங்கடல்‌ உத்திரலா - 

டமும்‌ வெறிமலர்‌ தீர்த்த தெறிபுனற்‌ கெங்கையும்‌ மாப்பொரு தண்டாற்‌ 
கொண்ட கொப்பரகே - 

சரிபந்மரான ஸ்ரீராஜேந்திரசோழ தேவர்க்கு யாண்டு பதினொந்றாவது 
செயகொண்ட சோழ ம 


: மேலது, இருச்சுற்றின்‌ வடக்குச்‌ சுவர்‌, உள்‌ பக்கம்‌. 
: முதலாம்‌ இராஜேந்திரன்‌ (௫. 1012-1043). 


6l 


ஆவணம்‌ 17, 2006 


செய்தி : இத்துண்டுக்கல்வெட்டின்‌ முதல்‌ மூன்று வரிகளில்‌ 'திருமன்னி வளர' 


2. 
3, 
4, 
ட. 
12:8 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 
1. 
2 
3. 
4. 
oi 
6. 
ரீ, 
8. 
62 


என்று தொடங்கும்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ 
மெய்க்8ர்த்திப்‌ பகுதிகள்‌ காணப்படுதலின்‌, இது அம்மன்னன்‌ 
காலத்தது என்று முடிவு செய்யலாம்‌. இதன்‌ இறுதி வரியில்‌ வரும்‌ 
ஸ்ரீமுலஸ்தானம்‌ உடையார்‌ அல்லது மகாதேவர்‌) என்னும்‌ பெயர்‌, 
இவ்வூர்‌ இரவிகுலமாணிக்க ஈஸ்வரமுடையாரின்‌ பழமையான 
பெயராக இருத்தல்‌ வேண்டும்‌. 


: மேலது, மகாமண்டபத்தின்‌ கிழக்கு, வடக்குச்‌ சுவர்கள்‌ ௧ஆ, 15,16/ 


19193 


: இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌, யா. 5 (இ.பி. 1057). 
: அரசனின்‌ மெய்க்கர்த்தியைக்‌ குறிப்பிடும்‌ பகுதி ஒரளவு தெளிவாக 


உள்ளது. இடையில்‌ ஒருவரி பொரிந்துள்ளது. இதன்‌ இறுதிப்பகுதி 

காணப்பெறவில்லை. வரிகள்‌ 1 முதல்‌ 30 முடிய உள்ள பகுதி 

மகாமண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌ இடப்பக்கத்திலும்‌, வரிகள்‌ 31 

முதல்‌ 35 முடிய உள்ள பகுத, முன்‌ கல்வெட்டுப்‌ பகுதியை 

இணைத்தாற்போல்‌ வடக்குச்‌ சுவரிலும்‌ காணப்படுகின்றன்‌. 

கல்வெட்டுத்‌ துறையினர்‌ இவற்றை இருவேறு கல்வெட்டுகளாகக்‌ 

ஆண்டறிக்கையில்‌ தனித்தனிக்‌ கல்வெட்டாகக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 

இவை இரண்டும்‌ ஒரே கல்வெட்டு என்ப குறிப்பிடத்தக்கது. 

(தி)ருமாதரர்‌) புவியெனும்‌ மாதரிருவருந்தன்‌ தேவியர்களாக மிதொ௭ளிர்‌ 
வெண்‌) 

குடை வுயர்த்தித்‌ திண்கலி பியர்த்து தன்‌ சிறிய (தாதை 

யாகிய எறிவலிக்‌ கங்கை கொண்ட சோழனைப்‌ பொர்ங்கிகல்‌ இரு) 

முடிசோழனென்றும்‌ பெருமுரட்டன்‌ திருத்தம்பியார்‌ தம்முள்‌ 
வென்றிகொள்‌! 

(மும்‌ முடிசோழனைத்‌ தெம்முனை அடுதிறற்‌ சோழ பாண்டியனென்றும்‌! 

(கொழி மின்றொடு கழல்‌ விரசோழனைத்‌ தொல்‌... 

றும்‌ பொரு தொழில்‌ வானி வலித்‌ தடக்கை ம 

மதுராந்த(௧**னை (சோழகங்கனென்றும்‌ தோள்வலி மெவுகள்‌ பராந்தக 
தேவனை சோழவயொ- 


ஆவணம்‌ 17, 2006 


9. த்தியராசநென்று போகஒட்டி தந்திருவுள்ளத்‌ தன்பொடு கருது 
காதல்ருளித்தலம்‌ 

10. புகழ்‌ ராசேந்திரசோளனை உத்தம சோளநென்றும்‌ தொத்தணி 
முகையவிழல- 

11. ங்கல்முடி (கொண்ட*) சோழனை இகல்‌ விசையாலயநென்று புகர்‌ 
முகதெழுயர்‌ களிற்றுச்‌ 

12. சோழகேரளனை வார்சிலைச்‌ சோழகெரளநென்றும்‌ திண்டிறல்‌ கடாரங்‌ 

13. கொண்டசோழனை தினகர(ன்‌*) குலத்துச்‌ சிறப்பமர்‌ 
சோளசகைராசனெற்று ௧- 

14. ளைகழல்பட கொண்ட பல்புகழ்‌ முடிகொண்ட சோழனை சுந்தர 
சோழநென்று செந்த- 

15. மிழ்‌ பிடியி(லிர)ட்டபாடி கொண்ட சோழனை வெல்படை சோழ 
வல்லபனென்ன்‌ றும்‌ 

16. மானச்‌ சிலைக்கையொரானைச்‌ சேவகனை நி(ருபேந்திரசோளனென்று 
பருமணி சுடர்மணி மகுடஞ்‌ சூட்டி 

17. படிமிசை நிகழு நாளினு னிகல்‌ வெட்டெழுந்து சென்று ஒண்டிற்‌ லிரட்ட 
மண்டல மேய்‌- 

18. தி நதிகளும்‌ நாடும்‌ பதிகளு மநேகம்‌ அழித்தனநெனு மொழிப்‌ பொருள்‌ 
கேட்டு வெ- 

19-20. சிதைந்துள்ளன (Damaged) 

21. தொடுகழல்‌ விரர்‌ மடியவும்‌” வகையால்‌....... 


22. மொய்ம்பர்‌ சளுக்கி தம்பி சயசிங்கனும்‌....... மான்‌ வண்டிகழாளும்‌ 
அரையனும்‌ தெனி 

2 அதனக எண்ணிலி யரைசரை விண்ணகத்து எற்றி 

இக்‌ பலவ துத்தனும்‌ கொன்னவில்‌ படைக்குண்டமனும்‌ என்றின வெஞ்சின 
லட 

ப அதத கக விரித்து வெந்துற்று ஒளித்து பிந்நுற நோக்கி கால்பறிந்‌ 


26. நோடிமேல்கடல்‌ துரத்திய பொழுதுச்‌ செருக்களத்‌ தவன்விடு சத்துரு” 
பயங்கரன்‌ கர(ன)(ப*த்திரந்‌ முலகு) பத்தி(ர ன்சாதி) 

27. பகட்டரை சநேகமும்‌ ஒட்டர நிரைகளு(ம்‌”) வராகவென்கொடி 
ராஜபரிச்சந்தமும்‌ என்றிவா முதற்றேவியர்‌ குழாமும்‌! 

28. பாவையரிட்டமு மனைவயிற்‌ கொண்டு விஜெயா”) பி,ஷேகஞ்‌ செய்த 
தெந்றிசையிற்‌ போர்ப்படை நடாத்தி (கார்கி 

29. கடயீலலங்கையி(ல்‌* விற்படைக்‌ கலிங்கர்மநீ விரசலாமேக(னை” கடர்க்‌ 
களிற்றொடுபட கதிர்முடி கடிவித்து இலங்கைக்‌ கிறை- 

30. வன்‌ மானாபரணன்‌ காதலரிருவரைக்‌ களத்திடைப்‌ பிடித்து மாப்பெரும்‌ 
புகழ்‌ மிக வளர்த்த கோப்பர(கேசரி) 


ஆவணம்‌ 17, 2006 63 


31. 


32. 


லல. 


34, 


35, 


12:9 
இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


12 : 10 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


64 


யாண்டு ௬ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்றக்‌ 
கோட்டத்து நல்லூர்‌ நா- 

ட்டு நகரம்‌ ராஜரா(ஜூபுரத்து ஸ்ரீகுந்தவை விண்ணகராழ்வார்க்கு 
மிறைகிழான்‌ இராமன்‌ சிவசரணமானி சோழ 

புரந்தர முவேந்த வேளான்‌ கண்காணி ஆகவும்‌ இத்தேவர்‌ ஸ்ரீகாரியம்‌ 
வியாபாரி ஊசிபாக்கிழாநாக சிறியர்‌ 

நாடவளநும்‌ திருக்கணிசுவரநும்‌ சிகாரியமாக இத்தேவரடியாள்‌ 
அத்தியூர்‌ குந்தவை ஆழ்வார்‌ திருமஞ்சணம்‌ ஆ- 

டியருள இட்ட செப்புக்கலசம்‌ இருபத்தைஞ்சும்‌ முடகல்‌ 
இருபத்தைஞ்சும்‌ ஆக நிறை முன்னூற்றெழுபதிந்‌ 


: மேலது, அர்த்த மண்டபத்துத்‌ தெற்குச்‌ சுவரின்‌ பத்மப்படை (௧ஆ, 


13/1919). 


: முதல்‌ குலோத்துங்க சோழன்‌, யா. 7, (கி.பி. 1077) 
: இக்கல்வெட்டில்‌ கூறப்பெற்றுள்ள செய்தி மற்றும்‌ எழுத்தமைதி 


ஆகியவற்றைக்‌ கருத்திற்‌ கொண்டும்‌ ஆண்டறிக்கையின்‌ 
துணையுடனும்‌ இதனை முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
காலத்ததாகக்‌ கருதலாம்‌. கல்வெட்டின்‌ தொடக்கப்பகுதி 
இப்பொழுது இல்லை. 


(கண்காணியாக இசந்தி விளக்கெரிக்க விட்ட பசு ஐஞ்சும்‌ கை கொண்டு 
சந்திராதிசசவரை ஒரு விளக்கு செலுத்தக்‌ கடவோம்‌ 


சிங்கப்பிராநாந வைக நஸந்‌ 

அருளாளநும்‌ காஸிபந்‌ வாமநந்‌ சிராமநும்‌ இவிருவொம்‌ இப்‌(பபடிக்கு 
இநகர(த்‌)துக்‌)கு சமைந்த மத்தியஸ்தஞ்‌  கந£க்கன்‌' 
அஞ்னூமற்‌றுவ நெழு(த்‌து 


: மேலது, கிழக்கு மதிற்‌ சுவர்‌ 
: 10 ஆம்‌ நூற்றாண்டு. 
: தசிவல்லுவர்‌ வாழ்க. 


ஸ்ஸிஸ்ரீ திசிவல்லு 


வர்‌ வாழ்க 


ஆவணம்‌ 17, 2006 


| 13. குன்னம்‌ வட்டாரக்‌ கல்வெட்டுகள்‌ | 


இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌. 


இடம்‌ :பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, குன்னம்‌ வட்டம்‌, எழுமூர்‌, பின்ளையார்‌ 
கோயில்‌ தரையில்‌ உன்ள கற்பலகை. 

காலம்‌ : முதலாம்‌ பராந்தக சோழன்‌, யா. 40 (இ.பி. 947). 

செய்தி : எழுமூர்‌ மகாதேவர்‌ கோயிலுக்குக்‌ கனிவாயிலுடைய புகழறை 
என்பவர்‌ பகல்‌ விளக்கு எரிய வைக்க ஐம்பது ஆடுகள்‌ 
கொடுத்துள்ளார்‌. எழுமூர்‌ உகளூர்‌ கூற்றத்தில்‌ தேவதான 
பிரம்மதேயமாக இருந்துள்ளது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ மதிரையும்‌ ஈழங்கொண்ட கோ 
2. ப்பரகேசரி பன்மற்க்கு யாண்டு 40 

3. வது உகளூர்க்‌ கூற்றத்து தேவதான 

4. ப்ரஹ்மதேயம்‌ எழுமூர்‌ மஹாதேவர்க்கு 

ள்‌. பெ கழனி வாயிலுடைய பொதந்நந்‌ 

6. புகழ/றை வைய்த்த பகல்‌ விளக்கு ஸந்த்ராதி 


7. த்யவற்‌ செல்வதாக வைத்த ஆடு ஐய்‌ 
8. ம்பது இது பந்மாஹேஸ்வரரக்ஷை. 


1:2 

இடம்‌ : எழுமூர்‌ நான்காம்‌ வாய்க்கால்‌ கரையில்‌ உள்ள கற்பலகை. 

காலம்‌ : சகவருஷம்‌ 1749, கலிவருஷம்‌ 4928, இ.பி. 1827. 

செய்தி : எழுமூரில்‌ இருக்கும்‌ வெங்கிடாஜல பெருமாள்கோயில்‌ 
திருவிளக்குக்காக இவ்வூரில்‌ இருக்கும்‌ திம்மிரெட்டியார்‌ மகன்‌ 
கிருஷ்ண ரெட்டியார்‌, முத்து ரெட்டியார்‌, நாராயண ரெட்டியார்‌ 
ஆகியோர்‌ சேர்ந்து இலுப்பைத்தோப்பு வைத்துக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


௨ சாலியவாகன சகாற்த்தம்‌ 

1749 கலியுகம்‌ 4 

928 மேல்‌ சறுவ சித்தி 

வருஷம்‌ ஆனி மீ யரு ௨ புதவார னா 
ள்‌ திறுதிகை பூசநக்ஷத்திறத்தில்‌ கட 

க லக்கிணமும்‌ கூடின சுபதினத்தில்‌ ௪ 


கரு. இறு. ௨ 


ஆவணம்‌ 17, 2006 65 


19. 
11. 

12. 
13; 


15. 
16. 
17. 


13:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


முமூர்‌ கிறாமத்திலிறுக்கும்‌ வெங்கிடாஜல 

பெருமாள்‌ கோவில்‌ திருவிளக்குக்காக தே 

கிறாமத்திலிருக்கும்‌ திம்மி ரெட்டியார்‌ கும 

ஈறன்‌ முத்து ரெட்டியார்‌ க்ருஷ்ண ரெட்டியார்‌ 

நாராயண ரெட்டியார்‌ யிவர்கள்‌ தற்மத்‌ 

துக்கு யிலுப்பை தோப்பு வைச்சு 

வெங்கடாசலப்‌ பெருமாளுக்கு தெற்‌ 

த்தம்‌ பண்ணினது யிந்த தற்மத்க்கு யாதாமொருவர்‌ விகற்தம்‌ பண்ணி 
னால்‌ கெங்கை கரையிலே காரா 
ம்‌ பசுவை கொண்ண தோஷத்தி 


லே போவார்கள்‌ ௨. 


: கொத்தவாசல்‌, வைத்தியநாத சுவாமிகோயில்‌ வளாகத்துள்‌ கடக்கும்‌ 


உடைந்துபோன கல்பலகை. 


: முதலாம்‌ இராஜேந்திரன்‌, யா. 3 (கி.பி. 1015). 


இராஜேந்திர சங்க வளநாட்டு தனியூர்‌ ஸ்ரீபிராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலத்துக்‌ கொற்றவாயில்‌ மகாதேவற்க்கு இவ்வூர்ச்‌ 
சபை இரண்டுமா நிலம்‌ வழங்கியுள்ளது. 


வைல்‌ நிவளர இருநிலமடந்தையும்‌ 


[2-12. வரிகள்‌ இம்மன்னரின்‌ மெய்க்கீர்த்தியைக்‌ கொண்டுள்ளது.] 


13. 
14. 
16. 
17. 
18. 
12. 
20. 
21. 
22. 
23. 
24. 
25. 
26. 


66 


ஏழரை இலக்கமும்‌ நவநிதிக்‌ குலபெருமைகளும்‌ மாப்‌ 
பொருதண்டாற் கொண்டகோப்பரகேசரி பன்மரான 
ஸ்ரீ ராஜேந்த்ர சோழதேவர்க்கு யாண்டு மூ 

ன்றாவது வடகரை ராஜேந்த்ர ஸிங்க 

வளநாட்டுத்‌ தனியூர்‌ ஸ்ரீபிராந்தகச்‌ சதுர்வேதி 


க்க வசதது பரு 

கு சந்த்ராதித்தவல்‌ நிற்க வைத்தேந்‌ 

ன்றேன்‌ இது பந்மாஹேஸ்பர ரக்ஷை கொ 
ற்றவாயல்‌ மஹாதேவற்க்கு இவூர்‌ ஊரோம்‌ வை 
த்த நீர்நிலம்‌ (--------------- ) இருமா இது பந்மா 
ஹேஸ்வர ரக்ஷை. 


ஆவணம்‌ 17, 2006 


இடம்‌ : பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, குன்னம்‌ வட்டம்‌, உகளூர்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ முன்‌ பாவப்பட்டுள்ளது. 

காலம்‌ : சோழர்‌ காலம்‌, கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி : உகளூர்‌ கோயிலுக்கு பூஜை வழிபாட்டுக்குப்‌ பெரியநாட்டார்கள்‌ 
நிலம்‌ கொடுத்த செய்தியை இந்த துண்டுக்‌ கல்வெட்டுக்களால்‌ 
அறிகிறோம்‌. இவ்வூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ துவஜஸ்தம்பத்தை 
அம்புஜம்மாள்‌ செய்துக்‌ கொடுத்துள்ளார்‌. 


1. ற்றத்து உகளூர்‌ ஊரோம்‌ ...... 


[டட ஒலகம்‌ மேபாற்கெல்லை நெட்டண ...... 

3. க்கு கிழக்கும்‌ வடபார்க்‌ கெல்லை ....... 
4. த நிலமென்று பேர்‌ கூவப்பட்ட ....... 

5. திருவமுது காட்டி இரண்டு சந்தியும்‌ ....... 
6. எங்களில்‌ எதிர்த்த சிவ சிங்க ....... 

ந  இஷ்ணு வதிக்கு வடக்கும்‌ மே ...... 

5... அப்ஸ்‌ நான்‌ கெல்லைக்கு ....... 


வினாயகர்‌ கோயில்‌ படிக்கட்டில்‌ 
1. உகளூற்‌ காணியுடையான்‌ 
உறையூருடையான்‌ சகா 
3. தேவன்‌ முடிகொண்டான்‌ 


சிவன்‌ கோயில்‌ மதில்‌ சுவரில்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ....... 


மப்‌ பெரிய நாட்டார்‌ ....... 
ரக்ஷை 


ம & பலம்‌ 4 
௦ 
| 
19 
; 
62 
E 
oe 


உகளூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ துவஜஸ்தம்ப பீடம்‌ 
1. விய வருஷம்‌ தை மாதம்‌ யஉ ௨ வியாழக்கிழமை ஒகளூர்‌ அம்‌ 
புஜ அம்மாள்‌ தன்ம தான ஸ்தம்பத்தை ஸ்ரீ வரத 
ராஜப்‌ பெருமாளுக்குத்‌ திருப்பணிக்கு தன்ம தான சாஸனம்‌ 
13:5 
இடம்‌ : மேலக்குளத்தூர்‌, செளந்திரரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ 
சுவர்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌ 


காலம்‌ : இரண்டாம்‌ இராஜாதி ராஜன்‌, யா. 3 (இ.பி. 1169) 


ஆவணம்‌ 17, 2006 67 


செய்தி : குன்றக்கூற்றத்து குளத்தூரைச்‌ சேர்ந்த வைகாவிளங்கோவின்‌ 
அடியான்‌ இக்கோயில்‌ உபானப்படையில்‌ பாதி செய்துள்ளார்‌. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ இராஜா ராஜ தேவற்க்கு யாண்டு ௩-ஆவது வடகரை 
உத்துங்கதொங்க வளநாட்டுக்‌ குன்றக்கூற்றத்து குளத்தூர்‌ இருக்கும்‌ 
குளத்தூரு 

2. டைய உடையாநா ...... தி ச்‌ சோழ வைகாவிளங்கோவிந்‌ அடியான்‌ திரு 
கிலு டையான்‌ இப்படையில்‌ பாதி செய்தான்‌. 


13:6 


/ 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ சிவன்‌ கோயில்‌ வெளிப்புற மதில்‌ சுவர்‌ ஓரம்‌ 
நடப்பட்டுள்ள கல்‌ பலகை 


காலம்‌ : அரியலூர்‌ பாளையக்காரர்‌ அரசு நிலையிட்ட இரங்கப்ப மழவராயர்‌, 
சகவருஷம்‌ 1603, (இ.பி. 1681). 


செய்தி : இரங்கப்ப மழவராயர்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌, மேலக்குளத்தூர்‌ என்றும்‌ 
ழப்பழுவூர்‌ அருகேயுள்ள குளத்தூர்‌ என்ற ஊர்‌ £ழக்குளத்தூர்‌ 
என்றும்‌ அழைக்கப்பகிறது. மேலக்குளத்தூர்‌ செளந்திரேஸ்வரர்‌ 
கோயில்‌ அபிஷேகம்‌, நெய்வேத்தியம்‌, பரிகலம்‌, திருப்பணி 
கட்டளைக்கு இவ்வூர்‌ மேலைக்‌ காட்டில்‌ 500 குழி நிலம்‌ இரங்கப்ப 
மழவராயரால்‌ கொடுக்கப்பட்டது. இந்நிலத்தின்‌ எல்லைகளாக 
குண்டை ஆறு, குளக்காநத்தூர்‌ எல்லை ஆகியவை குறிப்பிடப்‌ 
படுகிறது. இந்நிலம்‌ மால்வாய்‌ நாட்டு அளவால்‌ அளக்கப்பட்டது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாப்தம்‌ 1603 மே 

2. ல்‌ செல்லா நின்ற துன்மிகி 

3. தைய நாள்‌ ஸ்ரீமது அரசு நி 

4. லை யிட்ட ரங்கப்ப மழவராய ந 

5, யினார்‌ பண்டாரத்‌ தாரவர்கள்‌ 

6. மேலக்குளத்தூர்‌ சவந்தரே 

7. சுவர சுவாமி கோவில்‌ தன்‌ 

8. டேசுர நயினார்‌ ஸ்ரீ பண்டார 

9. த்துக்கு குடுத்த தன்ம சாத 

10. னப்‌ பட்டையம்‌ குடுத்தபடி சவு 

11. நீதரேசுர சுவாமிக்கு அபிஷே 

12. கம்‌ நெவேத்தியம்‌ தானம்‌ பரிக 

13. லம்‌ திருப்பணிக்கு கட்டளை இட்ட 

14. து மேலைக்காட்டில்‌ குண்டை ஆத்துக்கு 

15. மேற்குக்‌ குளக்கானத்தூர்‌ எல்லை 
68 


ஆவணம்‌ 17, 2006 


16. 
17. 
18. 
19. 
20. 
4, 
22. 


23. 


24. 
25. 
26. 
27. 
28. 
29. 


30. 


31. 
32. 


33. 
34. 


35. 


36, 


மா. 


13:7 


க்கு கிழக்கு ஆற்றுக்கு தெற்கு கொ 
ன்றை அடிப்‌ பள்ளத்துக்கு வடக்‌ 
கு மால்வாய்‌ நாட்டு அளவாலே க 
ட்டளை இட்ட குழி ௬ள - இந்த நில 
ம்‌ அஞ்னூறு குழியும்‌ அரசு நிலை 
இட்ட ரங்கப்ப மவராய நயி 

னார்‌ பண்டாரத்தார்‌ அவர்களுக்கு 
புண்ணியமாக சந்திரர்‌ ஆதித்த 
வரையும்‌ அனுபவித்துக்‌ 
கொள்ளவும்‌ இந்த தற்மம்‌ 
பரிபாலனம்‌ பண்ணின 

பேர்கள்‌ ஸாலோக ஸாமி 

ப ஸாரூப ஸாயுச்சிய ப 

தம்‌ அடையவும்‌ இந்த தன்‌ 
மத்துக்கு அகுதம்‌ பண்‌ 

ணின பேர்கள்‌ கெங்கை 
கரையிலே ஆயிரம்‌ காராம்‌ 
பசுவை கொன்ற தோஷ 

த்திலே போகவும்‌ ஸ்ரீ அத்தி 

கோ அத்தி சிசு அத்தி அசுவ அத்தி 
ப்ரஹ்மஅத்தி இந்த தோஷத்‌ 

திலே போகவும்‌ ௨ 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ குன்னம்‌ வட்டம்‌ பெரிய வெண்மணி 


மருதாந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப தெற்புறச்‌ சுவர்‌. 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 1178-1218, யா. 6 (இ.பி. 1184), 
: வெண்மணி மதுராந்தகச்‌ சோழீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ 


மலையகுலராயர்‌ இறைத்திருமேனிகளை எழுந்தருளிவித்துள்ளார்‌. 
மேலும்‌ குளப்பாடியில்‌ தருவேட்டை எழுந்தருளும்‌ விழாவுக்கும்‌ 
இவர்‌ ஏற்பாடு செய்துள்ளார்‌. இதற்கு இவர்‌ அவ்வூரில்‌ இரண்டு 
வேலி புன்செய்யும்‌ இரண்டு மா நன்செய்யும்‌ விலை கொடுத்து 
வாங்கிக்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்துள்ளார்‌. அந்நிலத்தை குளப்பாடி 
ஊரவர்‌ இறையிலியாக இவருக்கு விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்க்கு 


ஆவணம்‌ 17, 2006 69 


10. 
12. 
13, 


13:8 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


oo Non RW 


13:9 


இடம்‌ 


காலம்‌ 


70 


யாண்‌ 6வது வடகரை உத்துங்கதொங்க வளநாட்டு குன்ற 

க்கூற்றத்து வெண்மணி உடையார்‌ மதுராந்தக சோளீசுவரமுடை 

ய நாயனார்‌ கோயிலுக்கு மலையகுலராயர்‌ எழுந்தருளிவித்த 

க சரக கலக்க க ககன்‌ குளப்பாடி யி 

லே திருவேட்டை எழுந்தருளுகையில்‌ இவர்க்கு நாங்கள்‌ 
இறையிலியாக 

இட்ட புன்செ நிலம்‌ இரண்டு வேலியும்‌ நன்செ நிலம்‌ இருமாவும்‌ ஊ 

ற்‌ கீழ்‌ இறையிலியாக இறுத்துக்‌ குடுக்கக்‌ கடவோமாகவும்‌ இந்நிலத்‌ 

தால்‌ வந்த கடமை எங்களால்‌ காணி விழுக்காட்டிலே இறுத்து ஸ்ரீ பண்‌ 

டாரத்திலே அளந்து குத்துத்‌ தரவு கொள்ளக்‌ கடவோமாக சம்‌ 

மதித்து கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ குளப்பாடி ஊரவரோம்‌ 

இ ஊரவர்‌ பணியால்‌! இவ்வூர்‌ தட்டாந்‌ உடையாந்‌ நாயனான எழுபத்‌ 

தொந்பது நாட்டுத்‌ தட்டான்‌ எழுத்து. 


: பெரிய வெண்மணி மருதாந்தீஸ்வரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி 


வடக்குச்சுவர்‌. 


: கொண்டம நாயக்கர்‌ 1580-1593, பார்த்திப வருஷம்‌, (இ.பி. 1585). 
: செஞ்சி நாயக்கர்‌ கொண்டம நாயக்கரின்&ீழ்‌ பிரதிநிதியாக 


இப்பகுதியை நிருவகித்த லிங்கராசா என்பவரின்‌ தர்மமாக அவரின்‌ 
கீழ்‌ இருந்த குரு அப்பநாயக்கர்‌ என்பவர்‌ இக்கோயில்‌ அம்மன்‌ 
சன்னதி மண்டபத்தைக்‌ கட்டியுள்ளார்‌. 

பாத்திப வருஷம்‌ ஆனி மீ” 

கொண்டம நாயக்கர்‌ அய்ய 

ன்‌ காரியத்துக்கு கர்த்தரான யிவி 

ங்கறாசாவின்‌ தன்மமாக 

வெண்மணி நாச்சியார்‌ மரு 

தாந்த வல்லியாற்கு கட்டு 

வித்த மண்டபம்‌ உ குரு அ 

ப்ப நாயக்கர்‌ தன்மம்‌ யில்லு ம 


லையராய உகந்தடிமை எழுத்து. 


: நன்னை, திருமேனி நாதர்கோயில்‌ தெற்குப்புற குமுதப்படை. 
: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 1178-1218, யா. 10 (இ.பி. 1188) 


ஆவணம்‌ 17, 2006 


செய்தி : 


13 : 10 
இடம்‌ 
காலம்‌ 


செய்‌ 


நன்னை கிராமம்‌ உகளூர்‌ கூற்றத்தின்‌ கீழ்‌ இருந்தது. இவ்வூர்‌ 
திருவ£ீஸ்வரம்‌ உடைய நாயனாற்குத்‌ திருப்படிமாற்றுக்கு 
மூன்றுவேலி நன்செய்‌ நிலமும்‌, பத்துவேலி புன்செய்‌ நிலமும்‌, 
சிவபிராமணர்களிடம்‌ 32 பசுக்களும்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்டன. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநசக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு பத்தாவது உகளூற்‌ கூற்றத்து நந்னை திருவகீஸ்வரம்‌ 
உடைய நாயநாற்க்கு 

திருப்படி மாற்றுக்கு இவ்வூர்‌ ஏரி நடுவில்‌ தும்பு றப்பாறா கழநி முதலாக 
வடக்கு நந்செய்‌ நில மூந்று வேலியும்‌ புந்செய்‌ நிலம்‌ பதிற்று இ நா 

யநாற்கு ஸந்த்ராதித்தவரை செல்வதாக இது பந்மாயேஸ்வர ரக்க்ஷை ௨ 
சிவப்பிராமணர்‌ பக்கல்‌ தேவணி பசு 30௨ 


: மேலது, கருவறை மேற்குச்‌ சுவர்‌ குமுதப்படை. 
: மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌ 1216-1257, யா. 19 (இ.பி. 1235). 


: நன்னீஸ்வரமுடைய நாயனாற்குத்‌ திருவிளக்கு வைக்கப்பலரும்‌ 


காசுகள்‌ கொடுத்துள்ளனர்‌. அவர்களில்‌ பரவாய உடையான்‌ 
போற்றி மண்டை, கிழுமுத்தூர்‌ பள்ளி ஒத்தன்‌ பாம்பனான பள்ளி 
நாடாழ்வான்‌, வாணிச்சி உய்யக்கொண்டாள்‌, வீமநாதசேதிராய 
பெருந்தட்டான்‌ ஆகியோர்‌ குறிப்பிடப்பெறுகின்றனர்‌. 


உ ஸ்வஸ்திஸ்ரீ இராஜராஜ தேவர்க்கு யாண்டு 19 ஆவது! 
நந்நீஸ்வரமுடைய நாயநார்க்கு திருவிளக்கு சந்திராதித்தவல்‌ 
பலிசையால்‌ செலுத்தக்‌ கடவர்களாக இக்கோயில்‌ காணி உடைய 
சிவப்பிராமணர்‌ பாரதாயந்‌ உடையாந்‌ சிவவாக்ய தேவந்நாந 
ஸிவலோக 

உடையாநும்‌ கணவதி காஸ்யபநாந தேவநும்‌ உபையம்‌ கொண்ட 
அன்ன வ்வூர்‌ காணி உடைய நாதந்‌ வீமநாதந்‌ சேதராய பெரு [ந்‌ 
தட்டாந்‌ திருநுந்தாவிளக்கு ஒந்றுக்கு காசு அறுபதும்‌ சந்திவிளக்கு 
ஒந்றுக்கு காசு எட்டாக நந்னை உடையார்களில்‌ பட்டந்‌ பெரியாநும்‌ 
பிச்சந்‌ 

திருவரங்கநும்‌ தேவந்‌ சீரநும்‌ பிச்சந்‌ குணாலையும்‌ சொற்ந சீரநும்‌ 
பரவாயுடையாநும்‌ போற்றி மண்டையும்‌ கிழுமுத்தூர்‌ பள்ளி ஒத்தந்‌ 
பாம்பநாந பள்ளி நாடாழ்‌) வாநும்‌ வாணிச்சி உய்‌) யக்‌ 
கொண்டாளும்‌ ஆக காசு எழுபத்திரண்டும்‌ ஆக காசு நூற்று 
முப்பத்‌ 

திரண்டும்‌ கைக்கொண்டு திருநுந்தா விளக்கு ஒற்றும்‌ சந்தி விளக்கு 
பலிசையால்‌ செலுத்தக்‌ கடவோமாக ஒருபோது முட்டுப்படில்‌ 


ஆவணம்‌ 17, 2006 71 


13 : 11 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


௦. ஙு உள்‌ pw 


13 : 12 


இடம்‌ 


காலம்‌ : 


செய்தி : சிற்றகூரில்‌ (இன்றைய கூர்‌) உள்ள திருத்தான்தோன்றி மஹாதேவர்‌ 


72 


ஸிவதுரோகிகள்‌ பட்டது படுவோமாக ஸம்மதித்து உபையம்‌ 
கைக்கொண்டோம்‌ உடையாந்‌ சிவலோக முடையாநும்‌ கணபதி 
பட்டந்‌ தெவநும்‌ இவ்வனைவோம்‌ : ௨ 

இவூர்‌ காணி உடைய பாடிகாப்பாந்‌ குந்றந்‌ திருவநா 

ரையந்‌ பக்கல்‌ மேற்படியார்‌ நாளதில்‌ உபயங்‌ கொண்ட காசி 


ல்‌ செலுத்தக்‌ கடவ சந்திவிளக்கு ஒற்றும்‌ ஆக விளக்கு பத்து 


: மேலது, கோயில்‌ மகாமண்டப நுழைவாயில்படி அருகில்‌ 


(வடக்குப்புறம்‌) நடப்பட்டுள்ள பலகைக்கல்‌ 


: அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ரங்கப்பமழவராயர்‌, சகவருஷம்‌ 1671, 


இ.பி. 1749. 


ரங்கப்ப மழவராயரும்‌ முத்து சேர்வைக்காரரும்‌ நன்னை 
€ழ்க்காட்டில்‌ இக்கோயிலுக்கு நில தானம்‌ செய்துள்ளனர்‌. 


உ சாலிவாகன ச 9. கிறாற மீ குழி (சாய நு 

காபித 1671 10. தேற்க்கும்‌ பண்ணித்‌ தாரை வா 
ன்‌ மேல்‌ செல்லா 11. த்தோம்‌ இந்த மா 

நிண்ட காளயுத்தி 12. னிய நிலத்தை ஆகாட 

ஷ்‌ ஆடி மீ எ ந்தியதி ரெங்கப்‌ 13. ம்‌ பண்ணின பேர்‌ காரா 

ப மழவறாயரவுகள்‌ முத்து 14. ம்‌ பசுவை கொண் 
சேருவைகாரரும்‌ நன்னை 15. ண தோஷத்திலே 

யில்‌ கீழ்க்‌ காட்டில்‌ அத்த 16. போவாற்‌ ௨. 


: இருமாந்துறை, கல்யாண ஜோ$£ஸ்வரர்‌ கோயில்‌ பிரகார 


நுழைவாயில்‌ நிலைக்கால்‌ 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்‌ 


கோயில்‌ திருநிலையைச்‌ சற்றகூருடையான்‌ ரங்கநாதன்‌ என்பவர்‌ 
செய்துள்ளார்‌. திருமாந்துறைக்கு அருகில்‌ உள்ள சிகூரில்‌ இருந்த 
சிவன்கோயிலைச்‌ சேர்ந்த இந்த கல்வெட்டு உள்ள அருவுகால்‌ 
திருமாந்துறை கோயிலுக்குக்‌ கொண்டு வந்து வைத்துக்‌ கட்டப்பட்டு 
உள்ளது. சிகூரில்‌ சிவன்‌ கோயிலிருந்து அழிந்து போய்விட்டது. 


ஸ்வ 3. த்தாந்‌ தோந்‌ 
சிற்றகூர்‌ திரு 4. நிமஹாதே 


ஆவணம்‌ 17, 2006 


~~ 


13:13 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


13: 14 


இடம்‌ 


காலம்‌ 


வர்‌ கோயில்‌ 9. ன்‌ ரங்கனா 


திருநிலை செ 10. தந்நேந்‌ செய்‌ 
ய்‌ வித்தேந்‌ 11. வித்தேந்‌/உ 
சிற்றகுடையா 


: கல்யாண ஜோதீஸ்வரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி மேற்குச்சுவர்‌ 


பீடம்‌ 


: இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
: மேல்புரோசப்பாடியான அதண்ணூரில்‌ அதண்ணூருடையான்‌ ஆன 


திருவையாறுடையான்‌ ஈசானதேவன்‌ என்பவர்‌ திருப்பால்‌ 
பதிஸ்வரமுடையநாயநார்‌ என்ற கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌. 
திருமாந்துறைக்கு வடக்கில்‌ பொயனப்பாடி என்ற ஊர்‌ உள்ளது. 
இவ்வூரே கல்வெட்டுக்‌ குறிப்பிடும்‌ புரோசப்பாடி என்று கருதலாம்‌. 
கல்வெட்டுதரும்‌ செய்திகளிலிருந்து அவ்வூரில்‌ உள்ள சிவன்‌ 
கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ கொண்ட கற்கள்‌ திருமாந்துறைக்கு 
கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ கடல்‌ சூழ்ந்த பார்மாதரும்‌ பூமாதரும்‌ கலைமாதரும்‌ அடல்‌ 
சூழ்ந்த போர்‌ மாதரும்‌ சீர்மா 

தரும்‌ அமர்ந்துவரநாற்கடல்‌ சூழ்புவியேழும்‌ பாற்கடற்‌ போற்‌ 
பூகழ்பரப்ப............ 

மி மந்நவர்கள்‌ திறை சுமந்து வந்தீண்டி சேவிப்ப ஊழிஊழி ஒரு 
செங்கோல்‌ எழுபாரும்‌ இனிதளிப்ப ....... 

ல்‌ செம்பொன்‌ வீர ஸிங்காஸநத்து உலகுடை 
முக்கோக்கிழானடிகளோடு வீற்றிருந்தருளிய ....... 

மேல்‌ புரோசப்பாடியான அதண்ணூரில்‌ அதண்ணூருடையான்நான 
திருவையாறுடையான்‌ ஈசான தேவந்‌ எழு 

ந்தருளிவித்த திருப்பால்‌ பதீஸ்வரமுடைய நாயநார்‌ ல்‌ கோயில்‌ 
தேவகன்மியும்‌ ஸ்ரீமாஹேஸ்வர............. த்‌ 


: திருமாந்துறை (பெரம்பலூர்‌ வட்டம்‌) கல்யாண ஜோகதீஸ்வரர்‌ 


கோயில்‌ அம்மன்‌ சன்னதி மேற்குசுவர்‌ பீடம்‌ 


: இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
செய்து : 


மன்னரின்‌ பெயர்‌ மற்றும்‌ மலாடாகிய ஜனநாத வளநாடு ஆகியவை 
குறிப்பிடப்படுகிறது. . 


ஆவணம்‌ 17, 2006 73 


13:15 


காலம்‌ 


செய்தி 


13 : 16 


இடம்‌ : 


காலம்‌ 


74 


செம்பொன்‌ சோதிமுடி புனைந்தருளி அறுசமயமும்‌ ஐம்பூதமும்நெறி 
நின்ற ....... 

திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜாதி இராஜதேவன்‌....... 

மலாடாகிய ஐ....... தேவர்க்கு பல நிமந்தங்களுக்கு........ 


: திருமாந்துறை (பெரம்பலூர்‌ வட்டம்‌) கல்யாணஜோதஸ்வரர்‌ 


கோயில்‌ அம்மன்‌ சன்னதி சுவர்‌ 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


: மிலாடாகிய ஜனநாத வளநாட்டு மேல்புரோசப்பாடியில்‌ உள்ள 


கோயிலுக்கு வாணகோவரையனான இராஜராஜ 


நாடாழ்வான்‌ என்பவர்‌ நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. 


மகதை 


ரக்ஷை. 


திருமாந்துறை (பெரம்பலூர்‌ வட்டம்‌) கல்யாண ஜோதீஸ்வரர்‌ 
கோயில்‌ அம்மன்‌ சன்னதி கிழக்குச்சுவர்‌ 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 14 (1192) 
செய்தி : 


: வடகரை மிலாடாகிய ஜனநாத வளநாட்டு மேல்புரோசப்பாடியான 


அதண்ணூரில்‌ உள்ள பாற்பதீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ 
திருப்பள்ளியறை  நாச்சியார்க்குப்‌ பூஜை வழிபாட்டுக்கு 
திருவையாறுடையான்‌ நாயன்‌ ஊரனான யாதவராயன்‌ என்பவர்‌ 
நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டருளிய 
குலோத்துங்க சோழ தேவற்கு 


யாண்டு 14 ஆவது வடகரை மிலாடாகிய ஜனநாதவள நாட்டு 
மேல்புரோசப்பாடியா 


ன அதண்நூர்‌ பாற்பத்சுரமுடைய நாயன்நார்‌ திருப்பள்ளியறை 
நாச்சியாற்கு திருவையாறு 


டையான்‌ நாயன்‌ ஊரன்நான இயாதவராயநேந்‌ இனாச்சியாற்கு 
வாய்க்காலில்‌ இ 


ஆவணம்‌ 17, 2006 


13:17 


இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 


: கல்யாணஜோதஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுரம்‌ தெற்குச்சுவர்‌ பீடம்‌ 
: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 20 (இ.பி. 1198). 


: உம்பர்‌ நாயகர்‌ கோயில்‌ பூஜைக்கும்‌, திருப்பணிக்கும்‌ என வெம்பார்‌ 


(இன்றைய வெண்பாவூர்‌) வணிகர்த்தெருவில்‌ கிடைக்கும்‌ தரகு 
என்னும்‌ வரி வருமானத்‌ தொகையைக்‌ கொடுத்தது பற்றி 
இக்கல்வெட்டு கூறுகிறது. இதிலிருந்து திருமாந்துறையிலும்‌ 
வெண்பாவூர்‌ வணிகர்கள்‌ வந்து வியாபாரம்‌ செய்துள்ளனர்‌ என 
அறியலாம்‌. திருமாந்துறை சிவன்கோயில்‌ உம்பர்‌ நாயகர்‌ கோயில்‌ 
என அழைக்கப்பட்டது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ 
சோழதேவர்க்கு யாண்டு 


சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க 


உய-ஆவது உடையார்‌ உம்பர்‌ நாயகர்க்கு வெம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ 
தரகு பூசை 
க்குத்‌ திருப்பணிக்கும்‌ ஆகக்‌ குடுத்தோம்‌ 


: கல்யாண ஜோ$£ஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுர தெற்கு, வடக்குச்‌ 


சுவர்‌ பீடம்‌ 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 28 (கி.பி. 1206). 


: இக்கல்வெட்டு மூன்று துண்டுகளாக உள்ளது. உம்பர்‌ நாயகர்‌ 


திருக்கோயிலைக்‌ கற்றளியாகக்‌ கட்டவும்‌ இக்கோயில்‌ செப்புத்‌ 
திருமேனி இறைமூர்த்தங்களுக்குப்‌ பரிகலம்‌, பரிச்சின்னங்கள்‌ 
மற்றும்‌ பூசை வழிபாடுகளுக்கும்‌ என வெம்பாரிலிருந்த பதினெண்‌ 
விஷையத்து நாட்டு வாணிக நகரத்தார்கள்‌ தாங்கள்‌ வியாபாரம்‌ 
செய்யும்‌ பொருட்களுக்கு ஏற்ப அதில்‌ ஒரு தொகையை மகமை ஆக 
ஏற்படுத்தி இக்கோயிலுக்குக்‌ கொடுத்துள்ளனர்‌. மேலும்‌ வெம்பார்‌ 
வணிகர்‌ தெருவில்‌ இருக்கும்‌ சூரதளத்தார்‌ (வணிகர்களைக்‌ காக்கும்‌ 
படை வீரர்கள்‌) செய்யும்‌ காவல்‌ பணிக்காக வசூலிக்கப்படும்‌ 
வரித்தொகையையும்‌ இக்கோயிலுக்கு வழங்கியுள்ளனர்‌. அத்துடன 
எருதுப்பொதிக்கு ஒரு காசு, தலைச்சுமைக்கு அரைக்காசும்‌ 
பட்டணப்பகுதி என்னும்‌ வரி வருமானத்தையும்‌ இக்கோயிலுக்குக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. இவ்வூர்க்‌ கோயில்‌ வெம்பாரிலிருந்த பதினெண்‌ 
விஷையத்து நாட்டு வணிக நகரத்தார்களின்‌ பராமரிப்பில்‌ 
இருந்துள்ளது என்பதை இக்கல்வெட்டால்‌ அறியலாம்‌. 


ஆவணம்‌ 17, 2006 75 


13 :19 


காலம்‌ 


13:20 


இடம்‌ : கல்யாணஜோ$ஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுர மேற்குச்‌ சுவர்‌ பீடம்‌. 
: மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 23 (இ.பி. 1239). 


: உம்பர்‌ 


காலம்‌ 


செய்தி 


13:21 


காலம்‌ 


76 


முதல்‌ துண்டுக்‌ கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்கி யாண்டு உயஅ-வது உடையார்‌ உம்பர்‌ நா 
திருக்கோயில்‌ திருக்கற்றளியுந்‌ திருமேனிக்கு 
பரிச்சின்னங்களும்‌ மற்று எப்பேற்பட்ட 


யகர்‌ பரிகல 


இரண்டாம்‌ துண்டுக்‌ கல்வெட்டு 

எருத்துப்‌ பொதிக்கு ஒரு காசுந்‌ தலைச்‌ சுமைக்கு அரைக்காசும்‌ நாட்டில்‌ 
வாணிகர்‌ அழிபிழைக்கு நாம்‌ பட்டணப்‌ பகுதி வைச்சுக்‌ குடுத்தபடி 

மூன்றாம்‌ துண்டுக்‌ கல்வெட்டு 

யத்து வாணிகர்‌ தன்மமாதலால்‌ நாம்‌ நாயநாற்‌ பூசை திருப்பணிக்கும்‌ - 

டு திருப்பணிக்கும்‌ இடக்கடவோம்‌ பதினெண்‌ விஷையத்து நாட்டு 
வாணிக நகரத்தோம்‌ - 

விஷையத்து நாட்டு வாணிக நகரத்தோம்‌ வேம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ 
சூரதளத்தார்‌ பேறுள்ளது சீபண்டாரம்‌ ....... நாங்கள்‌ மற்று எற்‌ 


: கல்யாண ஜோ$ஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
: கி.பி. 12-13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : அஸ்த்ர தேவர்‌ திருமேனி எழுந்தருளிவிக்கப்பட்டதைக்‌ கூறுகிறது. 


டைய னாயனாற்க்கு அஸ்த்ர தேவரை 
ர்‌ நாட்டு வேளான்‌ தன்மம்‌. 


நாயகர்‌ கோயிலில்‌ சுப்ரமணியப்பின்ளையாருக்கு 


யாதவராயனான சென்நெல்‌ திருக்காளத்தி தேவன்‌ என்பவர்‌ 
மூவாயிரம்‌ குழி நிலம்‌ இறையிலியாக வழங்கியுள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராசராசதேவர்‌: 


: புதுவேட்டக்குடி, முடிகொண்ட சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கவறை 


மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌. 


: மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 12 (கி.பி. 1228 


ஆவணம்‌ 17, 2006 


மஐ33 ஓர. ஐ இ. 


க்‌ 
© 


11. 
12. 
13. 
14, 


15. 


18. 


13 : 22 


இடம்‌ 


காலம்‌ 


செய்து 


: உகளூர்‌ கூற்றத்து வேட்டக்குடி ஊரவர்‌ தங்களூர்‌ முடிகொண்ட 


சோழீஸ்வர மகாதேவர்‌ கோயிலுக்குப்‌ பூஜை வழிபாட்டுக்கு 
ஊர்நியோகமாக நன்செய்‌ புன்செய்‌ நிலங்களிலிருந்து ஒரு 
குறிப்பிட்ட அளவு நெல்‌ வருமானத்தை வழங்கியமை. 


திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராசராச தே 

வற்கு யாண்டு (ய) க-வதின்‌ எதிராமாண்டு வடகரை 

இராசசிங்க வளநாட்டு உகளூர்‌ கூற்றத்து வேட்‌ 

டக்குடி ஊரவரோம்‌ எங்களூர்‌ உடையார்‌ மு 

டி கொண்ட சோளீஸ்வரமுடைய மஹா தே 

வர்‌ கோயில்‌ தேவர்கன்மி கே 

ரயில்‌ கணக்கநுக்கும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வரக்‌ கண்கா 

ணி செய்வார்களுக்கும்‌ நாங்கள்‌ ஊர்‌ நியோகம்‌ பண்‌ 

ணி குடுத்த பரிசாவது இவ்வாட்டை ஸிம்ஹநாயற்று பூ 

ர்வபக்ஷத்து ப்ரதமையும்‌ வியாழக்கிழமையும்‌ பெற்ற.......து நாள்‌ 
இந்நாயனார்‌ கோயில்‌ திரு....... னக்கு உட........ 

யாக எங்களூர்‌ நன்செய்‌ புன்செய்யிலேறின நில முதலு....... ஒன்றுக்கு 
ஊற்காலால்‌ குடுக்கக்‌ கடவோமான நெ 

ல்லு தூணியும்‌ பயிரேறின நில முதல்‌ .......க்க 

லம்‌ இ.......கைவ்வனை.......துணிப்பதக்கு குடுக்க கடவர்களாக 

வும்‌ இப்படிககு குடாதாருண்டாகில்‌ ஸ்ரீ யாக்ஞை ஆணை மறுத்தார்‌ 
பட்டதும்‌ பட்டு சிவத்துரோகிகள்‌ பட்ட 

தும்‌ படக்கடவர்களாகவும்‌ இப்படி ஸம்மதித்து நியோகம்‌ பண்ணி 
ல்ல! மாஹேசிரக்கங்காணி செய்வார்க்கும்‌ முதல்‌ 


எழுத்து திருநடம்‌ புரிவாந்‌ பெருமாள்‌...... 

ட்சிய.......த்து மலையன்‌ நாதன்‌ தெற்றி தாதந்‌ எழுத்து ....... ம்பந்‌ மஞ்சந்‌ 
எழுத்து வேம்பந்‌ எழுவந்‌ எழுத்து....... 

ல்‌ முத்து பெரிமாந்‌ விலாடகுல ராயன்‌ எழுத்து ........சிவந்த காற்‌ 
பெருமாள்‌ எழுத்து. 


: பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, குன்னம்‌ வட்டம்‌ மூங்கில்பாடி பெருமாள்‌ 


கோயில்‌ முன்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 


: இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 1166 - 1180, யா. 7 (இி.பி.1173). 
: இவ்வூரின்‌ பெயர்‌ மூஞ்சிப்பாடி. இது வடகரை குன்றக்கூற்றமான 


உத்துங்க துங்க வளநாட்டின்‌ கழ்‌ இருந்தது. மூஞ்சிப்பாடியில்‌ காணி 


ஆவணம்‌ 17, 2006 77 


78 


மஜ தஸ ௬ ழ்‌ 5 


உடைய ரன்‌ சுத்தமல்லனான விக்கிரமசோழ மலைய குலராயன்‌ 
என்பவர்‌ இவ்வூரில்‌ ஸ்ரீபத்தபிரிய விண்ணகர்‌ எம்வருமாக 
என்னும்‌ பெயரில்‌ பெருமாள்‌ கோயிலைக்‌ கட்டி. இவ்வூரில்‌ குளமும்‌ 
வெட்டி அக்குளத்தின்‌ ழ்‌ ஒன்பதே முக்காலே மும்மை 
அளவுடைய நிலத்தையும்‌ தேவதானமாகக்‌ கோயிலுக்குக்‌ 
கொடுத்துள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவ 

னச்‌ சக்கரவாத்‌ 

திகள்‌ ஸ்ரீராஜாதிரா 

ஐ தேவற்கு யாண்‌ 

டு ஏழாவது ஸிங்‌ 

க நாயற்று அபரபஷத்து 

ப்‌ பஞ்சமியும்‌ வியாழக்கி 
ழமையும்‌ பெற்ற அசுவதி 
நாள்‌ வடகரை குன்றக்‌ கூற்றமா 
ன உத்துங்க துங்க வளநாட்டு 
மூஞ்சிப்பாடிக்‌ காணி உடை 
ய மூஞ்சிப்பாடி உடையா 

ன்‌ சீரன்‌ சுத்த மல்லனான வி 
க்கிரம சோழ மலைய 
குலராயனேன்‌ இத்தே 

வற்கு நாலாவது இவ்வூ 
ற்குத்‌ திருமேற்‌ கோயிலா 

க நான்‌ உகந்தருளப்‌ பண்‌ 


ணின திருமுற்றத்து ஸ்ரீ 


. பத்த ப்ரிய விண்ணகர 


எம்பெருமா 


. னுக்கு நான்‌ திரு 
. விடையாட்ட 
. மாக விட்ட நன்‌ 


. செய்‌ நிலமாவ 


து இவ்வூற்க்குக்‌ கி 
ழக்கு நான்‌ க 


. ண்டு வெட்‌ 
- இவித்த குள 
- த்துக்‌ கரைக்கு 


ஆவணம்‌ 17, 2006 


31. 


32. 
3, 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


52. 
53. 
4. 
95. 
56. 
57. 
58. 
வ. 
60. 


61. 


62. 
63. 
64. 
65. 
66. 


தெற்க்கு கரைக்கீழ்‌ 
ட தெற்கில்‌ 


மாவரையும்‌ 

இதன்‌ தென்‌ 

மேற்குத்‌ தேவ 

தானத்துக்கு 

த்‌ தெற்கு ஆ 

தனூர்‌ எல்‌ 

லைக்கு 

வடக்கு வண்ணான்‌ குழிக்கு கி 
ழக்கு நிலம்‌ ஒன்றரையே யிர 

ண்டு மாவும்‌ ஆக நிலம்‌ ஒன்ப 

தே முக்காலே மும்மாவரையு 

ம்‌ இந்நிலத்து முன்பு விட்டு 

க்‌ கல்வெட்டின நிலமும்‌ இ 

ந்‌ நிலத்துக்குள்‌ அகப்பட்ட 
நன்செயுந்‌ திடம்‌ நடாப்பா 

ழும்‌ இக்குளத்து எதிர்வாய்‌ நீர்‌ 
கோவையும்‌ அகப்பட திருக்‌ 

கை மலரிலே நீர்வார்த்து திருவி 
டையாட்டமாக விட்டேன்‌ சீரன்‌ சுத்‌ 
த மல்லனான விக்கிரமசோழ மலை 
யகுலராயனும்‌ இம்மூஞ்சிப்பாடி உ 
டையார்களும்‌ இவ்வனைவோம்‌ இ 
துக்கு அழிவு செய்வார்‌ சீயாக்கினை 
திருவிரையாக்கலும்‌ பெருமக்க 


ளாணை திருவாணை. 


ஆவணம்‌ 17, 2006. 79 


13 : 23 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


3.௨.௬ ௪ 


13: 24 


இடம்‌ 


காலம்‌ 


“ஓஓ 


13: 25 


இடம்‌ : 


காலம்‌ 


80 


: மூங்கில்பாடி சிவன்‌ கோயில்‌ முன்‌ நடப்பட்டுள்ள கல்‌ 


: அரியலூர்‌ பாளையக்காரர்‌ கிருஷ்ணப்ப மழவராயர்‌, &லக வருஷம்‌, 
(கி.பி, 1607). 


: கிருஷ்ணப்ப மழவராயர்‌ மனைவி எறம்மாள்‌ என்பவர்‌ இவ்வூர்‌ 
சிதம்பரேஸ்வரர்‌, சிவகாமி அம்மைக்குப்‌ பூஜை வழிபாட்டுக்கு 
இரண்டு கலம்‌ விதைநெல்‌ விதைக்கக்‌ கூடிய பரப்பளவு கொண்ட 
நிலத்தைத்‌ தானமாகக்‌ கொடுத்துள்ளார்‌. 


ஆறுமுகம்‌ கீல 8. சுரனுக்கும்‌ சிவக 
க றை சித்திரை 9. ஈமி அம்மைக்கு 
மீ” ஸ்ரீமது கி 10. ம்‌ இருகல வி 
ஷ்ட்டணப்ப ம 11. ரைக்கு விட்ட 
ழவராயர்‌ தன்‌ 12. பூதானம்‌ 

ம மாக எறம்‌ 13. யிந்த தன்மத்‌ 
மாள்‌ சிதம்பரீ. 14. தை பரிபூர்ணம்‌ 


: மூங்கில்பாடி வெள்ளியாங்குளக்கரை கற்பலகை 
: அரியலூர்‌ பாளையக்காரர்‌ கிருஷ்ணப்பமழவராயர்‌ 


செய்தி : 


: கிருஷ்ணப்பமழவராயர்‌ தர்மமாகப்‌ பெரியக்குன்றம்‌ (இன்றைய 


குன்னம்‌) ஊரைச்‌ சேர்ந்த திருவம்பலமுடையார்‌ ஏரிவெட்டி அதை 
சிதம்பரேஸ்வரருக்கும்‌, சிவகாமி அம்மை கோயிலுக்கும்‌ தர்மமாகக்‌ 
கொடுத்துள்ளார்‌. 


உயுவ ஷ்‌தை 8. ருவம்பலமு 
மீ ய உ கிஷ்ட்டண . டையார்‌ தன்‌ 
ப்ப மழவராயர்‌ 10. 


மமாக ஏரி ெ 
தன்மமாக 11 வட்டி சிதம்பே 
பெரியகுன்ற 12. ர சுரற்கும்‌ சிவ 
ம்‌ களப்பாள 13. காமி அம்மை 
பிள்ளைமகன்‌ தி 14. க்கும்‌ 


செட்டிக்குளம்‌, ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகார 
வடக்குச்சுவர்‌ துண்டுகல்வெட்டுகள்‌ (௧.ஆ :254/1930-31. 


: குலசேகரபாண்டியர்‌ (இ.பி. 12-13 ஆம்‌ நூற்றாண்டு). 


ஆவணம்‌ 17, 2006 


செய்தி : 


ளு வுழு ௬ 


pW = - 


“N= 


பெரிய கண்ணனூரில்‌ திருமேற்கோயில்‌ விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 
கோயில்‌ ஸ்ரீ விமானம்‌ திருமண்டபம்‌ ஆகியவை கட்டப்பட்டன. 
இக்கோயிலுக்குத்‌ திருநாமத்துக்‌ காணியாக நிலம்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. அமுதாண்டானான அழகியான்‌ உலகனான வளவரையன்‌, 
இவர்‌ தம்பி உடையானான பின்பழகிய பெருமாள்‌, ஆகியோர்‌ 
குறிப்பிடப்படுகின்றனர்‌. கல்வெட்டு தரும்‌ செய்தியிலிருந்து 
இக்கல்வெட்டைத்‌ தாங்கி நிற்கும்‌ கற்கள்‌ பெரிய 
கண்ணனூரிலிருந்த ஒரு பெருமாள்‌ கோயிலைச்‌ சேர்ந்தவை 
என்றும்‌ அக்கோயில்‌ கற்களைக்‌ கொண்டு வந்து செட்டிக்குளம்‌ 
ஈஸ்வரன்‌ கோயில்‌ பிரகாரச்‌ சுவர்கள்‌ கட்டுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என அறிகிறோம்‌. பெரியகண்ணனூர்‌ 
என்பது தற்போது டி.கண்ணனூர்‌ என்ற பெயரில்‌ துறையூர்‌ - 
சிங்களாந்தபுரம்‌ வழியில்‌ அமைந்துள்ளது. 


1ஆவது துண்டு 

ணியாக விட்டனிலம்‌ கால்‌ இன்‌(னிலம்‌) 
காலும்‌ திருனாமத்துக்‌ காணியா 

ன இப்பெரிய கண்ணனூர்‌ ஊரு 

னி அழகியான்‌ உலகனான வள 
னேன்‌ இப்படிக்கு இவை வள 


2ஆவது துண்டு 

ருமானான பின்பழகிய பெருமான்‌ 
த்தான்‌ இவ்வூர்‌ காணியா 

யானான பின்பழகிய பெருமான்‌ தாஸ 


3ஆவது துண்டு 

சி குலசேகர தேவற்கு 
னூர்‌ திருமேற்கோ 
னாயநாற்கு சீவமான 
அமுதாண்டானான அழ 


4ஆவது துண்டு 

சித்திரை மாதம்‌ இரு 

விண்ணகர எம்பெ 

ருமானான பின்பழகிய பெருமாள்‌ 
ண்டபமும்‌ செய்வி 

த்தான்‌ இவ்வூர்‌ காணியா 

யும்‌ இவன்‌ தம்பி உ 

ட யானான பின்பழகிய பெருமாள்‌ தாஸ 


ஆவணம்‌ 17, 2006 81 


ரர ரத அத்து 


13 : 26 


காலம்‌ 


ண்‌ 


ம. ௨ உ வ 


82 


5வது துண்டு 

ண்ணனூரில்‌ என்னோபாதியான 
லோ பாதியில்‌ விட்ட னிலமாவது 
வ்வூர்‌ கரைப்‌ புன்செய்‌ நிலத்து இ 
நாயனார்‌ தீர்த்தப்புறத்துத்‌ திருத்தோ 
ப்புக்குக்‌ கிழக்குத்‌ திருனாமத்துக்கா 


: வடக்குச்‌ சுவர்‌ துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ (௧ஆ : 253/1930-31). 
: முதலாம்‌ இராஜேந்திரன்‌. 
: தருமேற்கோயில்‌ இராஜேந்திர சோழ விண்ணகர அழகிய 


மணவாளருக்குத்‌ திருச்சென்னடைக்கு இறையிலி முற்றூட்டாக 
நிலம்‌ கொடுக்கப்பட்டது. அந்நிலத்தின்‌ எல்லைகளில்‌ ஒன்றாக 
குண்டாறு என்ற ஆறு குறிப்பிடப்படுகிறது. மேலும்‌ அமரேந்திர 
ஈஸ்வரமுடைய மகாதேவர்க்கும்‌ இக்கோயில்‌ தேவரடியார்‌ 
பெண்டுகளுக்கும்‌ நிலம்‌ கொடுக்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
சிங்களாந்தகபுரத்தில்‌ உள்ள சிவன்கோயில்‌ அமரேந்திர ஈஸ்வரம்‌ 
என அழைக்கப்பட்டதை அவ்வூர்க்கல்வெட்டுக்களால்‌ அறிகிறோம்‌. 


வடையை 17. காயில்‌ ராஜேந்‌ 


ண்ணாற்றுத்‌ 18. திர சோழ விண்‌ 
தென்‌ வரம்பு 19. ணகர அழகிய 
ஆ சறுதியாக 20. மண வாளர்‌ 

வும்‌ கீழ்பாற்‌ 21. க்குத்‌ திருச்சன்‌ 
கல்லை ஏரி ௧ 22. னடக்கு இறை 
ரைக்கு மேற்கும்‌ 23. யிலி முற்றூட்டு 
மேல்‌ பாற்‌ கெ 24. ச்‌ செய்து குடு 
ல்லை குண்ட 25. த்தேன்‌ அம 
£ற்றுக்குக்‌ கிழ 26. ரந்திர ஈஸ்வர மு 
க்கு இந்நான்‌ 27. உடைய மஹ 
கெல்லைக்கு 28. ஈ தேவர்க்கும்‌ இத்‌ 
உட்பட்ட நில 29. தேவரடியார்‌ 
ம்‌ முக்காலே ஓ 30. பண்டுகளுக்கு 

௬ மாவும்‌ இவ்வூ 31. இராஜேந்திர சோ 
ர்த்‌ திருமேற்‌ ே 


ஆவணம்‌ 17, 2006 


19:27 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


௬ இறு 


13 : 28 


காலம்‌ 


பா ஒழு ர 


13:29 


இடம்‌ 


காலம்‌ 


௬ வ வ 


ஆவணம்‌ 17, 2006 


2 துறையூர்‌ 


: சண்டிகேஸ்வரர்‌ சன்னதி கிழக்குச்‌ சுவர்‌ பீடம்‌. 
: மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 8 (இ.பி, 1224). 
: காலக்குறிப்புகளுடன்‌ கல்வெட்டு முற்றுப்‌ பெறாமல்‌ நின்றவிட்து. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீர 
ாஜ ராஜ தேவற்க்கு யாண்டு அ-வது மகர நா 
யற்று பூர்வ்வபக்ஷத்து நவமியும்‌ திங்கள்‌ கி 
ழமையும்‌ பெற்ற ........ 


: ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌ முன்‌ நடப்பட்டுள்ள சூலக்கல்‌. 
: சதாசிவராயர்‌ காலம்‌, சகவருஷம்‌ 1487, கி.பி. 1565. 


: ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயிலுக்குச்‌ செட்டிக்குளம்‌ கிராமம்‌ தருமமாக 


விடப்பட்டது. 

ஸ்வஸ்திஸ்ரீ 6. னி உத்திரத்தில்‌ 
1487 இத 7. ஏகாம்பரீஸ்வரற்‌ 
ன்‌ மேல்‌ செல்‌ 8. க்கு விட்ட செட்டி 
லா நின்ற குரோ 9. குளம்‌ கிராமம்‌ த 
தன ஹு பங்கு 10. (ன்மம்‌). 


: ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌ கோபுர கிழக்கு நிலைவாயில்‌, (௧ஆ : 


252/1930-31). 


: துறையூர்‌ பாளையக்காரர்‌ நல்லப்ப ரெட்டியார்‌, சக வருஷம்‌ 1644, 


இ.பி. 1722. 

பாளையக்காரர்‌ நல்லப்ப ரெட்டியார்‌ என்பவர்‌ 
இக்கோயில்‌ சன்னதி வாசலும்‌, ஏழுநிலைக்‌ கோபுரமுடைய 
மணிவாசலும்‌ சிவன்மகழ திருப்பணி செய்து முடித்துள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாப்தம்‌ 1644 இதன்‌ மேற்‌ செல்லா நி....... 

சன்னதி வாசலும்‌ எழுநிலைக்‌ கோபுர) வாழ்‌ மணி வாசலும்‌ கே... 
ராபுகழ்‌ துறையூர்‌ பாளையக்காரன்‌ வில்ல கோலேறய நல்ல ....... 
சிவன்‌ மகிழ திருப்பணி செய்து முடித்தான்‌. 


83 


13:30 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


13 : 31 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


84 


: ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌ துவஜஸ்தம்ப பீடம்‌ 
: இ.பி.18-19ஆம்‌ நூற்றாண்டு 


: ஏகாம்பர மாணிக்கம்‌ என்பவர்‌ கொடி பீடம்‌, கொடிக்‌ கம்பம்‌ 


அமைத்துள்ளார்‌. 


சறுவதாரி ஹு ஆவணி மீ 9 உ புதவாரமும்‌ பெற்ற ரேவதி ந 
ாள்‌ ஏகாம்பரமாணிக்கத்தின்‌ புண்ணியமாக 
கொடிபீடமும கொடிக்கம்பமும்‌ 


: அசூர்‌, சொக்கநாதர்‌ கோயில்‌ மகாமண்ட தெற்குச்‌ சுவர்‌ பீடம்‌. 
: இரண்டாம்‌ தேவராயன்‌, சகம்‌ 1350 (இ.பி. 1428). 


: இக்கல்வெட்டு வலங்கை, இடங்கைச்‌ சாதிப்பிரிவைச்‌ சேர்ந்த 


மக்கள்‌ அசுகூர்‌ (இன்றைய அசூர்‌) சொக்கநாத நயினார்க்‌ கோயில்‌ 
திருக்கட்டளையில்‌ கூட்டம்‌ கூடி தங்கள்‌ நாட்டில்‌ நன்செய்‌, 
புன்செய்‌ நிலத்தில்‌ விளையும்‌ பயிர்களுக்கும்‌ மற்றும்‌ பல 
பட்டடைக்‌ குடிகள்‌ ஆன செட்டிகள்‌, கைக்கோளர்‌, சேனைக்‌ 
கடையார்‌, வாணியர்‌, இடையர்‌, வலையர்‌, கண்மாளர்‌, பறையர்‌ 
உள்ளிட்ட குடிகளும்‌ அரசுக்குச்‌ செலுத்த வேண்டிய வரி அளவை 
நிர்ணயம்‌ செய்து தீர்மானம்‌ நிறைவேற்றியதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
இவ்வூர்‌ திருச்சிராப்பள்ளி உசாவடியில்‌ கரிகால கன்ன வளநாடு 
ஆன வன்னாட்டு வெண்பாற்‌ நாட்டில்‌ அமைந்திருந்தது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாப்தம்‌ 1350 தின்‌ மேல்‌ செல்லா நின்ற செளம்ய 
வருஷம்‌ மார்கழி மாதம்‌ உயஎவ த்ரயோதஸியும்‌ சனிக்கிழமையும்‌ 
பெற்ற மூலத்து நாள்‌ திருச்சிராப்பள்ளி உசாவடியில்‌ கரிகால கன்ன 
வளநாடு ஆன வன்னாட்டு வெண்பாற்‌ நாட்டில்‌ அசுகூரில்‌ 
வலங்கை தொண்ணூற்று எட்டும்‌ இடங்கை தொண்ணூற்று எட்டும்‌ 

நிறைவற நிறைந்து உடையார்‌ சொக்கனாத நயினார்க்‌ கோயில்‌ 
திருக்கட்டளையில்‌ கல்வெட்டினபடி இந்த நாட்டுக்கு பூறுவம்‌ மற்ற 
மரியாதி பயிர்வழி கடமை இறுக்கும்‌ போது நஞ்செய்க்கு பாழ்சாவி 
கழித்து பயிர்கூடின நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு அன்பது பணமும்‌ 
புன்செய்‌ வரகு கேழ்‌ வரகுக்கு பாழ்சாவி கழித்து பயிர்கூடிய 
நிலத்திலே 

பத்திலொன்று கழித்துப்‌ பயிர்கூடின நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு 
இருபத்து அஞ்சு பணமும்‌ இளவரிசை ஆன பலபயிருக்கும்‌ 
இளவரிசைத்‌ துண்டம்‌ கால்வாசி கழித்து பயிர்‌ கூடின நிலத்திலே 


ஆவணம்‌ 17, 2006 


13 : 32 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கஸ்‌ 


4 ௫.௭ இ ர 


பத்தில்‌ ஒன்று கழித்து பயிர்‌ கூடின நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு 
இருபத்து அஞ்சு பணமும்‌ வான்பயிர்‌ ஆன செங்கழு நீர்‌ கரும்பு 
கொழு ந்துக்கு நூறு குழிக்கு 

அஞ்சு பணமும்‌ வாழை மஞ்சள்‌ இஞ்சிக்கு நூறு குழிக்கு இரண்டு 
பணமும்‌ கமுகு தென்ன மரத்துக்கு தலைகூடின முதலிலே மாதம்‌ 
ஒன்றுக்கு அரைக்கால்‌ பணமும்‌ ஆட்டைக்‌ காணிக்கைக்கு இரு 
நூற்று இருபதுபொன்னும்‌ மகமை தலையாரிக்கத்துக்கு எண்பது 
பொன்னும்‌ பட்டடைக்குடிகள்‌ ஆன செட்டிகள்‌ கைக்கோளர்‌ 
சேனை கடையார்‌ வா 

ணியர்‌ பேர்க்கு பேர்‌ ஒன்றுக்கு இரண்டரைப்‌ பணமும்‌ இடையர்‌ 
வலையர்‌ கண்மாளர்‌ குடிமக்கள்‌ பறையர்‌ பேற்க்கு பேர்‌ ஒன்றுக்கு 
இரண்டு பணமும்‌ புன்பயிர்‌ செய்தால்‌ புனத்துக்கு ஒரு பணமும்‌ 
இம்மரியாதி இம்முதல்‌ குடுக்க கடவோமாகவும்‌ இது ஒழித்து வேறு 
புற முதல்‌ புதுவரி என்று குடுக்கக்‌ கடவோம்‌ அல்லவாகவும்‌ 

இப்படிக்கு இக்கல்வெட்டின்படி செய்யாமல்‌ இருந்தோர்க்கு உடன்பட்டு 
கல்வெட்டை அழித்து செய்வார்கள்‌ உண்டானால்‌ அவர்களைத்‌ தீர 
விளங்கி மேற்படக்‌ குத்தி கீழ்பட இழுத்துப்‌ போடக்‌ கடவோம்‌ 
ஆகவும்‌ இந்த கல்வெட்டை அழித்தவர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே 
கபிலையைக்‌ கொன்ற பாபத்திலே போகக்‌ கடவர்கள்‌ ஆகவும்‌ 
சுபமஸ்து. 


:அசூர்‌ சொக்கனாதர்‌ கோயில்‌ கருவறை உள்சுவரில்‌ வைத்து 


கட்டப்பட்டுள்ள தனிக்‌ கல்‌. 


: முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌. 
: இவை அருமொழி ஈஸ்வரமுடைய மகாதேவற்கும்‌, துர்க்கை, 


பிடாரியார்‌ ஆகிய தெய்வங்களும்‌ பூஜை வழிபாட்டுக்கு நிலங்கள்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தியைத்‌ தருகின்றன. மூன்று துண்டுக்‌ 
கல்வெட்டுக்களும்‌ உள்ளன. 


பலத்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ........ 
வளநாடாகிய உத்துங்க வளநாட்டு வடவசு........ 
அருமொழியீசுவரமுடைய மஹாதேவர்க்கு திருப்ப........ 
ஒரு வேலியும்‌ மந்திரபோனகத்துக்கு....... 

நிலம்‌ ஐய்ஞ்சு மாவும்‌ துற்கையார்க்கு....... 

வும்‌ பிடாரியார்க்கு நிலம்‌ மூன்று மாவும்‌....... 

வேப்பக்‌ குண்டில்‌ ஒரு மாவும்‌ குமாரமங்கல........ 
ஒருவேலியும்‌ சன்திராதித்தவற்‌ திருப்படிமா....... 


்‌ ஆவணம்‌ 17, 2006 85 


௬ டு 2 


13:33 


இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 


86 


மற்றொரு துண்டு கல்வெட்டு 

ர்‌ கன்மிகளில்‌ செங்குன்ற நாடாழ்வாநேந்‌ இது 
ந்‌ நாடாழ்வாந்‌ எழுத்து இதுமாறுவாந்‌ ஏழாநரக 
த்துக்‌ கீழாநரகம்‌ புகுவாந்‌ ௨. 

மற்றொரு துண்டு கல்வெட்டு 

வல்‌ சொக்கற்குடையாதும்‌ 

ர்‌ கற்பூரநும்‌ திருவகம்படிப்பிள்‌ 


சந்திராதித்தவற்‌ 


: துங்கபுரம்‌, சொக்கநாதர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்சுவர்‌ பீடம்‌. 
: மல்லிகார்ஜுனராயர்‌, சகவருஷம்‌ 1380 (இ.பி. 1458) 


: துங்கபுரம்‌ ஊரவர்‌ இவ்வூர்‌ உடையார்‌ அணபத நாயனார்‌ கோயில்‌ 


பூஜை வழிபாட்டுக்கு ஆயிரம்‌ குழி நன்செயும்‌, ஆயிரம்‌ குழி. 
புன்செய்‌ நிலமும்‌ சர்வமான்ய இறையிலியாக நிலம்‌: 
வழங்கியுள்ளனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ மன்மஹாமண்டலீஸ்வரந்‌ ஹரியாராயவிபாடந்‌ பாஷைக்குத்‌ 
தப்புவராயர்‌ கண்டன்‌ மல்லிகார்ச்சின தேவமகா யிராயர்‌ 
ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணி | 

அருளா நின்ற ஸகாப்தம்‌ 1380 இதின்‌ மேல்‌ செல்லா நின்ற வெகுதாந்ய 
ஸம்வத்ஸரத்து............... நாயற்று பூறுவ பக்ஷத்து p 

த்ருதிகையும்‌ வியாழமும்‌ பெற்ற. .......... நாள்‌ துங்கபுர ஊரவர்‌ இவூர்‌: 
உடையார்‌ அணபத னாயினார்‌ திருக்கட்டளையில்‌ 
கல்வெட்டினபடி இன்னாயினார்‌ பூசைக்கு....... 


ர்‌, இவ்வூர்‌ ...... நத்தத்தில்‌ தேவர்தாநமாக சந்த்ராதித்தவரை .....- 


நன்செய்குழி [சத-ம்‌] தேவதானம்‌ சறுவமானியம்‌ இறையிலியாகவும்‌ ..... 

்்்‌ கெங்கை கரையில்‌ காராம்‌ பசுவை கொன்ற பாபத்திலே போ 
கடவனாகவும்‌ இப்படிக்கு இவை ......... 

மை வென்றான்‌ எழுத்து 


நலக ராகக்‌ 


டக்க 


இவர்கள்‌ சொல்ல கல்வெட்டினமைக்கு தேனூர்‌ முத்தை ...... 
கல்வெட்டு பல இடங்களில்‌ சிதைந்துள்ளது]. 


ஆவணம்‌ 17, 2006 : 


13 : 34 


இடம்‌ 


காலம்‌ 
செய்தி 


26:4௨ 3 ANT 


காண்‌. ச்‌ 
ண ௮] 


உளு உ ட 


0:35 


இடம்‌ 


காலம்‌ 


: துணிஞ்சிப்பாடி, 


புத்தேரி வடக்கீழ்‌ கணபதி வீட்டருகே 


நடப்பட்டுள்ள கற்பலகை. 


: முதலாம்‌ ஸ்ரீரங்கன்‌, விஷு வருஷம்‌, கி.பி. 1586. 
: தனஞ்சிப்பாடி கிராமம்‌ முழுவதும்‌ வெண்மணி மருதாந்த 


சோழீஸ்வரமுடைய. தம்பிரானார்‌ கோயிலுக்குச்‌ சர்வமானிய 
இறையிலியாக ஸ்ரீரங்கதேவ மகாராயரின்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தராக 
இருந்து இப்பகுதியை ஆட்சி செய்த நாயக்கர்‌ மன்னன்‌ கொண்டம 
நாயக்கரின்‌ தர்மமாகவும்‌ இப்பகுதியை நிர்வகித்த 17 பற்று 
நாட்டார்கள்‌ தர்மமாகவும்‌ அரசு நிலையிட்ட கிருஷ்ணப்ப மழவராய 
நயினாரால்‌ கொடுக்கப்பட்டது. 


முன்பக்கம்‌ 

விஷவருஷம்‌ 12. கொண்டம நாயக்‌ 
வைய்கா 13. கர்‌ தன்மமாகவும்‌ 
சி மீ£யஎவ௨ தென்‌ 14. பதினேழு பற்று நா 
னாண்ட நாடு 15. ட்டார்‌ தர்மமாகவு 
வெண்மணி மரு 16. ம்‌ அரசுநிலையிட்ட 
தாந்த சோளீசுவ 17. கிஷ்ணப்ப மழவ 
ரமுடைய தம்பிரா 18. ராய நயினார்‌ தன 
னாற்கு சீரங்க தேவ 19. ஞ்சிப்பாடி கிராம 
மகாராயர்‌ காரிய 20. ம்‌ நான்கெல்லை 
த்துக்கு கத்தரான வை 21. யும்‌ சறுவமானி 
ய்யப்ப கிருஷ்ணப்பக்‌ 

பின்பக்கம்‌ 

யமாக தானம்‌ செயித 7. யிலே அசுவமே 
படியினாலே இந்த 8. தயாகம்‌ பண்‌ 
தன்மத்தை 9. ஸணின பலன்‌ 
பரிபாலனம்‌ 10. பெறக்கடலர்‌ 
பண்ணிந பேர்கள்‌ 11. களாகவும்‌. 


கெங்கை கரை 


: அரியலூர்‌ 


: ஆடுதுறை, குற்றம்பொறுத்த ஈஸ்வரன்‌ கோயில்‌ இரண்டாம்‌ 


கோபுரகிழக்குச்‌ சுவர்ப்‌ பீடம்‌. 
பாளையக்காரர்‌ அரசுநிலையிட்ட கிருஷ்ணப்ப 
மழவராயர்‌, செளம்ய வருஷம்‌ (கி.பி.1608). 


ஆவணம்‌ 17, 2006 87 


செய்தி : 


13 : 36 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


மஐ 3 ஐ.ழு. pW 


கம்‌. 
2 


88 


அரசுநிலையிட்ட கிருஷ்ணப்ப மழவராய நயினார்‌ மனைவி 
எறம்மாள்‌ என்பவர்‌ இக்கோயில்‌ ஏலவார்‌ குழலி அம்மை சன்னதி 
முன்‌ முப்பது கால்‌ மண்டபம்‌ கட்டியுள்ளார்‌. ஏலவார்‌ குழலி 
என்னும்‌ பெயர்‌ இன்று சுகுந்தகுந்தளாம்பிகை என வடமொழியில்‌ 
அழைக்கப்படுகிறது. இம்மண்டபத்தின்‌ கூரையில்‌ அழகிய 
ஓவியங்கள்‌ தீட்டப்பட்டுள்ளன. இவையும்‌ இப்பாளையக்காரர்‌ 
காலத்தில்‌ வரையப்பட்‌.டவையாகும்‌. 


அரசு சவும்மிய வருஷம்‌ மாசி மீ யக உ அரசுநிலையிட்ட கிஷ்ணப்ப 
மழவராய நயினார்‌ மனையாள்‌ 

எறம்மாள்‌ அவர்கள்‌ புண்ணியத்தினாலே ஏலவார்‌ குழலி அம்மை 
சன்னதியில்‌ 

காவணக்கால்‌ பத்திர முப்பது கால்‌ முறையும்‌ சோபான மண்டபமும்‌ 
கட்டி நிறைவேறி 

ச்சுது ௨. 


: மங்கூன்‌, மின்மாற்றி நிலையம்‌ அருகே உள்ள ஓடை பாறையில்‌. 
: சதாசிவராயர்‌, சகவருஷம்‌ 1492, (கி.பி. 1570). 


: இவ்வூரின்‌ பழைய பெயர்‌ மாக்குன்றம்‌ என்பதாகும்‌. இப்பெயர்‌ 


மருவி தற்போது மங்கூன்‌ என ஆகிவிட்டது. மாக்குன்றம்‌ 
கிராமத்தைத்‌ திருமுதுக்குன்றத்தில்‌ (விருத்தாச்சலம்‌) இருந்த 
மடத்திற்குத்‌ தானமாகச்‌ செட்டிக்குளம்‌ மும்மடிரெட்டியார்‌ மகன்‌ 
சின்னம்ம ரெட்டியார்‌ மற்றும்‌ இவருடைய தம்பி பெத்துரெட்டியார்‌ 
ஆகியோர்‌ கொடுத்துள்ளனர்‌. அந்த மடம்‌ இருமூலர்‌ சந்ததி 
அறிவானந்தர்‌ என்பவரால்‌ பராமரிக்கப்பட்டு வந்தது என்பதையும்‌ 
அறியமுடிகிறது. 


ஸ்ரீ மது ஸதாசிவ நா 11. க்கு திருமூ 

யர்‌ பிறுதுவி றாச்சியம்‌ 12. ல சந்ததி 

பண்ணி யருளா நின்ற 13. அறிவானந்தர்க்கும்ப 
சகாத்தம்‌ 1492 ன்‌ 14. கோணம்‌ சித்தநாத பண்டார 
பிறமோத ஹை சித்த 15. றிவானந்த சதம்முடைய ம 
ரை மீ 3உ செட்டிகு 16. டப்புறமாக புத்திற 

எ மும்மடி ரட்டியார்‌ குமாரர்‌ 17. பரம்பரை மாக்குன்‌ 

சின்னம ரட்டியார்‌ தம்பியார்‌ ணனா 18. றம்தாரை 

பெத்து ரட்டியார்‌ திருமுதுகுன்‌ 19. வாத்தோ 

ற மடத்து 20. ம்‌௨ 


ஆவணம்‌ 17, 2006 


13:37 


இடம்‌ 


காலம்‌ 
செய்தி 


ஓல வ உ > WNT 


: கொளக்காநத்தம்‌, வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ 
வலதுபுறம்‌ உள்ள கற்பலகை. 


: திருமலைநாயக்கர்‌ (1623-1659), சகவருஷம்‌ 1555, (இ.பி. 1632). 


: மதுரை திருமலைநாயக்கரின்‌ அதிகாரியான இராமப்பய்யன்‌ இவ்வூர்‌ 
மதனகோபால சுவாமி கோயில்‌ திருப்பணி திருவாதாரனை 
ஆகியவற்றுக்கு மால்வாய்‌ நாடு குளக்காநத்தூர்‌ மாகாணியில்‌ 
சேர்ந்த கிராமம்‌ கொட்டறையில்‌ சேர்ந்த &ழ்த்தானத்தூரில்‌ ஆயிரம்‌ 
குழி நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்துள்ளார்‌. குளக்காநத்தூர்‌ மால்வாய்‌ 
நாட்டின்‌ கழ்‌ குளக்காநத்தூர்‌ மாகாணம்‌ என்னும்‌ வருவாயத்துறை 
நிருவாகப்‌ பிரிவுக்குத்‌ தலைநகரமாக இருந்த ஊர்‌ எனவும்‌ 
அறிகிறோம்‌. இராமப்பய்யன்‌ கொடுத்த நிலத்தின்‌ எல்லைகளாக 
சாத்தனூர்‌, உம்பிளக்‌ கானத்தூர்‌, மாதவி, குறும்பன்‌ பாளையம்‌ 
ஆகிய ஊர்கள்‌ இருந்துள்ளன. புகழ்மிக்க இராமப்பய்யன்‌ 
அம்மானையின்‌ பாட்டுடைத்‌ தலைவனான இராமப்பய்யன்‌ 
இப்பகுதி கோயிலுக்கு கொடை. வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 


ஸ்வஸ்தி சகாப்தம்‌ 15 

55ருன்‌ மேல்‌ செல்லா நி 

ன்ற ஸ்ரீ முக வருஷம்‌ மாசி 
மாதம்‌ 23௨ ஸ்ரீ மது விஸ்வ 

நாத நாயக்கர்‌ திருமலை நா 
யக்கரய்யன்‌ காரியத்துக்கு கற்த 
நான றாமப்பய்யந்‌ மால்வாய்‌ நாடு கு 
ளக்கானத்தூர்‌ மதன கோபா 
ஸ்வாமி கோவில்‌ சேநாபதி ஆழ்‌ 
வார்‌ ஸ்ரீ பண்டாரத்துக்கு குடுத்த 
தற்ம சாஸநப்‌ பட்டையம்‌ மத 

ன கோபால சுவாமிக்கு திருப்ப 
ணி திருவாராதனத்துக்கு திரும 
லை நாயக்கரய்யனவர்களு 

க்குப்‌ புண்ணியமாக ஸ்ரீ பண்டார 
த்துக்கு திருவிளையாட்டமாகக்‌ 
கட்டளையிட்டது மால்வாய்‌ நாடு 
குளக்காநத்தூர்‌ மாகாணியில்‌ 
சேந்த கிராமம்‌ கொட்டறையில்‌ ே 
சந்த கீழ்தானத்தூர்‌ மால்வாய்‌ னா 
ட்டு அளவால்‌ கட்டளையிட்ட குழி 


ஆவணம்‌ 17, 2006 89 


22. 
23. 
24. 
25. 
26. 
al, 
28. 
29. 
30. 


31, 


32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 


13:38 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ப 2 64 ஜர்‌ ஜன்‌ ௫ 2 


90 


1000 யிந்த நிலம்‌ ஆயிறம்‌ குழிக்கு 
ம்‌ சாத்தனூர்‌ எல்லைக்கு மேற்‌ 

கு உம்பிளக்கானத்தூர்‌ எல்லை 

க்கு வடக்கு மாதவி எல்லைக்கு கி 
ழக்கு குறும்பன்‌ பாளையத்துக்கு 
தெற்கு கண்டநிலமும்‌ கொட்டறை 
க்‌ காட்டில்‌ சோழகன்‌ குளத்துக்கு ே 
மற்க்கு கண்டநிலமும்‌ யிந்த னான்‌ 
கல்லையிலுண்டாந நிலம்‌ அனுப 
வித்துக்‌ கொள்ளவும்‌ திருமலை 
நாயக்கரய்யன்‌ புண்ணியமா 

க சந்திறாதித்த வரையும்‌ அனுபவி 
த்துக்‌ கொள்ளவும்‌ யிந்த புண்ணி 
யத்துக்கு ஆறாகிலும்‌ அகிதம்‌ பண்‌ 
ணின பேர்‌ கெங்கைக்‌ கரையிே 

ல காராம்‌ பசுவை கொன்ற தோ 


ஷத்திலே போக கடவறாகவும்‌ உ 


: இலுப்பைக்குடி, பெருமாள்‌ கோயில்‌ முன்‌ இடக்கும்‌ தனிக்‌ 


கற்பலகை. 


: மதுரை சொக்கநாத நாயக்கர்‌ (1659-1682), சகம்‌ 1592, (சி.பி. 1670). 
: உற்றத்தூர்‌ வருவாய்த்‌ துறைப்‌ பிரிவுக்கு அதிகாரியாக விளங்கியப்‌ 


பிரதானி பெரிய அழகிரி நாயக்கர்‌ என்பவர்‌ மதுரை மன்னர்‌ 
சொக்கநாத நாயக்கருக்குப்‌ புண்ணியமாக இலுப்பைக்குடி 
கிராமத்தை அன்னதானக்‌ கட்டளைக்கு மானியமாக 
வழங்கியுள்ளார்‌. இலுப்பைக்குடியின்‌ எல்லைகளாகச்‌ சாத்தனூர்‌, 
புலிமிசை, கூடலூர்‌, குளத்தூர்‌ ஆகிய ஊர்கள்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. 


சகாற்த்தம்‌ 15 8. க்ஷத்திரமும்‌ பெற்ற 

92 மேல்‌ செல்லா 9. சுபதினத்தில்‌ விசுவனா 
நின்ற சாதாரண ஷ்‌ 10. த சொக்கனாத னாயக்‌ 
காத்திகை மீ உய“ 11. கரய்யனவர்கள்‌ 
வியாழக்கிழமையு 12. புண்ணியமாக ஊ 
 வறுவ பக்ஷத்து 13. ந்றத்தூர்‌ சாதத்திற்‌ 
அஸ்டமியும்‌ பூரந 14. 


க்கு பிறுதானி பெரிய 


ஆவணம்‌ 17, 2006 


15. 
16. 
17. 
18. 
19. 


20. 


21. 


22, 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


13 : 39 


காலம்‌ : 


ஐ. 4 ௨ ர ௬ NT 


19. 


அழகிரி னாயக்‌ கரய்யன்‌ 31. ஆதித்த வரைக்கும்‌ உ 


அவர்கள்‌ கட்டளையி 32. த்த ரோத்‌ திரமாக நட 
ட்டது இலுப்பைகுடி 33. த்திவிச்ச பேர்கள்‌ 
கிறாமம்‌ நத்தம்‌ சுற்‌ 34. கெங்கை கரையி 
றெல்லை சாத்தனு 35. லே கோடி கன்னி 

ரர்‌ எல்லைக்கு கிழக்கு 36. யாதானப்‌ பலனு 
புலிமிசை எல்லைக்‌ 37. ம்‌ கோடி கோதான 
கு மேற்கு கூடலூர்‌ எல்‌ 38. ப்‌ பலனும்‌ பெறு 
லைக்கு தெற்கு குளத்‌ 39. வாராகவும்‌ இந்த 
தூர்‌ எல்லைக்கு வட 40. அன்னதான தன்ம 
க்கு னான்கு எல்‌ 41. ததுக்கு அகுதம்‌ பண்‌ 
லைக்கு உள்பட்ட நஞ்‌ 42. ணின பேர்கள்‌ கெ 
சை புஞ்சை மாவடை 43. ங்கை கரையிலே 
மரவடை உள்பட கட்‌ 44, காராம்‌ பசுவை 
டளை இட்டபடியினாலே 45. கொன்ற தோஷத்‌ 

ந்த தன்மம்‌ சந்திரர்‌ 46. திலே போவாராகவும்‌ 


: வேப்பூர்‌, அண்ணாமலையார்‌, கோயில்‌ வளாகத்துள்‌ டக்கும்‌ தனி 


கல்‌. 
அரியலூர்‌ பாளையக்காரர்‌ சின்ன ரெங்கப்ப மழவராயர்‌, மன்மத 
வருஷம்‌, (இ.பி. 1680). 


: வேப்பூர்‌ அண்ணாமலையார்‌ கோயிலுக்கு நட்சத்திரவினக்கு 


கட்டளைக்குச்‌ சின்ன ரெங்கப்ப மழவராயர்‌ 40 குழி நிலம்‌ 
மானியமாக வழங்கியுள்ளார்‌. 


மன்மத ஷ்‌ வையாசி மீ ஸ்ரீமது சின்ன ரெங்‌ 

கப்ப மழவராயர்‌ வேப்பூர்‌ அண்ணாமலையாருக்கு ந 
க்ஷ்த்திர விளக்குக்‌ கட்டளைக்கு விட்டது சின்‌ 

ன மோறை நஞ்சை நிலம்‌ குழி 40 நிலமானியம்‌ 

தாரா தெத்தமாக னாம்‌ விட்டது இந்த நிலமான்னி 

யம்‌ குழி நாப்பது பச்சையப்ப செட்டியார்‌ அவர்கள்‌ 
அண்ணாமலையாருக்கு நக்ஷத்திர விளக்கு கட்டளை 
தந்மத்துக்கு ஆசந்த்ராற்கமாக சந்திராதித்ய 

£ள்‌ உள்ள மட்டுக்கும்‌ இந்த நிலமான்னியம்‌ நடப்பிச்சு 
க்‌ கொள்ள கடவோராகவும்‌ வேப்பூர்க்‌ குடியானபே 


ஆவணம்‌ 17, 2006 91 


12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 


1:40 


காலம்‌ 


மா ௬ வற ௪ 


19 : 41 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


2 த இறு ௪ 


92 


: நெய்க்குப்பையைச்‌ சேர்ந்த 


ர்‌ கோவில்‌ தானத்தார்‌ குருக்கள்‌ இந்த தற்மத்துக்கு தாட்‌ 

சி வாராமல்‌ நடப்பிச்சுக்‌ கொள்ளவும்‌ இந்த தற்மத்துக்கு யா 
தாமொருவர்‌ விகிர்தம்‌ பண்ணினவர்‌ சிவத்துரோக 

ங்‌ குருத்துரோகம்‌ பண்ணின தோஷத்திலேயும்‌ ந 
ஷத்திரமாலை திருவிளக்கு இருவத்தேழையும்‌ நிறு 

த்தின தோஷத்திலேயும்‌ போகக்‌ கடவனாகவும்‌ 

னாரணப்ப அய்யன்‌ பணிவிடை உ 


அண்ணாமாலையார்‌ துணை. 


: காரை, விஸ்வநாத சுவாமி கோயில்‌ இராஜகோபுரம்‌ உள்வாயில்‌ 


வலப்பக்கச்‌ சுவர்‌ 


: கி.பி. 17-18 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : 


: செல்லாயி அம்மாள்‌ என்பவர்‌ விஸ்வநாத சுவாமிக்கு ஆங்கரச 


வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 6 ஆம்‌ தேதி கும்பாபிஷேகம்‌ பண்ணி 
வைத்துள்ளார்‌. 

ஆங்கீறஸ ஹ்‌ ஆவணி மீ6 உ 

விசுவனாத சுவாமிக்‌ கி 

கும்பா அபிஷேகம்‌ பண்‌ 

ணி வச்சது செல்லாயி 


அம்மாள்‌ தற்மம்‌. 


: முருக்கங்குடி,, சிவன்கோயிலில்‌ உள்ளது. 
்‌ காளயுத்தி வருஷம்‌ (௫.பி. 17-18ம்‌ நூ.) 


வரதராசரெட்டியார்‌ என்பவர்‌ 
இக்கோயில்‌ மண்டபத்தைக்‌ கட்டியுள்ளார்‌. 

காளயுக்தி ஹு பங்குனி பீ 25 

சுக்கிர வார னாள்‌ ரிஷப லக்கி 

னம்‌ இப்படி கொத்த சுபதினத்தில்‌ 

நெக்குப்பை திருமலை 

ரெட்டியார்‌ குமாறர்‌ வரதறாச ரெட்‌ 

டி யார்‌ தற்மம்‌. 


ஆவணம்‌ 17, 2006 


13 : 42 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


26௦ 4௨௫ வெரு எ 


20. 
21. 
22. 
23. 
24. 
25. 
26. 
el. 
28. 


: சாத்தநத்தம்‌, ஊர்‌ கிணற்றருகே கிடைக்கும்‌ கல்‌ 
: சகம்‌ : 1769, கலி வருஷம்‌ 4948, (இ.பி. 1847). 


பரவாய்‌ மாகாணம்‌ நன்னை கிராமத்தில்‌ உள்ள 
ஒப்பணப்பிள்ளையார்‌, திருமேனி அழகர்‌, வரதராஜப்‌ பெருமாள்‌ 
ஆகிய மூன்றுக்கோயில்களுக்கும்‌ வழங்கப்பட்ட இலுப்பைத்‌ 
தோப்பு மற்றும்‌ ஒப்பனப்பிள்ளையார்‌ பூஜைக்கு வழங்கப்பட்ட 
நிலதானம்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 

முன்பக்கம்‌ 

௨ சுவஸ்தி ஸ்ரீ சாலிவாக 

ன சகாபத்தம்‌ 1769 ௧ 

லியாப்பத்தம்‌ 4948 யிதின்‌ 

மேல்‌ செல்லாநின்ற பிலவங்க ணு 

சித்திரை மீ யக ௨ குருவாறம்‌ பூச நஷச 

த்திறமுங்‌ கூடின அமுற்த யோகத்தல்‌ ப 

றவாயி மாகாணம்‌ நன்னை கிறாமத்‌ 

தில்‌(ஓப்பணப்‌ பிள்ளையார்‌ திறுமே 

னி அழகர்‌ வறராச பெருமாள்‌ யிந்‌ 

த மூணு கோயிலுக்கும்‌ ஷ ஒப்பண 

ப்பிள்ளையார்‌ கோவிலுக்கும்‌ கிழக்கு 

கல்லை யெல்லைக்கு மேற்கு ஷ யேறி க 

ரைக்கி வடக்கு யிந்த னான்ங்கு சதி 

றத்துக்குள்‌ பட்ட யிலுப்பை தோப்‌ 

பு பல விறுஷங்களும்‌ தற்ம ச 

ரதநமாய்‌ விட்டது மல்லாமல்‌ 

ஒப்பணை பிள்ளையாறுக்கு பூ 

சைக்காக மாநியம்‌ உ 8 நிலம்‌ 

யிந்த தற்ம 

பின்பக்கம்‌ 

ம்‌ கல்லுங்காவேரியும்‌ 

புல்லும்‌ பூமியும்‌ உள்ள 

வரையில்‌ சிலா சாதநம்‌ 

செய்து யிறுக்குது யிந்த 

தற்மத்துக்கு யாதாமொறுவ 

ர்‌ விகர்தம்‌ செய்தால்‌ கெங்கையி 

லே காறாம்‌ பசுவை வதை செய்த ே 

தாழத்திலே போவார்கள்‌ உ யிந்த க்கீ 

றல்‌ பட்டா மணியம்‌. 


ஆவணம்‌ 17, 2006 93 









14. புதுக்கோட்டை 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


கரு.இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ நெய்வேலி ஊருக்கு 
வடபுறம்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்டுள்ள சிவன்கோவில்‌ முன்பு 
வைக்கப்பட்டுள்ள சேஷ்டாதேவி சிலையின்‌ நெஞ்சுப்‌ 
பகுதியிலுள்ள கல்வெட்டு. 

காலம்‌ : கி.பி. 11-12 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி : கொடும்பாளூர்‌ செட்டிகளில்‌ நிமகுச்சன்‌ என்பவர்‌ கேட்டைக்‌ 
திழத்தியார்‌ என்ற சேட்டையினைச்‌ செய்து வைத்ததைத்‌ 
தெரிவிக்கிறது. சலையிலேயே கல்வெட்டு உள்ளதால்‌ சிலையின்‌ 
காலத்தைக்‌ கணிப்பதற்கு ஏதுவாக உள்ளது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ கொடும்‌ 
2.  பாளூர்‌ செட்டிகள்‌ நிமகுச்சன்‌ 
3. வைச்ச திருக்கேட்டை கிழத்‌ 
4. தியார்‌. 

14 : 2 


இடம்‌ : திருமயம்‌ வட்டம்‌ அரசமலைப்‌ பின்ளையார்‌ கோவிலுக்குத்‌ 
தென்புறத்தில்‌ நடப்பட்டுள்ள தூணில்‌ உள்ள கல்வெட்டு. 

காலம்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 3, இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : கூடலூர்‌ நாட்டைச்‌ சேர்ந்த பெருங்கூற்குடி மறவபன்மன்‌ என்ற 
நிலமையழகிய நாடாள்வான்‌ அரசமலையில்‌ விநாயகரைப்‌ 
பிரதிட்டை செய்து அதற்குத்‌ தன்‌ தாய்‌ தந்தையரைச்‌ சாற்றி 
ஒழ்வயலில்ம்‌ சோழன்‌ குடிக்காட்டிலும்‌ நிலக்கொடை அளித்ததைத்‌ 
தெரிவிக்கிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ 

கோமாற பன்மரா 

ன திரிபு (வி னச்‌ சக்க 
ரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்த 
ரபாண்டிய தேவ (ற்‌) 

கு யாண்டு 3வது இரட்‌ 


கரு. இ ஊழ 2 


24 ஆவணம்‌ 17, 2006 


10. 
11. 
12. 


13. 


14, 
15, 


16. 


17. 
18. 
19. 


20. 


21. 


22. 
23, 
24. 


14:3 


டபாடி கொண்ட சோழ 
வளநாட்டு கூடலூர்‌ நாட்‌ 

டு பெருங்கூற்குடி மறவ... 
பமன்‌ தென்னந்‌ நிலைமை (ய) 
ழகிய நாடாள்வான்‌ (ஒல்லையூர்‌! 
கூற்றத்து அரைசமீ 

(கா)மநிலை யில்‌) வினாய 

க(ப்‌) பிள்ளையாரைத்‌ தி(ரு) 
ப்பி(ர) திட்டை செய்து மற 

குல (வினா! யகப்‌ பிள்ளை (யா) 
ற்கு (தன்‌! மாத பிதாக்களை 


க்கு......... (னா) னாழிக்குடலா........ 
க யலில்‌ குழியின்‌ கீழ்வயக்க 
ல்‌ கலம்‌ அரைமாவும்‌ கீழ்வயலி 
ல்‌ சோளன்‌ குடிக்காடுங்‌ குளமு 
ஞ்‌ சந்திராதி(த்த) வரை கி....... 
மக்க பெ....... 


: திருமயம்‌ வட்டம்‌ விரையாச்சிலை ஊருக்கு வடபுறமுள்ள நகரத்தார்‌ 


சுடுகாட்‌ டுக்கு மேல்புறம்‌ அரசாங்க காட்டிற்குள்‌ கிடக்கும்‌ தனிக்கல்‌. 


: இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
: கல்வாயில்‌ நாட்டு சுந்தரபாண்டியபுரத்தைச்‌ சேர்ந்த 


அரத்துடையான்‌ பிள்ளையுடையான்‌ என்ற திருமாலிருஞ்சோலை 
தாதர்‌ விரையாச்சிலையில்‌ கிழ்மேல்‌ எண்ணூரடியும்‌ தென்வடல்‌ 
எண்ணூரடியும்‌ உள்ள ஊரணி வெட்டியமைத்தது. கல்வெட்டு 
முற்றுப்‌ பெறவில்லை. புதுக்கோட்டை கல்வெட்டுத்‌ தொகுதி 
(பு.ச.க) 534ல்‌ உள்ள கல்வெட்டில்‌ விரையாச்சிலை ஊரார்‌ 
இவ்வரவத்துடையான்‌ திருமாலிருஞ்சோலை தாதர்‌ 
சோதியாள்வர்க்குத்‌ தண்ணீர்‌ ஊரணி (பனையன்‌ குழி) விற்பதற்கு 
இசைந்து விற்றதாகவும்‌ அதன்‌ எல்லையாகக்‌ திழ்மேல்‌ மற்றும்‌ 
வடமேல்‌ எண்ணூறு அடி குறிப்பிடுவது இங்கு நோக்கற்பாலது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீகல்வாயி(ல்‌ 4. துடை யான்‌ பிள்ளை 
னாட்டு சுந்தரபாண்‌ 5. யுடையார்‌ திருமாலி 
டியபுரத்து அரவத்‌ 6. ருஞ்சோலை தாதர்‌ 


ஆவணம்‌ 17, 2006 95 


௬ மு. 


14:5 


14:6 


இடம்‌ 


காலம்‌ 


1. 
2. 


96 


சோதியாழ்வார்‌ 10. டல்‌ எண்ணூரடியும்‌ 
தன்மம்‌ கீழ்‌ மேல்‌ எண்‌ 11. அரவத்துடையானன்‌) 
ணூரடியும்‌ தென்வ கட்‌ அன்றில்‌ 


: இருமயம்‌, வட்டம்‌, வெ.கோட்டையூர்‌ அகத்தீசுவரர்‌ கோவில்‌ மகா 


மண்டபத்தின்‌ தூண்‌ ஒன்றிலுள்ள கல்வெட்டு. 


: இ.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு. 
: இளையாற்றக்குடி நகரத்தாரில்‌ சிறு சேற்றூருடையார்‌ தூண்‌ 


செய்தமை பற்றியது. 


இளையாற்ற 5. ருடையார்‌ மீட்‌ 
க்குடியான 6. டார்‌ மன்நமு 
குலசேகரபுர 7. டைமார்‌ தன்மம்‌ 
த்து சிறுசேற்றூ 


: இருமயம்‌ வட்டம்‌ வெ.கோட்டையூர்‌ பெருமாள்‌ கோவில்‌ முன்புள்ள 


மொட்டைக்கோபுரத்தின்‌ திருநிலைக்காலில்‌ உள்ளது. 


: இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 
: இந்தத்‌ திருக்கோபுரம்‌ அழகப்பெருமாளான அரச மீகாமன்‌ என்ற 


பெயரில்‌ விளங்கியுள்ளது. இது அழகப்பெருமாளால்‌ கட்டப்‌ 
பட்டதாக இருக்கலாம்‌. 


ஸ்வ ஸ்தி ஸ்ரீ இத்‌ 4. மாளான அரச 
திருக்கோபுரம்‌ 5. மீகாமன்‌ திருக்‌ 
அழகப்‌ பெரு 6. கோபுரம்‌ 


: திருமயம்‌ வட்டம்‌ ஆத்தூர்‌. 
இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : ஆத்தூரிலுள்ள மாஞ்செய்‌ மற்றும்‌ கிணறு ஆதியவைகளைத்‌ 


திருக்கோளக்குடி கல்தச்சருக்கு ஆ சிரியமாகக்‌ கொடுத்ததைக்‌ 
கூறுகிறது. 
சோழன்‌ 3. 


செய்‌ மாஞ்செ 
வேந்தன்‌ 4. 


யுங்‌ கிணறும்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


14: 7 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஐவ தஇ.ஜு. ஐ இ.ழ0 


14:8 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


திருக்கோளக்‌ 7. ல்‌) அரியபிள்ளை ஆ 
குடி க(ல்‌தச்சரி 8. சிரியம்‌ 


: திருமயம்‌ வட்டம்‌ மேலப்பனையூர்‌ அதிலாண்டீஸ்வரி கோவிலின்‌ 


தெற்கு வாசல்‌ முன்பாக உள்ள ஊஞ்சல்‌ கல்லிலுள்ள கல்வெட்டு. 


: இ.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு. 
: இக்கோவில்‌ பிரகாரத்திற்கு வெளியில்‌ நிற்கும்‌ இவ்வூஞ்சல்‌ கால்‌ 


இரண்டையும்‌ சுந்தரசோழபுரத்து மருதாந்தபுரமுடையான்‌ என்ற 
அம்பலத்தாடி பொன்னுலகுடையார்‌ செய்துவைத்தமை பற்றியது. 
சிவன்‌ கோவில்‌ திருவிழாவில்‌ அம்மன்‌ உருவத்தை இதுபோன்ற 
ஊஞ்சல்‌ கல்லில்‌ வைத்து ஆட்டுவது இங்கு ஒரு மரபாக இருந்து 
வந்திருக்கிறது. இவ்வூர்‌ சிவன்‌ கோவிலின்‌ பிரகாரத்திற்கு வெளியில்‌ 
தெற்குவாசலில்‌ ஊஞ்சல்‌ கல்‌ நிற்பது போல எல்லாக்‌ 
கோவில்களிலும்‌ தெற்கு வாசலில்‌ ஊஞ்சல்‌ கற்கள்‌ நிற்பது 
குறிப்பிடத்தக்கது. பனையூரில்‌ இன்றைகும்‌ மார்கழி திருநாளின்போது 
அம்மனை ஊஞ்சலில்‌ வைத்து ஆட்டுவதைப்‌ பார்க்கலாம்‌. 


இந்த ஊ 9. டையான்‌ 
ஞ்சல்‌ க்‌ 10. அம்பலத்‌ 
கால்‌ இ 11. தாடியார்‌ 
ரண்டும்‌ சு 12. பொன்௨ 
நீதிர சோ 13. லகுடை 
ழபுரத்து 14. யார்த 
மருதாந்‌ 15. ன்மம்‌ 

த புரமு 


: திருமயம்‌ வட்டம்‌ குளமங்கலம்‌ செட்டி ஊரணியின்‌ மேலக்கரையில்‌ 


நடப்பட்டுள்ள தூணில்‌ 


: ௪௧ ஆண்டு 1619, (கி.பி. 1697) 
: சுந்தரசோழபுரத்து மருதாந்தபுரமுடையான்‌ என்ற அந்தரி ஆண்டார்‌ 


ஊரணி வெட்டி ஊர்ச்சபையினர்‌ பேரில்‌ விட்டதைத்‌ 
தெரிவிக்றெது. 


சுபம(ஸ்து) சகாத்தம்‌ 4. ங்கல வருஷம்‌ 
1619ன்‌ மேல்‌ 5. ஆவணி மீ 19.உ.கூட 
செல்லா நின்ற பி 6. லூர்‌ நாட்டு பனை 


ஆவணம்‌ 17, 2006 97 


காலம்‌ 


செய்தி 


மஜ ஐய ஐ 0 எ 


ஆ. வ வம்‌ அஆ 
௮ தரு. 0 4 5 


98 


யூர்‌ குளமங்கலத்து 15. யூர்‌ கூற்றத்து சுந்த 


தேவன்தம்‌ குளத்து 16. ரசோழபுரத்து மருதா 
புறகரைக்கு வடக்கு 17. ந்தபுரமுடையான்‌ 

ம்‌ இராமனாச தேவர்‌ 18. பெருமாந்தன்‌ 

ஏம்பல்‌ கரைக்கு - 19, அந்தரி ஆண்டார்‌ 
தெற்கும்‌ ஆன தனத்து வி 20. ஆன யம்பலத்தாடுவார்‌ 
லைக்குற கொண்டு 21. தன்மம்‌ இவ்வூரணி 
தென்கோனாடடு ஒல்லை 22. பேர்‌ பெருமாக்கள்‌ 


: இருமயம்‌ வட்டம்‌, விரையாச்ஏலை தேவ வயலுக்கும்‌ தெண்ணீர்‌ 


வயலுக்கும்‌ பொதுவான வரப்பின்‌ அருகில்‌ மூத்தவர்‌ வீட்டு 
சின்னவரின்‌ நாற்றங்காலின்‌ தெற்கு வரப்பில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌ 
கல்வெட்டு. 


: குலசேகரன்‌, யா. 5, (இ.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு). 
: தேவர்‌ குளமும்‌ செக்காலை குளமும்‌ உடைப்பெடுத்ததை அடைத்து 


வரப்பெடுத்துக்‌ கொண்டு பயிர்‌ செய்ய கல்வாயில்நாட்டு 
சுந்தரபாண்டியபுரத்து அரவத்துடையான்‌ திருமாலிருஞ்சோலை 
சோதியாழ்வாற்கு நிலக்கொடை கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


ஸ்ரீ குலசேகர தேவற்கு 5 ஆவ 
து ஸ்வஸ்திஸ்ரீ கல்வாயி(ல்‌) 
நாட்டு சுந்தர பாண்‌ 

டியபுரத்து அரவத்துடை 

யாற்‌ பிள்ளையுடையர்‌ 
திருமாலிருஞ்சோலை தா 

தர்‌ சோதியாழ்வாற்கு 
விரையாச்சிலைவூர்‌ (மறவன்‌) நம்‌ 
பி அஞ்னூற்றுவப்‌ (பெரய 

ர்‌ உள்ளிட்டார்‌ பக்கல்‌ 

விலை கொண்ட தேவர்‌ 
குளமும்‌ செக்கா 

லைக்‌ குளமும்‌ வயலும்‌ 
உடைக்க குளமும்‌ அடைத்‌ 

து காலும்‌ வெட்டி கொண்டு 
வயல்‌ காடும்‌ வெட்டி 

வரம்பும்‌ இட்டு சந்தி 


ஆவணம்‌ 17, 7006 


19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
(22௦4 
26. 
27. 
28. 
29. 
30. 


51. 


ம.ஐ ஐ மெ. எ 


வம்‌ 
> 


14 : 10 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ராதித்தவரை தான்‌ ௮ 
னுபவித்தபடி கீழ்நோ 

க்கிய கிணறும்‌ உண்டா கல்‌(லு) 
ம்‌ மேல்நோக்கிய (மரமும்‌ 
உண்டறாக்கல்லும்‌ கீழ்பா 
ற்கெல்லை தேவர்‌ வயலு 

க்கு மேற்கும்‌ தென்‌ பா 
ற்கெல்லை பேருயாண்ட 
நழ்பன்‌ செய்க்கு வடக்கும்‌ 
மேல்பாற்‌ கெல்லை குளத்து 
க்கு, கிழக்கும்‌ வடபாற்‌ கெ 
ல்லை தென்னவன்‌ குளத்துக்கு 


CITT TE Ts 


2வது பக்கம்‌ 

இவர்கள்‌ சொல்ல இந்த பிரமாணம்‌ 
எழுதினேன்‌ இந்தவூரவர்‌ தற்குறியும்‌ இட்டு 
எழுதினேன்‌ இந்தவூர்‌ கணக்கு நாவ 
லூருடையான்‌ தாபநம அரங்குளநே 
அவையன்‌ ட்‌ 
சொக்கனார்‌ 

எழுத்து 

மரமாணி 

க்கதட்டா 


ன்‌ எழுத்து 


: திருமயம்‌ வட்டம்‌: விரையாச்சிலை -ரெண்டி வயல்‌ பழனிச்சாமி 


தேவர்‌ களத்து வீட்டிற்கு மேல்புறம்‌ வேலியின்‌ ஓரத்தில்‌ சாய்ந்து 
இடக்கும்‌ பலகைக்‌ கல்லிலுள்ள கல்வெட்டு. 


: குலசேகரன்‌, யா. 5, தி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு. 
: கல்வாயில்நாட்டுச்‌ சுந்தரபாண்டியபுரத்து அரவத்துடையான்‌ 


திருமாலிருஞ்சோலை சோதியாழ்வார்க்கு இரண்டு வயல்‌ 
நிலக்கொடை வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ கு 2௨ லசேகரதே 


்‌ ஆவணம்‌ 17, 2006 99 


14: 71 


இடம்‌ : 
. கிழக்குக்‌ கரையில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌ கல்வெட்டு. 


: சக ஆண்டு 1633, (கி.பி. 1717). 


காலம்‌ 


செய்தி 


மஐ ஐ... த WRT 


வம்‌ வக்‌ ம்‌ ஷ்‌ 
3௨ 2௦ ன 6 


wo 


வற்கு யா(ண்டடு 5 13. லை மறவன்‌ நம்பி 


கல்வாயி நா 14. அஞ்னூற்றுவட்‌(பெ 
ட்டு சுந்தர பாண்‌ 15. ரயர்‌ உள்ளிட்டா 

டிய புரத்து அர 16. ர்‌ ப(கிகல்‌ கொண்டு ஊ 
வத்துடையாய்‌ 17. ரவர்ற்கு துண்டிப்பா 
பிள்ளையுடையா 18. க ஆண்டு ஒன்றுக்கு இ 
ர்‌ திருமாலிருஞ்‌ 19. றுக்கும்‌ பணம்‌ இப்‌ 
சோலை தாதர்‌ 20. பக்கல்‌ கொன்று சந்திரா 
சோதியாழ்வார!ர்‌) 21. தித்தவரை இரண்டு வ 
க்கு விரையாச்சி 22. யலும்‌ ஆள்க. 


திருமயம்‌ வட்டம்‌ விரையாச்சிலை ஆட்கொண்டான்‌ ஊரணி 


: சுந்தரபாண்டியபுரத்துப்‌ பூதமங்கலமுடையாரான சிற்றம்‌ 


பலமுடையான்‌ ஆட்கொண்டார்‌, ஊரணி வெட்டியதைத்‌ 
தெரிவிக்கிறது. 

ஸ்வஸ்தபஸ்ரீ சகாத்தம்‌ 1633 

மேல்‌ செல்லா நின்ற கர வருஷம்‌ 
சித்திரை 26.உ.வியாழக்கிழமை 
மிருக சீரிஷமும்‌ பெற்ற நாள்‌ 

இந்த ஊருணி வெட்டினான்‌ கல்வா 
யில்‌ நாட்டு அரசநாராயணப்‌ 
பெருந்தெருவான சுந்தரபாண்டி 
யபுரத்து பூதமங்கலமுடையா 

ன்‌ அழகிய சிற்றம்பலமுடை 

யார்‌ ஆள்கொண்டான்‌ 

இந்த ஊருணிஇன்‌ பேரும்‌ 

ஆட்‌ கொண்டான்‌ 

கல்வாயில்‌ நாட்டி 

ன்‌ தென்‌ சுந்தையா 

கோன்‌ தம்மம்‌) பூத 

மங்கை செல்லா 

டைத்‌ திருச்சிற்றம்பல 

ன்‌ சிரக்கலக்கோன்‌ ௪ 


ஆவணம்‌ 17, 2006 


19. 


20. 


21. 


22. 
23. 
24. 


14 : 12 


காலம்‌ 


செய்தி 


௬ இழ ௪ 


உழு. யு. 


ல்லாரும்‌ கண்டர்க்கு ம 
ஞ்சனமாக ஆட்கொ 
ண்டவையன்‌ நல்‌ 
லாருஞ்‌ சேரும்‌ வி 
ரைசையில்‌ ஊரு 

ணி கண்டனனே. 


: திருமயம்‌ வட்டம்‌ விரையாச்சிலை ரெண்டுவயல்‌ விலக்காட ஐயனார்‌ 


கோவில்‌ தென்புறம்‌ குதிரைப்‌ பந்தியின்‌ அருகில்‌ கிடக்கும்‌ கல்‌. 


: கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


- கானநாட்டு மேலூர்‌ மக்கனார்‌ முனையதரையர்க்கு ஆசிரியம்‌ 


கொடுத்தமைக்கானது. கல்வெட்டின்‌ மேல்‌ தோரணவாயிலும்‌, 
கல்வெட்டின்‌ 8ழ்‌ பூரணகும்பம்‌ குத்து விளக்குகள்‌ வரை கோட்டு 


உருவமாக உள்ளன. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
உலண்டி நூ 
ர்‌ கான நாட்டு 


மேலூர்‌ 


உங 


மக்க 

னாரான மு 
னையதரை 
யார்க்கு ஆஸ்ரயம்‌ 


: திருமயம்‌ வட்டம்‌ செவலூர்‌, பள்ளன்‌ ஊரணியின்‌ கிழக்குக்‌ 


கரையில்‌ நடப்பட்டுள்ள தூணின்‌ கல்வெட்டு. 


: சகாப்தம்‌ 1569, (கி.பி. 1647). 


: செவலூர்‌ பள்ளர்களுக்குத்‌ குடிதண்ணீர்‌ குளம்‌ இல்லாதிருந்த தன்‌ 


பொருட்டு உலகப்பன்‌ சேர்வைகாரர்‌ அவர்கள்‌ ஆணையின்‌ பேரில்‌ 
மேற்படியூர்‌ நாயகத்தா தேவன்‌, உத்திங்க தேவன்‌, பசுப்பதேவன்‌, 
சிலம்பத்தேவன்‌ ஆகிய நான்கு மறவர்களது காணியாட்சியான 
அரங்கன்‌ வயலில்‌ நான்காள்‌ நடவு நிலத்தை விட்டு ஊரணி 
வெட்டிக்கொள்ளச்‌ சொன்னது. 


உ. சுவத்தி 

மன்‌ கி றத்திறே 
த்‌ துவாபர கலியு 
க சகாத்தம்‌ 15 

69 மேல்‌ செல்லா! 
நின்ற கலைத்தில்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


சவுமிய ணு வைய 
யாசி மீ 23.உ.பள்‌ 
எருக்கு தண்ணீ 

ர்‌ எடுக்க ஊரணிய 
ல்லாத படியினா 
லே உலகப்பன்‌ 


191 


14: 14 


இடம்‌ 


காலம்‌ 


102 


சேருவை காரணவர்‌ 37. இருபத்து நாலு 


கள்‌ புண்ணியமா 38. பொன்னு அபதா 
க நாயகத்தாதே 39. ரம்‌ வ!ரங்கி சாதிக்கு 
வனும்‌ உத்திங்க 40. ப்‌ பிரம்பாக்கவும்‌ 
தேவனும்‌ பசுப்ப 41. யிரகுப்பம்‌ ஸ்ரீ சொ 
தேவனும்‌) சிலம்பத்‌ 42. க்கலிங்க நாய(க்க) 
தேவனும்‌ இவர்‌ 43. ரய்யன்‌ வை 
கள்‌ நாலு பேரு உ 44. பாததாணை நாகுநா 
ள்ளிடார்‌ காணியாட்‌ 45. தசேதுபதிச்‌ சே 
சியாக அரங்கன்‌ வய 46. துபதி காத்ததேவ 
க்கலில்‌ நாலாள்‌ ந 47. ர்‌ பாததாணை தப்பா 
டவு விட்டு ஊரணி 48. து இதுக்கு யாதா) மொ 
வெட்டிக்‌ கொள்ளச்‌ சொ 49. ரவர்‌ யிசைகே 
ன்ன படியினா 50. டு பண்ணினவ 
லே நாலுபேருக்கும்‌ 51. ன்‌ கெங்கைக 

. நாலு துப்படி குடுத்‌ 52. ரையிலே காராம்ப 
து ஊரணி வெட்டிக்‌ 53. சுவைக்‌ கொன்‌. 
கொள்ளவும்‌ மீன்‌ 54. ன தோசத்திலே 
தண்ணீர்‌) சந்திராதி 55. போகவும்‌ யி 
த்தவரைக்கு (ம்ய) னுப 56. ப்படிக்கு இந்தக 
விக்கவும்‌ 57. ல்வெட்டு எழு 

. இந்த தன்மத்‌ 58. தினேன தியா 
தை அழித்திவ 59. கன்‌ குருந்த(னேன்‌. 


னை அரம( னக்கு 


: இருமயம்‌ வட்டம்‌ குளிபிறை சடங்கை வயல்‌ இழக்குக்‌ கண்மாயின்‌ 


புறகரையில்‌ முரு.முத்துக்கருப்பத்தேவர்‌ உழுகும்‌ பண்றது செய்யின்‌ 
நடுவில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌ கல்வெட்டு. 


: கி.பி.15ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்த : 


: அரியண உடையார்‌ மகன்‌ தேவராயர்காலத்தில்‌ விரையாச்சிலை 


உலகவிடங்கேசுவரர்‌ கோவிலுக்குத்‌ தேவதானமாக நிலக்கொடை 
கொடுத்தற்குரியது. 


ஸ்வஸ்திஸ்ரீமன்ம 
கா மண்டலீ(கர்‌ சுர 


ன்‌ அரிய ராய வியாபாடனன்‌) 


ஆவணம்‌ 17, 2006 . 


மீ.6 4 ஐ ௬௪௬ 


11. 


12. 
13. 
14. 
12 
16. 


14:15 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


௬ வு 


14 : 16 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


பாலைக்குத்‌ தப்பும்‌ மூ 
வராயிர கண்டன்‌ 

வீர அரியணவுடை 

யார்‌ குமாரன்‌ தேவராய னு 
க்கு செல்லா நின்‌. ற பிலவ வ 
ருஷம்‌ காத்திகை மீ 30.௨ 
பொன்னமராபதி னாட்டு 
வடபற்றுக்‌ கூளிபிறை 
சடங்கை வயலில்‌) தடிஒன்று 
விரையாச்சிலை வயக்க 

ல்‌ உடையார்‌ உலகவிடங்க 
யீசுர உடையனாயனாற்கு இ 
ந்நிலம்‌ தேவதானம்‌ 


: திருமயம்‌ வட்டம்‌ குளிபிறை வாகைக்‌ கண்மாய்‌ புறகரையில்‌ உள்ள 


ஒரு கிணற்றின்‌ அருகில்‌ கிடக்கும்‌ ஒரு கல்‌. 


: இ.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு. 


: குப்பை வயல்‌ என்ற வயலிலுள்ள கிணற்றை சுந்தரத்துச்‌ செட்டி 


பொன்னன்‌ வெட்டியமைக்காக ஆசிரியம்‌ கொடுத்ததாக 
இருக்கலாம்‌. கல்வெட்டிற்குக்‌ கழ்‌ முக்காலியில்‌ பூரண கும்பமும்‌ 
பூரண கும்பத்திற்கு இருபுறமும்‌ இரண்டு குத்துவிளக்குகளும்‌ 
வரைகோட்டு உருவமாக பொறிக்கப்பட்டுள்ளன. 


குப்பை வய 5. த்துச்‌ செட்டி பெ 
க்கல்‌ கிணறு 6. ன்னன்‌ திருக்கை 
ஒல்லையூர்‌ கூ 7. வேல்‌ ஆசிரியம்‌ 
ற்றத்து சுந்தர 


: திருமயம்‌ வட்டம்‌ குளிபிறை சடங்கை வயலில்‌ குமரப்பத்தேவர்‌, 


சுப்பையா பொது கிணற்றில்‌ அருகில்‌ கிடக்கும்‌ கல்லில்‌ 


: சகாப்தம்‌ 1449, (இ.பி. 1527). 


: வாகு சமர காளிந்தேவர்‌ குமாரன்‌ சீவப்‌ புலித்தேவர்‌ என்ற வாசகம்‌ 


மட்டும்‌ உள்ளது. கல்வெட்டு முற்று பெறவில்லை. கல்வெட்டு 
தொடர்‌ வாசகத்தை வைத்துக்‌ காலிங்கதேவர்‌ குமாரருக்கு ஆசிரியம்‌ 
கொடுத்தமைக்கு உரியதாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதத்‌ தோன்றுகிறது. 


ஆவணம்‌ 17, 2006 103 


வ ஐ... இரு எ 


14 : 17 


இடம்‌ 


காலம்‌ 


poe 


14 : 18 


இடம்‌ : இலுப்பூர்‌ வட்டம்‌ மாங்குடி ஊருக்கு மேற்கிலுள்ள பாறைமீது 


காலம்‌ : மாறவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா. 27, இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : இக்கோவிலின்‌ இறைவனுக்கு இவ்வூர்‌ வயலில்‌ உன்ள நிலத்தின்‌ ஒரு 


௬ இறு ௯ 


104 


ஸு(பம்‌) சா 8. வைகாசி 


லிய வாகன (௧) 9. மீ15உவா 
லியுக சகாத்(த) 10. கு சமர காளி 
ம்‌ 1449 11. ந்தேவர்‌ குமா 
மேல்‌ செல்‌ 12. ரன்‌ சீவப்‌ 

லா நின்ற ச 13. புலித்தேவர்‌ 
றுவ சித்தி ஹு 14. (ஆசிரியம்‌) 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌ இலுப்பூர்‌ வட்டம்‌ தேராவூர்‌ தேராக்‌ 


கண்மாயின்‌ புறகரையிலுள்ள பழைய இடிந்த சிவன்கோவில்‌ 
தென்புறச்‌ சுவரிலுள்ள கல்வெட்டு 


: இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : குலசேகரதேவரின்‌ 30வது ஆட்சியாண்டில்‌ தேராவூரினை 


வடகோனாட்டவர்‌ பாதுகாத்தமைக்கானது. 


குலசேகர தே 5. நல்லூர்‌ வடகோ 
வற்கு யாண்டு 30 6. னாட்டவர்‌ ஆ 
வது தேராவூரா 7. சிரியம்‌ 


ன பெரிய நாட்டு 


கட்டப்பட்டுள்ள பழைய சிவன்கோவிலின்‌ தெற்கு வெளிப்புறச்‌ 
சுவரிலுள்ள கல்வெட்டு. 


பகுதியைச்‌ சுந்தரசோழபுரத்துச்‌ சிற்றம்பலம்‌ அருள்பெற்ற 
தென்னவதரையன்‌ கொடையாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டு 
உள்ளது. 

ஸ்வஸ்த ஸ்ரீ கோமாறு பன்மரான 

திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவீரபா 

ண்டிய தேவற்கு யாண்டு 27 


வயலகநாட்டு மாங்குடி உடையார்‌ பழயா ணிசு ரமுடைய! நாயனாற்கு 
ஒல்லை 


ஆவணம்‌ 17, 2006 


14 : 19 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ow Nop WNT 


கம்‌ ம்‌ 
~- ௦ 
ந. 


யூர்‌ கூற்றத்து சுந்தரசோழபுரத்து சிற்றம்பலம்‌ உடையான்‌ சொக்கன்‌ 
அருள்‌ பெற்றார்‌ ஆன தென்னவன்‌ பாண்டிகோனார்‌ எழுந்தருளி 

வித்த திருக்காமகோட்டம்‌ஆன நாச்சியர்க்கு இவ்வூர்‌ அச்சன்‌ 
செண்பகப்‌ பெருமாள்‌ 

ண்‌ ம()டயென்‌ இன்மாங்குடி வயலில்‌ வா 

பற்றில்‌ கொற்றத்தா முக்காணியை திருநாமத்து காணியாக நான்‌) 
கெல்லையிலும்‌ திருச்சூலத்‌ தானமுபண்‌ 

ணி இன்னிலத்தால்‌ வந்த நீர்துஞ்சா வாக்காலிே 

ல பாயக்‌ கடவதாகவும்‌ அமுதுபடி திருவிளக்கு 

இன்னிலத்தில்‌ முதல்‌ கொண்டு பூசை நடத்த கடவத 

ஈக திருமலையில்லே கல்லும்‌ வெட்டி கொண்டு) 

உடையார்‌ திரு(முகிப்படிக்கும்‌ ஊரவர்‌ சொற்படிக்கும்‌ 

இக்கோயில்‌ (கணக்கு) வயலகமுடையான்‌ திருவையா 


றன்‌ இன்பவனப்‌ பெருமாள்‌ எழுத்து. 


: இலுப்பூர்‌ வட்டம்‌, சிறுசுனையூர்‌ ஊருக்குள்‌ உள்ள ஒரு மேடையில்‌ 


கிடக்கும்‌ தூணின்‌ கல்வெட்டு. 


: இ.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு. 
: இவ்வூரிலிருந்த அரசர்கண்டராமன்‌ திருமடத்திற்கும்‌ அதன்‌ 


நிர்வாகத்திற்கும்‌ தாமோதரன்‌ என்ற அரங்கன்‌ ஆறுமுகக்‌ 
காலாடிக்கு ஒரு மாவரை நிலம்‌ திருநாமத்துக்‌ காணியாக 
குடுத்தமைக்குரியது. 


ஸ்வ ஸ்தி ஸ்ரீ 12, (டுத்த நிலம்‌ 
அழகர்‌ தி 13. ஒரு மாவ 
௬ மலையில்‌) 14. ரையும்‌ திரு 
அரச கண்‌ 15, நாமத்து கா 
(ப ராமன்‌ 16. ஸணி/ய....... 
மடத்திற்‌ 17. யக்கு இரத 
க்கு தாமோ 18. திருநாள்‌ 
தரன்‌ அரங்‌ 19. திரு....... 
கன்‌ திரு ஆ 20. யிற்றை........ 
றுமுக காலா 21. எடுக....... 
ட்டிக்கு கு 


ஆவணம்‌ 17, 2006 105 


14:20 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


Now 


14 : 21 


இடம்‌ : 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌ குளத்தூர்‌ வட்டம்‌, மானூர்‌ குளத்தின்‌ 


காலம்‌ 


மூ ஐ. ஐ. 8.௬ WNT 


: இலுப்பூர்‌ 


மகாராச மானியரா 


ய ரெங்கம்‌ பல்ல 


வராயறவர்களால்‌ வி 
ரோதுகிருது ஷ்‌ பிற 

ட்டாசி மீ 23.௨, உரையி 
யில்‌ யிந்த அணை கட்டினது 
குமஸ்‌(தி£ ரெங்குப்‌ பிள்ளை, 


வட்டம்‌, 


சுந்தரப்பட்டி அணையில்‌ 
கட்டப்பட்டுள்ள ஒரு பலகைக்‌ கல்லிலுள்ள கல்வெட்டு. 


: இ.பி. 19 வது நூற்றாண்டு. 


: ரெங்கம்‌ பல்லவராயர்‌ அணை கட்டியமைக்குரியது. 


வைத்துக்‌ 


புற கரையில்‌ அரங்கசாமி தென்‌ கொண்டாரின்‌ கரையோரத்துச்‌ 
செய்யின்‌ நடுவில்‌ நட்டுள்ள தூணில்‌ உள்ளது. 


1ஆம்‌ பக்கம்‌ 
ஸ்வ ஸ்தி ஸ்ரீ குலோ 
த்துங்க சோழ தே 
வற்கு யாண்‌ 

டு 19 பத்தொ 
ந்பதாவது 
சிறுபாலூரி(ல்‌ பி 
ள்ளையார்‌ 
கரபாண்டா 

ர்‌ திருநநிதவ 
ணமும்‌ வீரபத்தி 
ரநல்லூரில்‌ எ 
அ சிறுபா 
லூரால்‌....... 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 19. 
செய்தி : சிறுபாலூரிலுள்ள கரபாண்ட நாயனார்‌ கோவிலுக்கு ஏற்படுத்திய 
நந்தவனம்‌ அழிவு செய்தவருக்கு ஒருமா 
கொடுத்திட ஆணையிட்டது. 


நிலம்‌ 


2ஆம்‌ பக்கம்‌ 
இது) அழிவு 
(பிழை பண்‌ 
ணிநரால்‌ 
பிள்ளையா 
ரக்சனம்‌ 


க்கோவிலுக்கு 


. மேற்கேய்‌ 


ஒரு மா 
நிலம்‌ தெ 


. ண்டம்‌ வி 
. டக்‌ கடவோ 
. ம்மாக. 


தெண்டம்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


14 : 22 

இடம்‌ : குளத்தூர்‌ வட்டம்‌ சித்துப்பட்டி குடிதண்ணீர்‌ ஊரணியின்‌ கிழக்குக்‌ 
கரையில்‌ தரையில்‌ கிடக்கும்‌ ஒரு துண்டுக்‌ கல்லில்‌ உள்ளது. 

காலம்‌ : வீரராஜேந்திர சோழர்‌ (௫.பி. 13 ஆம்‌ நூ.) 

செய்தி : இது ஒரு துண்டுக்‌ கல்லாக உள்ளதால்‌ வீரராஜேந்திரனின்‌ 
பெயரையும்‌ இவ்வூர்‌ சிற்றூர்‌ என்ற பெயரையும்‌ அது உறத்தூர்‌ 
கூற்றத்தின்‌ பகுதியாக விளங்கியமையையும்‌ அறிய முடி கிறேதே 
தவிர ஆட்சியாண்டு இல்லாததால்‌ துல்லியமான காலத்தை அறிய 


முடியவில்லை. 
்‌ 1. ஸ்ரீ வீரராஜேந்திர சோழதேவற்கு 
2. உறுத்தூர்‌ கூற்றத்துச்‌ சிற்றூருடை........ 
ப்‌ ஆவை, டையில்‌ திருவாசலுக்கு வடக்‌....... 


ஆவணம்‌ 17, 2006. 107 









15. புதுக்கோட்டை 
அருங்காட்சியகச்‌ செப்பேடு 


செ.கோவிந்தராஜ்‌, புதுக்கோட்டை 


15:1 


இடம்‌ : புதுக்கோட்டை அருங்காட்சியகச்‌ செப்பேட்டின்‌ ஒருபுறம்‌ தானம்‌ 
குறித்த செய்திகள்‌ உள்ளன. மறுபுறம்‌ முழுதும்‌ பல்வேறு புடைப்பு 
சிற்பங்கள்‌ காட்டப்பட்டுள்ளன. 

காலம்‌ : கி.பி. 1582. 


செய்தி : முருகனின்‌ படைவீரர்களான நவவீரர்களில்‌ முதல்வரான 
வீரபாகுவுக்குத்‌ இருமேனி கொண்டு பூசைத்‌ திருப்பணி நடக்க 
பல்வேறு தொழில்புரிவோர்‌ அளித்த தர்மத்தை இச்செப்பேடு 
பட்டியலிடுகிறது. பின்புறம்‌ உள்ள சிற்பப்பகுதி ஒன்றன்கழ்‌ ஒன்றாக 
7 பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. மேற்பகுதியின்‌ மையத்தில்‌ 
வீரவாகு நான்கு கைகளுடன்‌ நேராய்‌ நிற்கிறார்‌. கைகளில்‌ கத்தி, 
கேடயம்‌, வில்‌, அம்பு ஆகியவை காணப்படுகின்றன. அவரது வலது 
இடது பக்கங்களில்‌ ஆடு மற்றும்‌ மயில்‌ காட்டப்பட்டு உள்ளன. 
அத்துடன்‌ காவடி போன்றவைகள்‌ காட்டப்பட்டுள்ளன. அதற்கு &ழ்‌ 
இரண்டு வரிசைகளில்‌ 8 வீரர்கள்‌ கையில்‌ கத்தி கேடயத்துடன்‌ 
நிற்கின்றனர்‌. நான்காவது வரிசைகளில்‌ நாதஸ்வரம்‌ கொம்பு 
முதலான இசைக்‌ கருவிகளும்‌ அய்ந்தாவது வரிசையில்‌ உடுக்கை 
மிருதங்கம்‌ ஜால்ரா போன்ற இசைக்‌ கருவிகளும்‌ ஆறாவது 
வரிசையில்‌ ஒரு மனிதனின்‌ தலை கலப்பை போன்றவைகளும்‌ 
ஏழாவது வரிசையில்‌ கொடி, கட்டுமரம்‌, பணப்பை, எண்ணை 
ஆட்டும்‌ செக்கு போன்றவைகளும்‌ காட்டப்பட்டுள்ளன. 


உ. ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 1504 இதன்மே 
ல்‌ செல்லாநின்ற சித்ற பானு பங்‌ 

கூனி மீ' 15 திருவிடைற்கழி குமாரசு 
வாமியார்‌ உடைய வீரபாகு தேவருக்கு 
படைபத்து கச்சிராயர்ரும்‌ மழவராய 

ர்‌ சோழகனார்‌ காலாக்க தோழன்னு 

ம்‌ பலனாட்டு கைக்கோள முதலிய 
ள்ளும்‌ நகரத்தார்‌ படையுள்ளர்‌ சிப்பியர்‌ 
மயில்க்கொடி மரக்காயர்‌ இடங்கை 


உள்ளுப்‌ பட்டாரும்‌ சமையம்‌ குடுத்தோ 


1. 
A 
3 
4. 
வ்‌, 
6 
7 
8 
9 


10. 


108 ஆவணம்‌ 17, 2006 





16. தேவரடியாரின்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ரூ. ஐ த) - 


110 


_பா.சாம்‌ சத்தியராஜ்‌, மதுரை. 


: திருப்பரங்குன்றம்‌ அனைத்து மகளிர்‌ காவல்‌ நிலையம்‌ அருகில்‌ 


உள்ள கல்லறை ஒன்றில்‌ காணப்படுகிறது. . 


: கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


பாப்பான்‌ என்ற தேவரடியாருக்கென சமாதி (கல்லறை) 
எழுப்பியதைக்‌ கூறுகிறது. சுமார்‌ 6 அடி நீளம்‌, 6 அடி அகலம்‌, 6 
அடி உயரத்தில்‌ இச்சமாதியானது கட்டப்பட்டுள்ளது. உட்புறத்தில்‌ 
செங்கல்‌ மற்றும்‌ சுதையும்‌, வெளியே செவ்வக வடிவத்தில்‌ பல 
கற்களை இணைத்து இக்கல்லறை கட்டப்பட்டுள்ளது. 
இக்கல்லறையின்‌ முன்பக்கத்தில்‌ இரண்டாவது அடுக்கில்‌ சுமார்‌ 1 
அடி உயரம்‌ 6 அடி நீளத்தில்‌ கல்வெட்டு காணப்படுகிறது. 3 அடி 
நீளமுள்ள 2 கற்களை இணைத்து இக்கல்வெட்டு செதுக்கப்பட்டு 
உள்ளது. இக்கல்வெட்டில்‌ 5 வரிகள்‌ உள்ளன. தாது வருடம்‌ மாசி 
மாதம்‌ 30ஆம்‌ தேதி திருப்பரங்குன்றத்திலிருக்கும்‌ தேவரடியார்‌ 
பொன்னம்மாள்‌ மகளான பாப்பான்‌ இறந்து போகின்ற. காலத்தில்‌ 
தன்னுடைய சொத்துக்களை விற்று தனக்கு சமாதி (கல்லறை) 
கட்டும்படிக்கும்‌, துவாதச கட்டளை (பன்னிரெண்டாம்‌ திதி) 
நடத்தும்படிக்கும்‌ அத்தியான சேனாபதி அய்யர்‌ மற்றும்‌ 
குமாரசாமியா பிள்ளை என்பவர்களிடத்தில்‌ சொன்னபடி 
நடத்தப்பட்டிருக்கிறது. . 


உ தாது வரு மாசி மீ” 30 திறுப்பறங்குன்றதிலிறுகும்‌ தாசி பொ 
ன்னம்மாள்‌ ம(க)ள்‌ பாப்பாள்‌ யிறந்து போற காலத்தில்‌ தன்னுடைய 
சொத்துகளை வித்து தனக்கு சமாதிகட்டும்‌ படிக்கும்‌ துவாதெசி கட்ட 
ளை நடத்தும்‌ படிக்கும்‌ அதியான சேனாபதி அய்யற்‌ குமாறுசாமியா 
பிள்ளை யிடத்தில்‌ சொன்னபடிக்கி நடத்தியிருக்குரது ௨. 


்‌ ஆவணம்‌ 17, 2006 





இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 17, 2006 


17. செட்டிக்குளம்‌ முருகன்‌ கோயில்‌ 





வரலாறு கூறும்‌ செப்பேடு 





இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
பெ.இரவிச்சந்திரன்‌, அரியலூர்‌ 


: பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, குன்னம்‌ வட்டம்‌, செட்டிக்குளம்‌ திரு.சேகர்‌ 


பண்டாரம்‌ அவர்களிடம்‌ உள்ளது. 


: துறையூர்‌ பாளையக்காரர்‌ நல்லப்ப ரெட்டியார்‌, சகவருஷம்‌ 1696, 


கலிவருஷம்‌ 4776, (கி.பி.1774). 


இச்செப்பேடு துறையூர்‌ பாளையக்காரர்‌ நல்லப்ப ரெட்டியார்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. இதை எழுதியவர்‌ கணபதி 
ஆசாரி. இப்பாளையக்காரரின்‌ நாட்டைச்‌. சேர்ந்ததாக 'செட்டிக்‌ 
குளம்‌ குறிப்பிடப்படுகிறது. இங்கு எழுந்தருளியுள்ள ஏகாம்பர 
நாதர்‌ -காமாட்சி அம்மன்‌ சன்னதிக்குக்‌ கிழக்காகவும்‌ நாட்டார்‌ 
மங்கலத்துக்கு மேற்காகவும்‌ அமைந்துள்ள வடபழனியங்கிரியில்‌ 
வீற்றிருந்தருளுகிற ஆறுமுக சாமியாருக்கு திருப்பணி வேலை 
நடத்த்‌ வேண்டும்‌ என்று பள்ள தாண்டவ பண்டாரத்தின்‌ மகன்‌ 
சுப்பிரமணி பண்டாரத்தின்‌ கனவில்‌ இறைவனான முருகன்‌ வந்து 
சொன்னார்‌. அவர்‌ இச்செய்தியைக்‌ காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ 
அருள்‌ பெற்றவரும்‌, அக்கசாலைத்‌ தலைவரும்‌ அனுமக்‌ கொடி, 
மகரக்கொடி, அன்னக்‌ கொடி, சிங்கக்‌ கொடி, புலிக்கொடி, ரிஷபக்‌ 
கொடி, கருடக்‌ கொடி, மயில்‌ கொடி படைத்தலைவரும்‌ துறையூர்‌ 
காமாட்சி அம்மன்‌ அருள்‌ பெற்றவருமான ஐந்து ஜாதி 
பஞ்சாளத்தார்‌ 74-ஆகரணத்தார்‌ ஆகியோரிடம்‌ சென்று 
சொன்னதன்படி அவர்கள்‌ அனைவரும்‌ கூடி வடபழனியங்கிரியில்‌ 
உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்குத்‌ திருப்பணி, தீர்த்தம்‌, மடம்‌, 
ஆலயம்‌, நந்தவனம்‌ ஆகியவை அமைப்பதற்குப்‌ பொருள்‌ வழங்கி 
இச்செப்பேட்டையும்‌ கொடுத்துள்ளனர்‌. அதன்படி இடங்கைப்‌ 
பிரிவை சேர்ந்த இந்த ஐஞ்சு ஜாதி பஞ்சாளத்தார்‌ அனைவரும்‌ 
தலைக்கட்டுக்கு ஒரு பணம்‌ வீதம்‌ கல்யாணத்துக்கு ஒரு பணம்‌ 
வீதமும்‌ மகமை கொடுத்து இத்திருப்பணியை நடத்துவதென முடிவு 
செய்துள்ளனர்‌. 

இப்பட்டையம்‌ செட்டிக்குளத்தை முருகனின்‌ படைவீடு என்றும்‌ 
வடபழனி மலை எனவும்‌ குறிப்பிடுகிறது. இங்குள்ள மலைமேல்‌ 
எழுந்தருளியுள்ள முருகன்‌ தண்டாயுதபாணி சுவாமி என 
அழைக்கப்படுகிறார்‌. இக்கோயில்‌ ஏகாம்பரநாத சுவாமி கோயிலுக்கு 


111 


112 


கிழக்கு நாட்டார்‌ மங்கலத்துக்கு மேற்கில்‌ அமைந்துள்ளதாக 
பட்டையம்‌ குறிப்பிடுகிறது. மேலும்‌ சிவபெருமான்‌ கைலாய 
மலையில்‌ எழுந்தருளியுள்ளபோது தேவர்கள்‌ சூரபன்மன்‌ 
உள்ளிட்ட அசுரர்களால்‌ ஏற்பட்ட துன்பத்தைப்‌ போக்க 
வேண்டுமென்று முறையிட்டனர்‌. அதன்படி பரமசிவன்‌ ஆறுமுக 
சுவாமியை ஈன்று அவருக்கு மனோகரம்‌ என்னும்‌ சக்தி 
படையையும்‌, வீரபாகு மற்றும்‌ ஏராளமான படைகளையும்‌ 
வழங்கினார்‌. முருகன்‌ சூரபன்மன்‌ முதலிய அசுரர்களை வென்று 
தேவர்களைச்‌ சிறை மீட்டு தேவேந்திரனுக்கு ஐராவதம்‌, இந்திராணி, 
பொன்னுலகம்‌, கற்பக பூங்காவனம்‌ ஆகியவற்றை 
கொடுத்தருளினார்‌. பிறகு முருகன்‌ தெய்வானையையும்‌, 
வள்ளியையும்‌ திருமணம்‌ பண்ணி அவருக்கு மனோகரமான 
ஸ்தலமான இந்த பழனிபுரியிலே எழுந்தருளியிருப்பதாகவும்‌ 
பட்டையம்‌ கூறுறெது. இப்பட்டையம்‌ வைத்துள்ள சேகர்‌ 
பண்டாரம்‌ பள்ளர்‌ இனத்தவர்‌. இவர்‌ பட்டையம்‌ கூறும்‌ 
பன்ளதாண்டவ பண்டாரம்‌, சுப்பிரமணிய பண்டாரம்‌ ஆகியோரின்‌ 
வம்சத்தில்‌ வந்தவராவார்‌. இவர்‌ செட்டிக்குளம்‌ மலைமேல்‌ உள்ள 
சேவல்‌ கொடியோன்‌ கோயில்‌ பூஜை செய்யும்‌ பரம்பரை 
உரிமையுடையவராவார்‌. ஐஞ்சுசாதி பஞ்சாளத்தார்‌ என்போர்‌ 
கன்னான்‌, கருமான்‌, தட்டான்‌, தச்ச ஆசாரி, சிற்ப ஆசாரி, ஆகிய 
இனத்தவர்‌ ஆவர்‌. இவர்கள்‌ இடங்கை சாதிப்பிரிவைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்று இச்செப்பேடு குறிப்பிடுகிறது. 

பட்டயத்தின்‌ முன்பக்கம்‌ 

கணப்பதி ஆசாறி 

௨ சாலிவாகன சகாற்த்தம்‌ 1696 கலியுகம்‌ 4 

776க்கு மேல்‌ செல்லா நின்ற மன்மத ஸீ மார்க 

ழி மீ 13 கார்த்திகை நக்ஷ்சசெத்தரம்‌ திதி பஞ்சமி 

கூடின சுபதினத்தில்‌ ஸ்ரீ கயிலாச பறுபதத்திலே 

யீசபரநும்‌ யீஷ்வரியும்‌ யேகந்த சபையிலே யி 

ருக்குற னாளையி லோகத்திலே சூரபற்ப்பன்‌ முதல 

ஈன அசுராதிகள்‌ உபத்தரியத்தினாலே தேவாதிகளான 

வரும்‌ கைலாசத்திலே போயி முறையிட்டபடியி 

னாலே ஸ்ரீ கண்ட பரமசிவனுக்கிரக்கமாகி ஆறுமுக 

சாமியாரை யீன்றளி மனோகரமென்னு 

ம்‌ சத்தி வேலாயுதமுங்‌ குடுத்து வீரபாகுதேவை 

ர யுங்கூட்டி அனேகம்‌ பூதப்படைகளுடனே சூ 

ரனிட யிருக்கை யடைந்து சூரபற்ப்பன்‌ முதல 


ஆவணம்‌ 17, 2006 


28. 
29, 
30. 


21. 


32. 
33. 
௮4, 
35. 
26. 
37. 
26. 
39. 
40. 


41. 


42. 
43, 
44. 
45, 
46. 
47. 


ஈன அசுராதிகளைச்‌ செயம்‌ பண்ணி தேவந்‌ 

சிறை மீட்டு தேவேந்திரனுக்கு அயிராபதமும்‌ 
யிந்திறிணியும்‌ பொன்னுலகமும கற்பகப்‌ 

பூங்காவனமும்‌ அருளிச்‌ செயிது தெய்வியா 

னையை கலியாணம்‌ பண்ணி குறவர்வனத்திே 

ல வள்ளிஅம்மையைக்‌ கலியாணம்‌ பண்ணி த 

மக்கு மனோகரமான ஷ்தலம்‌ பழணாபுரியிலே யெ 
ழுந்தருளி சகலமான சனங்களும்‌ வந்து சேவி 

க்கும்படி வீத்திருந்தருளிய ஆறுமுக சுவாமியார்‌ தம 

க்கு சந்தோழமான ஷ்தலம்‌ யிந்த பழணாபுரிக்கி 
வடகிழக்காகிய துறையூர்‌ னாடு அந்த னாட்டுக்க 
திபதியாகிய றாசாதிராசன்‌ றாச மாற்த்தாண்‌ 

டன்‌ றாசபரமேஷ்ரன்‌ கண்டனாடு கொண் 
பட்டையத்தின்‌ பின்பக்கம்‌ 

டன்‌ கொண்டனாடு குடாதமண்டலாதிபதியா 

கிய பண்டைகுலாதிபதி ஆண்டவர்கள்‌ நாயமா 

னிய றாயஸ்ரீ நல்லப்பரெட்டியாரவர்கள்‌ னாட்டிே 
லசெட்டிக்குளமென்னும்‌ திருப்படை வீட்டிலெழுந் 
தருளிய யேகாம்பரனாதர்‌ காமாஷ்சி அம்மன்‌ சன்‌ 
னதிக்கி கிழக்காக நாட்டார்‌ மங்கலத்துக்கு மேற்க்காக வ 
ட பழணியங்கிரியில்‌ சகலமான சனங்களும்‌ வந்து 6 
சவிக்கும்படி வீத்திருந்தருளிய ஆறுமுகசாமியார்‌ திருப்ப 
ணி வேலை நடத்த வேணுமென்று பள்ளதாண்டவ 
பண்டாரத்து மகன்‌ சுப்பிறமணிய பண்டராத்துடே 

ன சொற்ப்பனம்‌ சாதிச்சபடியினாலே அந்தப்ப 

ண்டாரம்‌ காஞ்சிபுரம்‌ காமாஷி அம்மன்‌ அருளும்‌ வர 
ப்பிறசாதமுடையவறான மேகவாகனமுடையவறா 

ன மாந்த நகர வேந்தன்‌ மகுட தியாகியான அக்கசாலை 
த்‌ தலைவரான அனுமக்கொடி மகரக்கொடி அன்னக்‌ கொடி பு 
லிக்‌ கொடி சிங்ககொடி ரிழபக்கொடி கெருடக்கொடி மயி 
ல்க்கொடி படைத்தலைவறான துறையூர்‌ காமாஷ்சி அம்மன்‌ 
வறப்பிறசாதியான அஞ்சுசாதி பஞ்சாளத்தார்‌ எழுபத்‌[து] னா 
லு ஆகாணத்தாருடனே வந்து சொல்லிக்கொண்டபடியி 
னாலே அவர்களெல்லாருங்கூடி யிந்த வடபழணியங்கி 


ஆவணம்‌ 17, 2006 


113 


48. ரியிலே சுப்பிறமன்னிய சாமியாருக்கு திருப்பணியும்‌ தீற்‌ 
49, த்தமு மடவாலையமும்‌ நந்தாவானமும்‌ மென்மேலும்‌ உண்‌ 
50. டாவதாக வேணுமென்று பட்டையம்‌ குடுத்தபடி பட்‌ 

51. டையமாவது நம்ம யிடங்கையைச்‌ சேந்த சகலம 

52. ஈன சனங்களும்‌ தலைக்கட்டுக்கு பு-க பணமு கலியா 
53. த்துக்கு பு-க பணமும்‌ குடுத்து யிந்த தற்மம்‌ மென்‌ 

54. மேலும்‌ பரிபாலனம்‌ பண்ணி நடப்பிவிச்சுக்‌ கொண்‌ 

55. டு வரவும்‌ யிந்த தற்ம்மத்தை யாதாமொருத்தர்‌ நடப்பிச்‌ 
56. சுக்‌ கொண்ட பேர்கள்‌ காசியிலே கெங்ககரையிலே 

57. வெகுதற்ம்மமும்‌ சிவாலையமும்‌ பண்ணின பலன்‌ வ 

58. ந்து கிடைச்சு புத்திர மித்திர பாரம்பரியமாயி பூமியி 

59. லே வாழ்ந்து கொண்டு சுகத்திலே யிருப்பார்கள்‌ சுப்‌ 

60. பிறமன்னியசாமி வள்ளி அம்மை தேவ வியானை அம்‌ 
61. மனும்‌ அதிகபாக்கியத்தைக்‌ குடுத்து ரஷ்ச்சிப்பார்கள்‌ 
62. யிந்த தற்ம்மத்தை விச்சினம்‌ பண்ணின பேர்கள்‌ 

63. கெங்கை கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொண்ண 


64. தோழத்திலே போகக்‌ கடவதாகவும்‌ வ. 


114 . ஆவணம்‌ 17, 2006 









18. இடைப்பாடி 
பருவதராஜகுல மீனவர்‌ செப்பேடு 


அரு.பரமசிவம்‌, இடைப்பாடி . 


இடைப்பாடி, சேலம்‌ இரயில்வே சந்திப்பில்‌ இருந்து ஈரோடு 
செல்லும்‌ பாதையில்‌ உள்ள மகுடஞ்சாவடி எனும்‌ சந்திப்பில்‌ இறங்கி, 
மேற்குப்புறமாகச்‌ செல்லும்‌ பாதையில்‌ பத்தாவது மைலில்‌ உள்ளது. 


இவ்வூர்‌ சங்ககிரி மலைக்கோட்டைக்கும்‌ இதன்‌ வடக்குத்திசையில்‌ 
உள்ள ஆவணிப்பேரூர்க்கும்‌ இடையில்‌ திப்புசுல்தான்‌ ஆட்‌ சியில்‌ 
படைவீடாக இடைபாடி வீடாக இருந்தது; தற்போது ஆவணிப்பேரூர்க்‌ 
கோட்டை மண்மேடிடப்பட்டு, புகையிலையைப்‌ பயிரிட்டு வருவதைக்‌ 
காணமுடிகிறது. 

இவ்வூரில்‌, ஏறத்தாழ 450 ஆண்டுகட்கு முன்‌ திருக்கோயிலூர்‌, 
திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய கிழக்கு மாவட்டங்களிலிருந்து 
பல்வேறு காரணிகளால்‌ வெளியேறி, வாழும்‌ பருவதராஜகுல 
மீனவர்குடிகளிடம்‌ ஒருசெப்பேடு கிடைத்துள்ளது; இச்செப்பேடு 35 செ.மீ. 
நீளமும்‌, 27 செ.மீ அகலமும்‌ உடையது. 


இச்செப்பேட்டிற்கு உலகளந்தார்‌ செப்புப்‌ பட்டயம்‌ என்ற பெயர்‌ 
உள்ளது; இப்பட்டயத்தை பேணி வைத்திருக்கும்‌ மீனவப்‌ பழங்குடி, தம்மை 
உலகளந்தான்‌ வகையறா என அழைத்துக்‌ கொள்கின்றனர்‌. 


தி.பி. 1912 இல்‌ விழுப்புரம்‌ மாவட்டம்‌ மலையனூர்‌ ஆலய ஸ்தானிகர்‌ 
இருவாளர்‌ வீரப்ப உபாத்தியாயர்‌ பதிப்பித்த ஒரு நூலில்‌ ஸ்ரீ அங்காள 
பரமேசுவரி உர்ப்பவ புராண சரித்திரமும்‌, ஸ்ரீபர்வதராஜன்‌ சரித்திரமும்‌ 
தத்துவகுல ஞானபோதினி என்ற வழிநடைப்பதம்‌ என்ற இயலும்‌ உள்ளன. 


தத்துவகுல ஞானபோதினி என்ற வழிநடைப்பதம்‌ எனும்‌ இயலில்‌ 90 
எண்ணிக்கையுள்ள புறமண அமைப்புகளடங்கிய மீனவப்பழங்குடிகளின்‌ 
பட்டப்பெயர்கள்‌ நான்கு செய்யுட்களாகப்‌ பாடப்பெற்றுள்ளன. அவை 
பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. பொன்னாட்டு மன்னர்‌, 
மைநாகப்பிரியன்‌, உலகளந்த சாது, அஞ்சாப்‌ பெரும்புலி, வாதாயி, 
திரிபுரக்காளி, காளத்தி, நேரான சாத்திரப்பிரியன்‌, ஆதியண்டன்‌, 
சேப்பிள்ளையார்‌, நன்னெஞ்சப்‌ பளிங்கர்‌. 

தென்னாட்டுப்பிரியன்‌, வார்த்தை நிஜபஞ்ச நாயகன்‌, சாது, கூரான 
அம்புறாப்பணிக்கன்‌, இளந்தாமணிக்கன்‌, குணம்‌ பெரிய நாடன்‌, மெய்போது, 
கோமளப்பிரியன்‌, ஏடைவான்‌ காணும்‌ கோலவாளப்பிரியன்‌ சாது, 
ஏடளவான எமகிரி, சூரியப்பிரியன்‌, இயம்பும்‌ கண்‌ ஆயிரம்‌ காணும்‌ மனம்‌ 
ஏங்கா சோமன்நாடன்‌, ஜெகதலப்பிரியன்‌, லோகப்பிரியன்‌, விஷ்ணுகந்தான்‌, 


ஆவணம்‌ 17, 2006 115 


வேதநாயகன்‌, சங்கதி ஆலோலன்‌, சமுத்திரபாண்டி மாலையிட்டான்‌, 
மஞ்சிகப்பிரியன்‌, மதிகலைப்பிரியன்‌, காசிபுரிநாடன்‌, விதிதீர்த்தான்‌, மாதர்‌ 
புகழ்‌ ஆசுகலைப்பிரியன்‌, திக்கோட்டி, எதிர்‌ மாயன்‌ கணபதி, அடக்கு பாச 
நாடோட்டி, பொன்வலை மமுலோடேந்தி, மெய்யன்பூணும்‌ தீதற்ற 
உலகநாதன்‌, சிறந்த பொன்முடிநாதன்‌ காணும்‌ மனதீரன்‌, நீலகண்டப்பிரியன்‌, 
கார்த்திக்‌ காண்டன்‌, செப்பும்‌ கார்த்திகேயன்‌, பணிக்கன்‌, கண்டன்‌, 
களப்பாளன்‌, சம்பரா பணிக்கன்‌, பாட்டுவாண்டன்‌, ப்ரீதிலிங்கன்‌, பாயும்‌ 
கூர்வேல்‌ ஓடித்தான்‌, நாட்டுச்சாமன்‌, நதிபாசிபகிர்‌சித்ரமொழி, 
மணிபரவகுரிசி, சங்கேந்தி, ஜெகதலப்பிரியன்‌, மல்லன்‌, கரையுருட்டான்‌, 
பொல்லாமாய்கைவெட்டி, விளங்கன்‌, மாயன்‌, வல்லாளன்‌ மனங்குளிர்ந்தான்‌, 
பஞ்சைச்சீரும்‌ அணி சித்ர சேனைப்பிரியன்‌, நெத்திவிழி செயநாடன்‌, 
வர்ணாப்பிரியன்‌, அன்பான செமுங்கோதை கண்ட சாத்ரப்பிரியன்‌, அறிவு 
குளுந்தாபணிக்கன்‌, செல்லப்பிள்ளை, அண்ணாமலைப்பிரியன்‌, அழகு 
உண்ணாமுமலை, அத்தி சேணாடன்பிரியன்‌, மாயக்குண்டலி, பட்டநாயகன்‌, 
நிலங்காத்தான்‌, கஞ்சியப்பிரியன்‌, பார்த்தரணி புகழ்சேர, பாண்டிய நாடு 
பஞ்சபவகர்மம்‌ துலைத்தாளும்‌ பரமனைத்தொழும்‌ சோழன்‌, 
கொல்லவட்டான்‌ என்னும்‌ பட்டப்பெயர்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 

சேலம்‌ மாவட்ட ஆவணத்தைத்‌ தொகுத்த 1.7. ரிச்சர்ட்ஸ்‌ (1918). 
இதன்‌ தொகுதி 11ல்‌ இம்மீனவர்க்கு 96 அகமணப்‌ பகுப்புகள்‌ உள்ளன 
என்றும்‌, அவற்றுள்‌ உலகளந்தார்‌, மயினாகப்பிரியன்‌, அஞ்சாப்புலி, 
மழுவேந்தி, திருப்புறம்களி, வாதாயி, மன்ளன்‌, தீக்காலி, இரல்லான்‌, 
எமிதிரிப்பிரியான்‌, சூரியப்பிரியான்‌, பொன்னாத்து மன்னன்‌ என்பனவற்றைக்‌ 
குறித்துள்ளார்‌. இவற்றை இவ்வினத்தின்‌ EX௦ஜூறய5 Clans என்றும்‌, 1 18 
derived from tribal heroes என்றும்‌ குறித்துள்ளார்‌. 


தமிழ்பேசும்‌ செம்படவர்கள்‌ 1918 மக்கட்தொகைக்‌ கணக்குபடி 
திருச்செங்கோடு வட்டத்தில்‌ 7353 பேரும்‌, தெலுங்கு பேசும்‌ பெஸ்தர்கள்‌ 735 
பேரும்‌ கன்னடம்‌ பேசும்‌ தொரையர்‌ 1852 பேரும்‌ இருந்துள்ளனர்‌; 
தற்போதைய சேலம்‌, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஆந்திர மாநிலம்‌ சித்தூர்‌, 
குப்பம்‌, பெரியார்‌ மாவட்டப்‌ பெரிய கொடிவேரி, சேலம்‌ மாவட்ட 
இடைப்பாடி ஆகிய ஊர்களில்‌ இம்மீனவ இனமக்கள்‌ 
பெருந்தொகையினராக வாழ்ந்து வருகின்றனர்‌. 


தமிழகத்தில்‌ வாழும்‌ ஓவ்வொரு தமிழினமும்‌, தமக்குரிய 
புறமணக்குலங்களைப்‌ (ஒX0gamus clans) பெற்றுள்ளன. 


நீலகிரி வாழ்‌ படகஇனம்‌ மாரி, மதலி, கத்தூரி, பெள்ளி, நாகம்‌, 
சிலந்தி எனும்‌ புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளதைப்‌ போல்‌, 
தெலுங்குதேசம்‌ போயரினம்‌, குக்கலர்‌, பூல, சல்லகலெ, வெல்கமீதி, நெமிலி, 
பில்பத்ரி, ஜிங்கலா, மேகலர்‌, ஜெரிபோது, சங்கதி, எம்மலவாரு, மீனளவாரு; 
மஞ்சளகுலம்‌, கரும்புகுலம்‌, ஜம்பு, தாலிசெட்டு, மல்லெ, பெந்பொல்லு என்ற 
புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளதைப்‌ போன்று, தமிழகத்தில்‌ வாழும்‌ 
மண்ளினம்‌ அஞ்ஞா, அம்மா எனும்‌ புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளதைப்‌ 
போன்றும்‌, தமிழகத்தில்‌ வாழும்‌ படை யாட்‌இயினம்‌ அக்னி, நாகம்‌, 5 நாள்‌, 12 


ல்‌ ஆவணம்‌ 17, 2006 


நாள்‌ எனும்‌ புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளதைப்‌ போன்றும்‌, 
தமிழகத்தில்‌ வாழும்‌ பறையரினம்‌ அம்மா, வலை, சங்கு எனும்‌ 
புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளதைப்‌ போன்றும்‌, இடைப்பாடியில்‌ 
வாழும்‌ பருவதராஜகுல மீனவரினம்‌ காணிகள்‌ எனும்‌ அமைப்பில்‌ 25 
புறமணக்குலங்களைப்‌ பெற்றுள்ளன. அவையாவன :- 


அண்ணாமலையார்‌ காணி, அத்திக்‌ காணி, இராசரீகக்காணி, 
இராசரீகப்‌ பெருமங்கலக்குயக்காணி, இராசகொள்ளையிட்டான்‌ காணி, 
இராவுத்த நல்லூர்க்காணி, இலக்கண்டபரிக்காணி, எலும்பூர்க்காணி, 
கணபதிபுரிகாணி கொக்கோட்டி பேர்பட்டன்‌, சமுத்திரகரயையி காணி, 
சமுத்திரபாண்டி மாலையிட்டான்‌ காணி, சித்திரைக்காணி, 
சோழபாண்டிக்காணி, திருக்கோயிலூர்காணி, திருநாவலூர்க்காணி, 
பஞ்சமாதேவிக்காணி, பாசூர்க்காணி, பாம்பறுத்தான்‌ காணி, 
பிரீஇிலிங்கபிரியான்‌ காணி, புல்லூர்க்கட்டிக்காணி, மஞ்சப்புத்தூராய்‌ காணி, 
வீராணம்‌ காணி, வேட்டைப்பரசல்‌ காணி, பிச்சாண்டார்காணி 
என்பனவாகும்‌. 


இவற்றுள்‌ திருக்கோவிலூர்‌ காணி பத்து உட்பிரிவுகளையுடையது. 
அவையாவன : 

முப்பனாங்கலியன்‌ வகையறா, பிச்சாண்டி பக்தர்‌ வகையறா, 
பிச்சம்பலப்பண்டாரம்‌ வகையறா, இறைஞ்சி அய்யனார்‌ வகையறா, ஒந்தாய்‌ 
தீப்பாஞ்சம்மன்‌ வகையறா, சடையப்பர்‌ வகையறா, வெள்ளை மாவிருசன்‌ 
வகையறா, உலகளந்தார்‌ வகையறா, இராமகாரர்‌ வகையறா என்பன. 

இக்காணியினரின்‌ சங்கதி ஆலோலன்‌ எனும்‌ பட்டப்பெயர்‌ பெற்று 
நடுபாசபகர்‌ விக்ரம சித்ரமேழி நாட்டார்‌ குழுத்தலைவராக ஒருவர்‌ 
இருந்துள்ளார்‌. இச்சபை விக்ரமசோழன்‌ காலத்தில்‌ (௧.பி.1118-1136) 
திருக்கோயிலூரில்‌ இருந்துள்ளது. 

இக்காணியினரில்‌ திருமந்திர ஓலை மீனவன்‌ மூவேந்த வேளாண்‌ 
எனும்‌ உயர்பதவியில்‌ மலைய நாட்டை ஆண்ட இராசராசசேதிராயன்‌ 
காலத்திலும்‌ (6.பி.1070-1120), மலையமான்‌ கிளியூர்ப்‌ பெரியஉடையான 
ஆட்சியிலும்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சியிலும்‌ இருந்துள்ளனர்‌. 

இக்காணியினரில்‌ இங்கு குறிக்கப்படுகிற உலகளந்தார்‌ 
செப்புப்பட்டையம்‌ தேவமகாராயராலோ (கி.பி. 1614) சத்தி அரிச்சந்திர 
தேவமகாராயராலோ (இ.பி.1659-1692) வழங்கப்பெற்ற உலகளந்தசாது குறித்த 
செய்திகள்‌ ஈண்டு முழுமையாக ஆராயப்‌ பெறுகின்றன. 


வேங்கட பதியின்‌ பண்புகள்‌ 

வணங்காமுடிகண்டன்‌, கண்ட நாடு கொண்டு, கொண்டு நாடு 
கொடாதோன்‌ என்றும்‌ இம்மன்னர்‌ குறிக்கப்பட்டுள்ளார்‌. 

இ.பி. 17-18ஆம்‌ நூற்றாண்டில்‌, இவருக்குக்கழ்‌ இலங்கையை ஆண்ட 


"ஆரியச்சக்கரவர்த்தி" குறிக்கப்பட்டுள்ளார்‌. 


ஆவணம்‌ 17, 2006 117 


இவ்வேங்கிடபதி பெற்ற "சிங்களக்கோட்டத்து வல்லான்‌" என்ற 
விருது குறிக்கப்பட்டுள்ளது. 


பர்வதராஜன்‌ குறித்துச்‌ செப்பேடு குறிப்பது : 

காசி நாடன்‌' எனும்‌ சொற்றொடரும்‌, 'காசிராச்சியம்‌ பண்ணி' எனும்‌ 
சொற்றொடரும்‌ மீனவ குல முதல்வனான பர்வதராஜனைக்‌ குறித்துள்ளது. 
"காசநாடன்‌ மகள்‌ உலகமாதா" எனும்‌ சொற்றொடர்‌ உமையம்மையைக்‌ 
குறித்து நிற்கிறது. "உலகமாதா" என்கிறவளான தேவி என்ற சொற்றொடர்‌ 
செப்பேட்டில்‌ பிறிதோரிடத்தில்‌ குறிப்பிடுதல்‌. 


செப்பேடு தெரிவிக்கும்‌ ஏழு கன்னியர்‌, வீரநாராயணர்‌ : 


"ஏழு கன்னியரில்‌ மூத்த வுந்திர கன்னி படதி" என்றும்‌, வீர 
நாராயணன்‌ "பேரிபேர்‌ குமாரர்‌" என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 
, உறையூர்ச்சோழன்‌ (க.பி.907-953) பற்றியும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


செப்பேட்டில்‌ குறிக்கப்படும்‌ சில முனிவர்கள்‌ : 


திருநயனத்தில்‌ செனித்த பவமுனி; (பர்வதராஜனைச்‌ சபித்தவர்‌) 
செபலமாமூனி; பராசரமுனி (வசிட்டர்‌ பேரர்‌; தனது மகன்களான தத்தன்‌, 
அநந்தன்‌, நந்து, சதுமுகன்‌, பருதிபானி, மாலி ஆகியோரை மீன்களாகுமாறு 
சபித்தவர்‌. 


செப்பேட்டில்‌ குறிக்கப்படும்‌ மீனவ மரபு : 

கந்தமூர்த்தி நயனத்தில்‌ உதித்தபோது உதித்து, அவருக்குத்‌ துணை 
புரிந்த மரபு. 
உலகளந்தார்க்கு உரிமை உடையனவாகச்‌ சொல்லப்பட்ட நாடுகளும்‌, 


அவருக்குக்கிடைத்த மரியாதையும்‌ : 


வெளிநாடு, வாலுநாடு, அருணகரை நாடு, அஞ்சுகரைநாடு எனும்‌ 
நாலு முகத்துச்சீர்மை - இந்நாடுகளில்‌ சிவன்படவர்க்கு முதல்மரியாதையாக 
வெற்றிலை தரப்படுகின்ற செய்தி. 


செப்பேடு எழுதப்பட்ட நாள்‌ : 

'காஞ்சியில்‌ விஜய வருடம்‌ வைகாசி மாதம்‌ 11ஆம்‌ தேதி பூர்வபட்சம்‌ 
பூசம்‌ நட்சத்திரம்‌ திரயோதசி சுக்கிரவாரத்து' என்று குறிக்கப்பட்டுள்ளது. 
இடம்‌ 

1. காஞ்சி காமாட்சி கோயில்‌ முன்‌ 

2. மெய்யாகூர்‌ அய்யனார்‌ கோயில்‌ 

3. சன்னதிதெரு, கெங்கை கொண்ட மண்டபம்‌, ஏகாம்பரர்‌ கோயில்‌ 


118 ஆவணம்‌ 17, 2006 


நாள்‌ 
நளவருடம்‌, பங்குனிமாதம்‌. 


கடன்‌ கொடுத்தவர்‌ 
1. செந்துறையூர்‌ நல்லாசெட்டியார்‌ 
2. மலையனூர்‌ வெள்ளாண்‌ செட்டியார்‌ 
3. அரியலூர்‌ செட்டியார்‌ 


முன்னிலை : 

1. திருமலை வெங்கிட்டம பேட்டைச்‌ சீர்மை ஆதனமழகி. 

2. நல்லதம்பி (இ.பி. 1599 - 1619) (கீழ்க்கரை பூந்துரை நாட்டு 
மோரூரில்‌ இருக்கும்‌ வேளாள கண்ணரின்‌ திருமலை (திருச்செங்‌- 
கோடு) அத்தப்ப நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ திருச்செங்கோட்டு 
நல்லதம்பிக்‌ கல்வெட்டு மோரூர்க்‌ காங்கேயர்‌ வழிஞர்‌). 

3. நாகக்‌ கொளரில்‌ குழந்தை. 

4. பெரிய வினை தீர்த்தான்‌. 


சாட்சி : 
1. சம்மட்டி யார்‌ 4. கோமுட்டியார்‌ 
2. பரமானந்த சம்மட்டியார்‌ 5. எலவனாசூர்க்‌ கைச்சாத்து. 
3. வசர ரட்டியார்‌ ்‌ 

கொடுத்தது : 


எண்ணூறு பொன்‌. 
சில ஊர்ப்‌ பெயர்கள்‌ : 
. நெல்லூர்ப்‌ பாளையம்‌, சீர்காழி, திருநாகை. 
- நாயன்மார்‌ : 
அதி பத்தர்‌ - நாகை : 
- உலகளந்தார்‌ சிறப்பிக்கப்படுதல்‌ : 


உம்‌ பளிக்கை மணிக்குடிப்பற்று நாடு பெற்ற பெரியோர்‌ என இவர்‌ 
சிறப்பிக்கப்படுகிறார்‌; (மலையத்துவச பாண்டியனின்‌ ஆட்சிக்கு உட்பட்ட. 
இவ்வூர்‌ மணவூர்‌ என்றும்‌, மணற்றி என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளது) (இவ்வூர்‌ 
யாழ்ப்பாணப்‌ பகுதியில்‌ உள்ளது). 
பெண்‌ மூதாதை மரபு செப்பேட்டில்‌ குறிக்கப்படுதல்‌ : 
| யமுனையாற்றங்கரை செம்படவ ராஜனின்‌ மகளான மச்சகந்தை, 
பித்ரு முனிவரின்‌ மானஸ புத்ரி ஆதல்‌, பரதஅரசனின்‌ வளர்ப்பு மகளாதல்‌, 
பரிமளகந்தி என்ற மறுபெயர்‌ பெறுதல்‌; வசிட்டரது பேரனான சந்தனு 
மன்னன்‌ இவளது மச்ச நாற்றம்‌ போக்கி வியாசரைப்‌ பெற்றாள்‌. 


ஆவணம்‌ 17, 2006 119 


வேங்கிடபதி மகாராயா பெற்ற வெற்றிகள்‌ : 


இலங்காபுரி கொண்ட - சோழ மண்டல - பாண்டிய மண்டல - 
உத்திர பூமி பிலத்தொண்டை மண்டல முதல்‌ மகா மண்டலநாடு, 
கொங்குநாடு, மலைநாடு, ஆகியவற்றை வென்றவர்‌ இவர்‌. 


இவரது கச்சிக்கல சிங்காதனம்‌, பொன்முடி, பொற்கால்‌ 
செப்பேட்டில்‌ குறிக்கப்படுதல்‌. 


புராணயுகச்‌ செய்திகள்‌ செப்பேட்டில்‌ குறிக்கப்படுதல்‌ : 


விசுவகர்மா வலையை உருவாக்குதல்‌ - மகாதேவன்‌ முப்பத்து 
முக்கோடி தேவர்‌ - குமாரசாமி - சமுத்திரத்தில்‌ படகாய்‌ மித எனல்‌ - 
குமாரசாமியும்‌ படகாய்‌ மிதத்தல்‌ - பட்டனவனையும்‌ சுமந்து கொண்டு 
மித்தல்‌ - வீர சோழ அதியரையனையும்‌ தோணியில்‌ கொண்டு செல்லல்‌ - 
தோணியில்‌ சென்ற அடைந்த இமேதோணிபுரம்‌ - சீர்காழி; இந்நிகழ்ச்சி 
நடந்த சமுத்திரம்‌ பெளம சமுத்திரம்‌ எனப்படுதல்‌; செபலமாமுனி 


எண்ணப்படி ஒரு சாபபட்ட சாதியார்க்கு முடிசூட்டி வைத்து, முடிபொன்று 


காசி விட்டு £ர்காழி வந்து என்ற சல செய்திகள்‌ தளர்‌ நடையில்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


உலகளந்தார்‌ தொடர்பான சில செய்திகள்‌ : 


உலகளந்தசாது அரசகுருவாக இருந்துள்ளார்‌; 108 திருப்பதிக்குமான 


குருவாக இருந்துள்ளார்‌; உலகளந்தார்க்கு, சில நாடுகளை விற்றுக்‌ கொள்ள . 


இச்செப்பேட்டுப்‌ பட்டயம்‌ மூலம்‌ அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 
செப்பேடு தெரிவிக்கும்‌ பங்கேற்றோர்‌ குறித்த செய்தி : 


ஞான குலமெல்லாம்‌ கூடி, உப்பவைதாந்தாசான்‌ எனும்‌ 108 
திருப்பதிக்குமான குரு தலைமையில்‌ திருமலைப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ 
நல்லாயங்கா சுவாமியார்‌ முன்னிலையில்‌ மகா நாடுகள்‌, சான்குலத்தவர்‌. 
சடைய கவுன்டன்‌, பிடன்‌, மறவர்‌ ஆகியோர்‌ பங்கேற்றனர்‌. 


விற்கப்பட்ட இடம்‌ : 


வெள்ளிமலைப்‌ பின்‌ ஏழு செலமனாட்டு பற்றுச்‌ சீர்மை, வெண்மலை 


நாடு, உதி நாடு என்பன உலகளந்தார்க்கு உரிமை உடையனவாய்‌ 
இருந்துள்ளன. 


[எனக்குக்‌ கிடைத்த 'வருவதராஜகுல உலகளந்தார்‌ செப்பேடு” நகலின்‌ 
செய்திகளை நான்‌ அறிவதற்கு உதவிய சென்னை தொல்லியல்‌ துறையைச்‌ 
சேர்ந்த ச௪.கிருஷ்ணமூர்த்த அவர்களுக்கும்‌, சென்னை சமூக விஞ்ஞானி 
நெல்லை நெடுமாறனார்‌ அவர்களுக்கும்‌, சென்னை தொல்லியல்‌ துறை 
முனவைர்‌ இராசகோபால்‌ அவர்களுக்கும்‌ உளமார்ந்த நன்றிகள்‌.] 


120 ஆவணம்‌ 17, 2006 





இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


0. 4 மு ர 3 4 [9.27 


கள்‌. கொல்‌. மெல்‌. கம்‌. ஷ்‌ 
ஃ இட்‌ 5 5 


19. அனுமன்‌ கோயில்‌ கல்வெட்டு - 


செங்குனம்‌ 


மு.பிரபாகரன்‌, வேலூர்‌ (பெரம்பலூர்‌) 


: பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ மற்றும்‌ வட்டம்‌ பெரம்பலூருக்கு 


வடகிழக்கே 8 தி.மீ. தொலைவில்‌, ரேவர்‌ கல்லூரியின்‌ பின்புறம்‌ 
அமைந்துள்ள செங்குனம்‌ ஜெயஅனுமன்‌ கோயில்‌. அனுமன்‌ 
சிற்பத்தின்‌ பின்புறம்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. 


: இ.பி. 1824. 


இக்கல்வெட்டு 28 வரிகளைக்‌ கொண்டதாகும்‌. இது தாரண வருடம்‌ 
சித்திரை மாதம்‌ 4ஆம்‌ தேதி புதன்கிழமை சுவாமி நட்சத்திரம்‌ கூடின 
சுபதினத்தில்‌ எழுதப்பட்டுள்ளதாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. 
செங்குனம்‌ என்ற இந்த ஊரில்‌ வாழ்ந்த சின்னப்ப வனராஜ 
ஸ்ரீசுப்புரெட்டியார்‌ அவர்களின்‌ குமாரர்‌ நல்லப்ப ரெட்டியார்‌, 
சாம்பசிவ ரெட்டியார்‌, மேலும்‌ கருசடையான்‌ மகன்‌ ஆண்டியப்ப 
உடையார்‌ இம்மூன்று நபர்களின்‌ முயற்சியால்‌ குளம்‌ வெட்டியும்‌, 
நந்தவனம்‌ அமைத்தும்‌, சாவடி கட்டியும்‌ அவைகளை ஊராருக்கு 
தான தர்மம்‌ செய்தார்கள்‌ என்ற கல்வெட்டு கூறுகின்றது. இதை 
பாதுகாத்துப்‌ பராமரிப்பதற்காக மானியமாக நிலம்‌ நஞ்சையும்‌ 
புஞ்சையும்‌ அளித்திருக்கிறார்கள்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலி 15. ஆண்டியப்படையா னாலே 
வாகன 18 16. யுங்‌ குளம்‌ நந்தவனம்‌ 

46 கலியுகம்‌ 46 17. சாவடி யிற்‌ தற்மத செ 

25 செல்லாநின்றத 18. ய்யலா சசுதுயிது சவ 
ரருண ஸ்‌ சிரணா மீ ௪ 19. றதரஷண சராகப்பவன்‌ 
புதன்கிழமை சுவாதி 20. நிரட்சிக்ஷ அற்த மானிமம்‌ 
ஷதிரமுங்‌ கூடின சுபதி 21. புஞ்சை 82 நஞ்சை 8ப8 
னத்தில்‌ செங்குனம 22. யிதை பருபாலிநஞ்‌ செயி 
ள சுதாராகுய சின்னப்ப 23. த்‌ பேருகள்‌ அஸ்வமேத யாக 
ணவனராஜ னா சுப்புரெட்டி 24. பலமுவுண்டு யிதுக்கு யா 
யார்‌ குமாரற்‌ நல்லப்ப 25. ஈதா மொருவன்‌ தற்ம 
ரெட்டியார்‌ தமளரறுகிய 26. துக்குசாவிகாதஞ்‌ செய்தால்‌ 
சாமயசிவ ரெட்டியாறலே 27. யாகம்‌ அழிகா பலனான்று 
யுங்‌ கருசவடையான்‌ மகன்‌ தள கணக பயேவ....... 


ஆவணம்‌ 17, 2006 121 


20. ஆரல்வாய்மொழிக்‌ கல்வெட்டுகள்‌ 





எஸ்‌.சிவா, திருவனந்தபுரம்‌. 


இடம்‌ : ஆரல்வாய்மொழி (கன்னியாகுமரி மாவட்டம்‌) வடக்கூர்‌ 
மீனாட்சியம்மன்‌ கோயில்‌ தெப்பகுளத்தின்‌ அருகிலுள்ள மடையில்‌ 
இக்கல்வெட்டு காணப்படுகிறது. 


காலம்‌ : கொல்லம்‌ 1017 (இ.பி. 1842). 


செய்தி :தை மாதம்‌ 9ஆம்‌ தேதி ஆரல்வாய்மொழியைச்‌ சார்ந்த 
வணியன்வேலு மூப்பன்‌ வைத்த சிமடு தாங்கி (சுமை தாங்கி) அதைச்‌ 
செய்வித்த செய்தி இக்கல்வெட்டின்‌ வாயிலாக வெளிப்படுகிறது. 
கல்வெட்டு பொறித்த இக்கல்லை வடக்குமலை ஓடைத்தண்ணீரைத்‌ 
தெப்பக்குளத்திற்குத்‌ திருப்பிவிட பாதை அமைப்பதற்காகப்‌ 
பயன்படுத்துதின்றனர்‌. இந்தக்‌ கல்வெட்டு உணர்த்தும்‌ செய்திகளின்‌ 
அடிப்படையில்‌ அருகிலோ (அ) வேறு எப்பகுதியிலோ 
அமைந்திருந்த இச்சுமைதாங்கிக்‌ கல்லை ஆரல்வாய்மொழி 
வடக்குமலை ஓடைத்‌ தண்ணீரைத்‌ தெப்பகுளத்திற்குத்‌ திருப்பிவிட 
பாதை அமைப்பதற்காகப்‌ பயன்படுத்தியிருக்கின்றனர்‌. 


1. பாணா 7. வேலு 

2. தையும்‌ 8. முப்பன்‌ 

3. துஉ அரவ 9. வச்சசி 

4,  ரய்‌மொழி) 10. மடுதங்‌ 

5. வணிய 11. கிறாசெ 

6. ஸன் வேலு 12. வித்துக்க 
20:2 


இடம்‌ : 


ஆரல்வாய்மொழி (கன்னியாகுமரி மாவட்டம்‌) பெரியகுளத்திலுள்ள 
முதல்‌ இணற்றின்‌ உள்ளே அமைந்திருக்கிறது. 

காலம்‌ : கொல்லம்‌ 1069 (இ.பி. 1894) 

செய்தி : வைகாசி மாதம்‌ 8ம்‌ தேதி ஆரல்வாய்மொழி பணிக்கர்‌ இனத்தவருக்‌ 
கென்று ஊர்காரர்கள்‌, சுடலைமுத்து மாடசுவாமிப்‌ பணிக்கர்‌ 
உள்ளிட்டோர்‌ கூடி கட்டிய கிணறு கடவுள்துணை, என்றிருக்‌- 
கிறது. ஆரல்வாய்மொழில்‌ தண்ணீர்‌ பஞ்சம்‌ அதிகமாயிருந்த 
காலத்தில்‌ பெரியகுளத்தில்‌ மூன்று கிணறுகள்‌ வெட்டப்பட்டிருக்‌ 


1 ஆவணம்‌ 17, 2006 


த இழு. எ 


20:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


2 ந ஸு 


இன்றன. அக்கிணறுகளை வேளார்‌ (குயவர்‌) வணிகர்‌ (வாணியர்‌), 
ஈழவர்‌ (பணிக்கர்‌) உள்ளிட்ட சாதியினர்‌ தனித்தனியே 
பயன்படுத்தியிருக்கின்றனர்‌. 

1069 ஞு வைகாசி மீ 

அ உ ஆரல்வாயிமொழி பணிக்கம்மாரா 

குந்ந ஊருகாறர்‌ சுடலைமுத்து மா 

ட சுவாமிப்‌ பணிக்கர்‌ முதல்‌ பேர்‌ கூடி 

கெட்டிய கிணறு கடவுள்‌ (துணை) 


: ஆரல்வாய்மொழி (கன்னியாகுமரி மாவட்டம்‌) தெற்கு மலையை 


ஓட்டிய ராக்கோடியம்மன்‌ கோயிலில்‌ பட்டன்‌, பட்டத்தி 
அமைந்திருக்கும்‌ நிலைக்காலில்‌ இக்கல்வெட்டு காணப்படுகிறது. 


- கொல்லம்‌ 991 (இ.பி. 18169. 


மாசி மாதம்‌ 16-ம்‌ தேதி நல்லசிவன்‌ என்பான்‌ மகன்‌ பெரிய 


சுவாமிக்காகச்‌ செய்த நி(லைக்கால்‌ தர்மத்தைக்‌ குறிக்கிறது. 


991 ஷு மாசி மீ 16 
யிந்த னிலகால்‌ செய்தார்கள்‌ 
(ந)ல்ல சிவன்‌ செய்தான்‌ மகன்‌ பெரிய 


சுவாமிறா பன்னிய முயன்க ௨ 


ஆவணம்‌ 17, 2006 123 






இடம்‌ 


காலம்‌ 


செய்து : 


௬ இர்‌ 7 


௦ 3 இ 





21. கடப்பாக்கம்‌ 
விக்கிரமசோழன்‌ கல்வெட்டு 


சு.இராஜவேல்‌, சென்னை. 


:கடப்பாக்கம்‌, பொன்னேரி வட்டம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 


சிதைந்த தூங்கானைமாடக்‌ கோவிலுக்கு அருகில்‌ உள்ள பலகைக்‌ 
கல்‌. 


: விக்கிரம சோழன்‌ யா. 7 (கி.பி. 1127) 


கடற்பாக்கம்‌ பிரம்மீஸ்வரர்‌ கோவிலுக்கு இறையிழித்து 
வழங்கப்பட்ட நிலக்கொடை பற்றிய செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு யா- 

ண்டு ஏழாவது இலத்த மங்கலத்து 

(ஊரோம்‌ எங்களூர்‌ அமுதமணிச்சேரி... 

(மேலைத்‌ தூணியில்‌ மோடி எதறடி செறுக்‌ கடற்‌ 
பாக்கத்து பிரஹ்மீஸ்வரமுடைய மஹாதேவற்க்கு....... 


லக்காணங்‌ கிரிகைச்‌ செலக கொண்டு 
இறாஇயிழிச்சி இநிலத்துக்கு தாங்கள்‌ 
வேண்டி நடத்தலே இறைக்கப்‌ (பெ) 
றுவதாக யிறையிழிச்சி வீற்‌ 

றுக்‌ குடுத்தோம்‌ இலத்தமங்கல. 


அனைக்க வனை வாகை ணை சாகன்‌ சைகை வைகை கப ணை வகைகளை கைகைைை சககைகைய கைகைவதா ளகக கைைவ cc cc சன்‌? க்‌ ட) 


நா 


இக்கல்வெட்டுப்‌ பலகைக்கல்லில்‌ பிறிதொரு கல்வெட்டு முன்னரே இருந்து 


அழிக்கப்பட்டு அதன்‌ மீது இக்கல்வெட்டு எழுதப்பட்டுள்ளது. பழைய 
கல்வெட்டின்‌ சில எழுத்துக்கள்‌ கல்லின்‌ விளிம்புப்‌ பகுதியில்‌ உள்ளன. 


124 


ஆவணம்‌ 17, 2006 





22:1 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ooNon pw 


கக்‌ ங்‌ 
௭4 ல 


22:2 


இடம்‌ 


காலம்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


22. கொளப்பாக்கத்தில்‌ 
புதிய கல்வெட்டுகள்‌ 


சு.இராஜவேல்‌, சென்னை. 


. கொளப்பாக்கம்‌ அகஸ்தீஸ்வரர்‌ கோவில்‌, ஸ்ரீபெரும்புதூர்‌ வட்டம்‌, 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, தனிக்கல்‌. 


: ஸ்ரீவிஜய மஹாராஜா? யா. 8 (எழுத்தமைதியில்‌ கி.பி. 8 நூற்றாண்டு) 


புலியூர்க்‌ கோட்டத்து பேரூர்‌ நாட்டில்‌ இருந்த குளப்பாக்கத்துக்‌ 
திழார்‌ நாதன்தேவன்‌ இவ்வூரில்‌ இருந்த திருவகத்தீஸ்வரர்‌ 
கோவிலுக்கு 250 குழி நிலம்‌ அளித்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 
இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகின்ற அரசன்‌ ஸ்ரீ விஜய மஹாராஜா என்ற 
பெயர்‌ இதுவரை தமிழகக்‌ கல்வெட்டுக்களில்‌ காணப்படவில்லை. 
இவர்‌ ஸ்ரீவிஜய நாட்டைச்‌ சார்ந்த மன்னராக இருக்கலாம்‌. இக்கால 
கட்டத்தில்‌ தமிழக ஸ்ரீவிஜய நாட்டுத்‌ தொடர்புகள்‌ குறித்து பல 


சான்றுகள்‌ உள்ளன. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீவிஜய மஹாராஜற்கு யாண்டு 

(எட்டாவது புலியூர்க்‌ கோட்டத்துப்‌ பேரூர்‌ நாட்டு 
குளப்பாக்க கிழான்‌ நாதன்‌ (தேவ- 

ன்‌ இவ்‌! வூர்த்‌ திருவஹஸ்திஸ்வரத்து மஹாதேவற்க்கு ஆ- 
சந்திர காலமும்‌ நிசமும்‌ மத்யானத்தொரு திருவமிர்துக்‌- 

கு வைத்த பூமி தூம்பெனப்பட்டிக்கு மேற்கி- 

ற்‌ காட்டு குளக்கொல்லை இருநூற்றைம்‌ பது கு- 

ழி இதர்ம்மம்‌ ரக்ஷிக்க கடவோம்‌ ஊரோம்‌ ஊரோமிது பந்மா- 
ஹேஸ்வரர்‌ ரலக்ஷ இதர்ம்மம்‌ ரக்ஷப்பார்‌ பாத 


துள்‌ என்தலை மேலன. 


: மேலது. 
: கோவிராஜகேசரி வர்மர்‌ (இராஜராஜன்‌ முதலாம்‌) யா. 20 (இ.பி.10050. 
செய்தி : 


குளப்பாக்கம்‌ அஹஸ்தீஸ்வரர்‌ கோவிலில்‌ திருப்பலியில்‌ 
காலங்கொட்டுவதற்காக 1000 குழி நிலம்‌ தானம்‌ அளித்த செய்தி 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


ர து 


22:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : குளப்பாக்கத்து அகஸ்தீஸ்வரர்‌ கோவிலுக்கு விளக்கெரிக்க 90 ஆடு 


126' 


ஸ்வஸ்திஸ்ரீ கோ இராஜகேஸரி பந்மற்க்கு யாண்‌- 

டு இருபதாவது குளப்ப(க்க*) த்த்தூண்‌ எம்மூர்‌ அகஸ்தி- 

ஸ்வரத்து மஹாதேவற்க்குத்‌ திருப்பலி நிசதி இரண்டு தேசங்‌- 

(காலங்‌) கொட்டுவதற்க்கு போஹமாயின இவ்வூர்க்‌ காட்டுக்கரைக்‌ 
கொல்‌- 

லையில்‌ கிழக்கட்டைந்த ஆயிரங்கழியஞ்‌ தட்டி அமஞ்சி...... 

வெட்டியும்‌ இறையும்‌ எச்சோறுங்‌ வேதியமும்‌ இந்த தட்டிக்‌ காட்ட 

பெறாதோமாகவும்‌ வந்துள்ளதுந்‌ திரத்துக்‌ குடப்போமானோம்‌ இ- 

வருக்கு வடக்கிழ்‌ தாழிச்‌ செறுவிற்‌ கீழ்‌ நீருந்‌ நீரோடு காலும்‌ பெறு- 

வதாகவும்‌ குளத்துந்‌ காலுமேடையுன்கின்ற பரிசே பெறுவதா- 

கவும்‌ இவ்வூர்‌ (கிரகவதியார்க்கு ஆட்டாண்டு தோறும்‌ ஆவணி 

த்‌ திங்கள்‌ முலத்து ஞான்று பன்னிரு நாவாய்‌ (தேவனந்து எழுதா 

வம்‌! திங்களிரண்டு வாவும்‌ ஸங்கராந்தியும்‌ கார்த்திகையும்‌ அவிட்டமு 

ந்‌ திங்கள்‌ இருநாளுந்‌ திருவமிர்தும்‌ அந்தி விளக்கிற்கும்‌ போகமாக 

வண்‌ வாயிற்‌ சண்டிலும்‌ பண்டங்கடோறு முகாகையுங்‌ கொண்டு 

உ கடவான ,த்தளி உடையான்‌ இது ரக்ஷிக்க கடவோம்‌ ஊரோம்‌ ஊரா 


(அங்கு ....... யாவும்‌ இடையூறாக நின்றார்‌ கங்கையிடைக்‌ குமரி இடை 
செய்தார்‌. 


: மேலது. கல்வெட்டின்‌ கழ்‌ உள்ள மற்றொரு கல்வெட்டு. 
: கோவிராஜகேசரி வர்மர்‌ (முதலாம்‌ இராஜராஜன்‌, யா. 20, (இ.பி. 


1005). 


கொடுத்தது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராஜகேசரி பர்மர்க்கு யாண்டு (இராவது) 1 புலியூர்‌ 
கோ- 


ட்டத்து பேறூர்‌ நாட்டு குனப்பாக்கத்து திருவகத்திகரம்‌ உடைய 
மஹாதே- 


வர்க்கு கலியன்‌ கல்லடிக்கு வைத்த நந்தா விளக்கொன்று ஒன்றிக்கும்‌ 
வை- 


ய்த்த ஆடு சாவாமுவா பேராடு தொண்ணூறு இதர்ம ரக்ஷிப்பார்‌ ஊரும்‌ 
பந்மா 


ஹேஸ்வர சந்திராதிதவன்‌ ரக்ஷிப்பார்‌. 


ஆவணம்‌ 17, 2006 






23. சாளுவங்குப்பம்‌ 
சில புதிய கல்வெட்டுகள்‌ 





சு.இராஜவேல்‌, சென்னை. 


23:1 


இடம்‌ : மாமல்லை அருகில்‌ உள்ள சாளுவங்குப்பம்‌ புலிக்குகைக்கு வடக்கில்‌ 
கடற்கரையை ஒட்டி உள்ள நீண்ட பாறைக்கு அருகில்‌ அகழாய்வு 
செய்யப்பட்ட இடத்தில்‌ கிடைத்த கற்றூணின்‌ மூன்று 
பக்கங்களிலும்‌ உள்ள கல்வெட்டு. நான்காவது பக்கம்‌ சூலம்‌ 
கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது. 


காலம்‌ : இரண்டாம்‌ நந்திவர்மன்‌, யா. 12 (கி.பி. 808). 


செய்தி : இங்குள்ள பாறையில்‌ இக்கட்டுரை ஆசிரியரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்ட மூன்றாம்‌ கிருஷ்ணரின்‌ கல்வெட்டு செய்திப்படி இங்கு 
கோயிலொன்று புதைந்துள்ள மேடு கண்டுபிடிக்கப்பட்டது. 
(காண்க ஆவணம்‌ இதழ்‌ - 16) கட்டுரை ஆசிரியர்‌ கொடுத்த 
தகவலின்‌ அடிப்படையில்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ பரப்பாய்வுத்‌ 
துறை அகழாய்வை மேற்கொண்டு பல்லவர்காலச்‌ சுப்ரமண்யர்‌ 
கோவிலை வெளிப்படுத்தினர்‌. பல்லவர்காலக்‌ கற்றளிக்குக்‌ &ழ்‌ 
பகுதியில்‌ அதற்கும்‌ முற்பட்ட செங்கல்‌ தளியும்‌ இவ்வகழாய்வில்‌ 
வெளிப்பட்டது. தமிழ்நாட்டில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட முருகனுக்கான 
பழமையான செங்கல்‌ தளியாக இது இருக்கக்கூடும்‌. 
நிலப்பரப்பிலிருந்து 6 அடி ஆழத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட கல்தூண்‌ 
ஒன்றில்‌ &ழ்குறித்த கல்வெட்டு காணப்படுகிறது. மாமல்லபுரத்தைச்‌ 
சார்ந்த கீரைப்பிரியன்‌ என்பார்‌ ஆமுர்க்‌ கோட்டத்தில்‌ உள்ள 
திருவிழிச்சில்‌ கோவிலில்‌ (கோவில்‌ இறைவன்‌ பெயர்‌ 
சிதைந்துள்ளது). கார்த்திகைத்‌ திங்கள்‌ கார்த்திகைத்‌ திருநாள்‌ நடத்த 
10 கழஞ்சு பொன்னை இவ்வூர்‌ சபையார்‌ வசம்‌ அளித்துள்ளனர்‌. 
இதன்‌ வட்டியில்‌ சபையார்‌ மேற்குறித்த விழா நடத்த : 


சம்மதிருக்கின்றனர்‌. 
பக்கம்‌ - 1 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ நந்தி - 3. யற்க்க பன்‌ - 
2. ப்‌ போத்தரை - 4. ஸிரண்டாவ - 
பக்கம்‌ - 2 
5. து”) ஸ்ரீ மாமல்ல 8. திரு இழிச்சில்‌ 
புரத்து கீரை - 9. (ஸ.ஹாஸிர) 
7. ப்‌ பிரியன்‌ 


ஆவணம்‌ 17, 2006 127 


23:2 


இடம்‌ 


காலம்‌ 


o Nom pW 


x] 
00 


பக்கம்‌ 3 


ஸ்ரீக்கு பதின்‌ 23. விழா- 
கழஞ்சு பொ- 24, சொ 
ன்‌ குடுத்தா 25, ய்தூ- 
ன்‌ அதன்‌ பொ- 26, ட்டு- 
லியூட்டு கொ 27. வோ!(மா!- 
ண்‌- 28. னோ- 
டு 29. மஸபை 
கார்த்‌- 30. யோம்‌ 
திகை- 31. இவ்வூரும்‌ 
ய்‌ கார்‌- 32. கீரைப்பிரி- 
, த்தி- 33. யனுக்‌ கொட்‌- 
கை நா 34, டிக்‌ குடுத்தோ - 
. ன்று 35. (ம்‌ 


: மேற்படி இடத்திலுள்ள மற்றொரு கல்தூண்‌. 
: கம்பவர்மன்‌ யா. 17, (இ.பி. 886. 


செய்தி : மனையிற்‌ கோட்டத்து மனையில்‌ (மணவூர்‌) ஊரைச்‌ சார்ந்த 


சியசர்மன்‌ என்கின்ற ஸ்ரீகம்பபட்டன்‌ மனைவி வசந்தனார்‌ என்பார்‌ 
திருவிழிச்சில்‌ சுப்ரமண்யர்‌ கோவிலில்‌ விளக்கு எரிக்க 16 கழஞ்சுப்‌ 
பொன்னை இவ்வூர்‌ சபையாரிடம்‌ அளித்துள்ளார்‌. இவற்றின்‌ 
வட்டியாக வரும்‌ எண்ணையைக்‌ கோவிலில்‌ ஐப்பசி திங்கள்‌ முதல்‌ 
ஆண்டுதோறும்‌ விளக்கெரிக்கச்‌ சபையார்‌ சம்மதிருக்கின்றனர்‌. 
மேலும்‌ மேற்குறித்த அம்மையார்‌ கோவிலில்‌ வழங்கும்‌ 
திருவமிர்துக்கு நிலக்கொடையும்‌ அளித்துள்ளார்‌. ீயசர்மன்‌ 
என்பார்‌ சாண்டில்யக்‌ கோத்திரத்தைச்‌ சார்ந்தவர்‌ எனக்‌ கல்வெட்டு 


குறிப்பிடுகிறது. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ (கம்ப ல)- 9. ப்ரஹ்மண்ணய பட்டாரர்க்கு 
ர்ம்மற்கு யாண்டு பதினேழா- 10. நொந்தா விளக்குக்கு குடு- 


வது மனையிற்‌ கோட்டத்து ம- 11. த்த பொன்‌ பதின)- 
னையிற்‌ சாண்டல்ய (கோங்‌) கிழ- 12. ௬ கழஞ்சு இப்பொன்‌ 


வர்களில்‌ சியசர்ம்‌ மன்னா- 13. இல்‌ கழஞ்சின்‌ வா- 

ன ஸ்ரீ கம்பபட்டன்‌ ப்ராம- 14. யறு நாழி எண்ணை 

ணி வசந்தனார்‌்‌*) திரு- 15. பலிசையாக (ஆட்டாண்‌)- 
விழிச்சில்‌ (ஸ்ரீ ஸு) 16. டு தோறும்‌ மு....... 


ஆவணம்‌ 17, 2006 


17. அய்ப்சி செ...... 24, கிழான்‌ செறுவில்‌ 


18. டத்‌ தொண்ணூறு 25. வந்த போகம்‌ ஆ- 
19. நாழி எண்ணை ௪- 26. ட்டாண்டு தோறும்‌ 
20. ரிய்விப்போமானோ- 27. இருத்து குடு- 

21. ம்‌ சபையோம்‌ இ- 28. ப்போமானோம்‌ 
22. ந்த பிராட்டியார்‌ திருவ- 29. சபையோம்‌ 


23. மிர்துக்குக்‌ குடுத்த 


23:3 
இடம்‌ : மேலது, பிறிதொரு கற்றூண்‌. 
காலம்‌ : கம்பவர்மன்‌ யா. 18 (இ.பி. 887). 


செய்தி : மேற்குறித்த சீயசர்மனின்‌ மற்றொரு மனைவியான நங்கைப்‌ 
பெருமான்‌ சுப்ரமண்யர்‌ கோவிலுக்கு விளக்கு எரிக்க அளித்த 10 
கழஞ்சுப்‌ பொன்னைப்‌ பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இதனை 
ஊர்‌ சபையார்‌ ஏற்று ஆவன செய்துள்ளனர்‌. 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ (1) 

2. கம்ப வர்ம்மற்கு 

3. யாண்டு பதின்‌- 

4. எட்டாவது மனையிற்‌) 

5. கோட்டத்து மனையி 

பதத க்‌ ) ண்டங்‌ கிழவர்களில்‌ .ர- 
னை என ல சியசர்மன்‌ பிராஹ்மணி 
வ, வறை 


9. நங்கைப்‌ பெருமான்‌ 

10. திருவிழச்சில்‌ ஸுப்ர- 

11. ஹ்மண்ய படாரர்க்கு நந்தாவிள- 
12. க்குக்கு குடுத்த பொன்‌ பத்து இ- 
13. ப்பொன்னாலும்‌ வந்த அறுபதினா- 
14. ஹி எண்ணையும்‌ ஆட்டா- 

15. ஸண்டு தோறும்‌ திருவிளக்கு 

16. முட்டாமைய்‌ எரிய... வை- 


17. ப்போமானொம்‌ ஸபையொம்‌ (115) 


ஆவணம்‌ 17, 2006 129 


24. அம்மாபாளையம்‌ தூம்புக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 


காலம்‌ 


© 
பப 

6. 
ஐ 


oo வ உர இ WNT 


130 


எம்‌.எஸ்‌.இராம்ஜி, கழகொளத்தூர்‌. 


: பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, பெரம்பலூர்‌ வட்டம்‌, அம்மாபாளையம்‌ 


ஊருக்கு செல்லும்‌ சாலையின்‌ இடதுபுறம்‌ உள்ளது. 


: இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
: தூம்பு அமைக்கப்பட்டதை அறியமுடிகிறது. 


ஸ்வத்திஸ்ரீ 

இத்‌ தூம்பு செ 

ய்‌ வித்தேன்‌ 

இவ்‌ வேன்த 

ல்‌ காணி உடை 

ய நா(வி (றப்ப (நூ) 
ங்‌ கிழாநாயன்‌ 
ஆசேதிய நே 


ன 


ஆவணம்‌ 17, 2006 


25. பரவக்கோட்டை கல்வெட்டு 


ஆ.துளசேந்திரன்‌, தஞ்சாவூர்‌. 


25:1 


இடம்‌ : திருவாரூர்‌ மாவட்டம்‌, மன்னார்குடி தாலுக்கா, பரவக்கோட்டை 
சிவன்‌ கோவிலின்‌ தென்புற அதிஷ்டானம்‌. 


காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : சிவன்கோயில்‌ திருமடைவளாகம்‌ குறிப்பிடப்படுகிறது. 


1. ஸ்வதிஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்ர 5. முடையான்‌ நார 

2. ணை வளநாட்டு செயங்கொ 6. ..... முன்னாளில்‌ கணக மா 
3... செலல்‌ லாஸமுடையார்‌ திருமடை 7. ஃை தநந்‌ (த) வன திரும 

4. பூ திரமடை விளாகத்து (வட) 


25:2 

இடம்‌ : மேற்சுட்டிய கோவிலின்‌ வடபுற அதிஷ்டானம்‌. 

காலம்‌ : கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி : பதினெண்பூமி அல்லது நானாதேசி ஐந்நூற்றுவர்‌ குழுவின்‌ 
நடவடிக்கைப்‌ பற்றியது. பூம்புகார்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராஜ 


பதத ன்‌ கரம்பைநாட்டு ஜயங்‌ 
ம்ம சங்கேதிகளில்‌ எழு 
4. ப பதினெண்பூமிப்‌ பூம்புகார்‌) 
ய. அன்ய கை மாதாக்களுக்கும்‌ ஒ(ப்‌? 
இ: க்கும்‌ ஸமததர்கும்‌ 
25:3 


இடம்‌ : மேற்சுட்டிய கோவிலின்‌ வடபுற அதிஷ்டானம்‌. 
காலம்‌ : தி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : மேலுள்ள கல்வெட்டின்‌ தொடர்ச்சியாகலாம்‌. 


1. பெரு நகரத்தார்‌....... 
- தகன £ஈகில்‌ நாட்டுப்‌ பகையரைச்‌ செய்ய 


வ்‌ ன அல்லர்களாகவும்‌ இவர்கள்‌ 


ஆவணம்‌ 17, 2006 131 









26. கோலியனூர்‌ 
சமணர்‌ கோயில்‌ கல்வெட்டு 





வீ 'இரா.மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌ 
சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 


இடம்‌ : விழுப்புரம்‌ மாவட்டம்‌, கோலியனூர்‌ சமணர்கோயில்‌, கற்பலகை. 
காலம்‌ : இராசநாராயண சம்புவராயர்‌ (இ.பி. 1337-63. 
செய்தி : கண்மல்லிநாதன்‌ பெருந்தேவன்‌ செட்டி தெருவில்‌ சமணர்கள்‌ தவிர 
வேற்றுச்சமய மக்கள்‌ குடி இருக்கக்கூடாது. வேற்று சமய 
மக்களுக்கு இத்தெருவில்‌ உள்ள மனைகளைப்‌ பரிசாகவிடு- 
வதில்லை என முடிவெடுத்துச்‌ சொல்லியதைக்‌ கல்வெட்டுப்‌ பாடம்‌ 
கூறுகின்றது. 
1. ஸ்வஸ்திஸ்ரீ 
2. சகலோகச்‌ 
3. சக்கரவத்தி 
4. இராசநாராயணன்‌ 
5. மனுநெறி தப்பாத 
6. மல்லிநாதன்‌ பெருந்தேவ 
7. ந்‌ செட்டித்‌ தெருவில்‌ 
8. வேற்று மனிதர்‌ இருக்க 
9. கடவதல்ல வென்றும்‌ 
10. பரிசாம்‌ விடுவரல்ல 
11. வென்றும்‌ சொ 
12. ஸன்னோம்‌ இப்ப 


13. டி செய்க. 


132 ஆவணம்‌ 17, 2006 





28. நீர்நிலைக்‌ கல்வெட்டுகள்‌ 


கு.சேதுராமன்‌, மதுரை. 


28:1 


இடம்‌ : விருதுநகர்‌ மாவட்டம்‌ அருப்புக்கோட்டையிலுள்ள சொக்கலிங்க 
புரம்‌ ஊருணியில்‌ தண்ணீர்‌ விழும்‌ தூம்பு. 


காலம்‌ : சகவாண்டு 1115, கி.பி. 1193. 


செய்தி : தருவாலவாயுடையான்‌ சோழகங்கன்‌ மகன்‌ அருளாள 
அழகப்பெருமாள்‌ செங்காட்டு இடத்துவளியிலுள்ள 
இக்கல்வெட்டுள்ள ஊரணியைச்‌ செய்வித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 
1. ஸ்வஸ்திஸ்ரீ திருவா 7. கரற்கே யுரைக்க 
2. லவாயுடையா 8. ற்செங்காட்டிட 
3. ன்‌ சோழகங்க 9. த்துவளி யூரணி 
4. ன்மைந்தன்‌ அ 10. செய்தாயிரத்‌ 
5. ருளா(ஸரழகப்பெ 11. து நூற்றெரு 
6. ருமாள்‌ பொருச 12. பத்தைஞ்சு 
28:2 


இடம்‌ : மதுரையிலுள்ள மாடக்குளம்‌ கண்மாயிலுள்ள “தேவரடியார்கல்‌' 
என்றழைக்கப்படும்‌ கற்பலகை. 


காலம்‌ : கி.பி. 12-13ஆம்‌ நூற்றாண்டு. 


: மாடக்குளம்‌ அதன்‌ காலும்‌ எண்டிசை நாட்டு ஏறிவீ ரகணத்தானால்‌ 
திருப்பணி செய்யப்பட்டதைக்‌ கூறுகிறது. இவ்வெறி வீரகணத்தான்‌ 
வணிகர்‌ படை வீரனாக இருக்க வேண்டும. கல்வெட்டின்‌ அருகில்‌ 
விளக்கு, சவரி, சங்கு, கலப்பை, கத்தி, விளக்கு ஆதிய உருவங்கள்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 
ஸ்வஸ்திஸ் இ 
ந்தக்‌ குளமுங்கா 
லும்‌ எண்டீசை 
நாட்டெறி வீரக 


ணத்தான்‌ 


ரா ஐ இறு 2 


டத்‌ ஆவணம்‌ 17, 2006 


இடம்‌ :விருதுநகர்‌ மாவட்டம்‌ அருச்சுனாபுரம்‌ பெருமாள்‌ கோயில்‌ அருகே 
அமைந்த கண்மாய்‌ பகுதியில்‌ நடப்பட்ட துலாக்கல்‌. 


காலம்‌ : குலசேகரபாண்டியன்‌, யா. 21, கி.பி. 1289. 


செய்தி : இக்கல்வெட்டுள்ள துலாகிணறு நங்கன்‌ சொக்கன்‌ வில்லிகண்டனின்‌ 
தோட்டக்கிணறு என்றும்‌ இதன்‌ பெயர்‌ மாக்கண்டன்‌ என்றும்‌ 


தெரிவிக்கிறது. 
1. ஸ்வஸ்திஸ்ரீகுல 5. ல்லிகண்டனன்‌) தொ 
2. சேகர தேவர்க்கு யா 6. ட்ட கிணற்றின்‌ 
3. ண்டு உயக நங்க 7. பேர்மாக்கண்டன்‌ 
4. ன்‌ சொக்கன்‌ வி 
28:4 


இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌ திருப்புவனம்‌ கண்மாய்‌ மடைத்தூண்‌. 
காலம்‌ : முதலாம்‌ இராசராசன்‌, கி.பி. 997. 

செய்தி : காந்தளூர்ச்சாலை வெற்றி மட்டும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
ஸ்வஸ்திஸ்ரீ காந்தளூ 

ர்ச்சாலை கலமறுத்த 


கோராஜராஜகேசரி வ 


ன்மற்க்கு யாண்டு யஉ ப 


ஜு இழு ௪ 


ன்னிரண்டாவது இரா 


ஆவணம்‌ 17, 2006 135 


29. பரளச்சிக்‌ கல்வெட்டுகள்‌ 


வே.திருநங்கை, மதுரை. 
29:1 


இடம்‌ : விருதுநகர்‌ மாவட்டம்‌, திருச்சுழியில்‌ வட்டம்‌, பரளச்சி என்ற 
ஊரிலுள்ள கோட்டைக்‌ கிணறு உட்புறச்சுவர்‌. 
காலம்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 7, கி.பி. 1223. 


செய்தி : சோலையழகனான அவனிநாராயண விழுப்பரையன்‌ என்பவன்‌ 


பல்லவகுலாந்தகநல்லூர்‌ திருமேற்கோயிலுக்குக்‌ திருவாழி 


எம்பெருமாளைச்‌ (சக்கரத்தாழ்வார்‌) செய்தளித்ததைத்‌ 
தெரிவிக்கிறது. 
1. ஸ்வஸ்திஸ்ரீ சோ 9. காயிலுக்கு திருவா 
2. ணாடு வழங்கிய 10. ழி எம்பெருமா 
3. ருளிய ஸ்ரீசுந்தர 11. ளை எழுந்தருளி வி 
4. பாண்டிய தேவற்‌ 12. த்தான்‌ இவ்வூர்‌ 
5. குயாண்டு ஏழாமா 13. சோலை அழக 
6. ண்டு பல்லவ 14, னான அவனி நாராய 
7. குலாந்தக நல்‌ 15. ண விழுப்பரை 
8. லூர்‌ திருமேற்‌ ே 16. யன்‌ 
29:2 


இடம்‌ : அதே இடம்‌, மேற்புறச்‌ சுவர்‌, தென்புறச்‌ சுவர்‌, இங்கு முதலாம்‌ 
இராசராசன்‌ மெய்க்‌8ர்த்தி பொறிக்கப்பட்ட வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டும்‌ உள்ளது. 


காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூ. எழுத்தமைதியில்‌ உள்ளது. 
செய்தி : கோயிலுக்குக்‌ கொடுக்கப்பட்ட நிலவெல்லையாக இருக்கலாம்‌. 
அதத எ தென்னெல்லையுமேற்‌ 
ட வல்லி மமெ....... கொற்றனழகனான சுந்தரபா 
ன்செய்க்கு கிழக்கும்‌ வடவெல்லை தியாக 
தற்கு மிசைந்தவெல்லை உளரு 
3. அலே மாகாணியுமும்‌ கீழி....... 
136 


ஆவணம்‌ 17; 2006 


ரு ஐ இறு வு 


29:3 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


பது வு ௪ 


வடவெல்லை வாய்காலுக்கு 

றையிலி யானமைக்கும்‌ 

(க்காமான்‌] சந்திரகுலபதி மூவேந்தவே 
சாலை செய்க்கு கிழக்கும்‌ வடவெல்லை 


அரைமாவரைக்காணியும்‌ கீழிறை 


: பரளச்சிக்‌ கண்மாய்‌ மடைத்தூண்‌ 
: இ.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


: இக்கல்வெட்டுள்ள மடையை அழகிச்சியா பிள்ளை 


நல்லபெருமாள்பிள்ளை புண்ணியமாகக்‌ கட்டுவித்தார்‌. 


கீலகணாபு 7. ணியமாக 
ரட்டாசி ய 8. அழகிச்சி 
நல்லபெ 9. யா பிள்ளை 
ருமாள்பி 10. கட்டிவித்‌ 
ள்ளை அய 11. தமடை 
யன்புண்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


என்பவர்‌ 


137 


30. மானகச்சேரி ஆசிரியம்‌ கல்வெட்டுகள்‌ 


ஆர்‌.பாலச்சந்திரன்‌, திருத்தங்கல்‌ 
30 : 1 
இடம்‌ : சங்கரன்பிள்ளைத்‌ தோட்டத்திலுள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூ, 
செய்தி : மல்லிநாட்டு குலசேகரபுரம்‌ என்ற வணிக நகரத்துக்கு வெம்பில்‌ 
(வெண்பு) நாட்டார்‌, கருநிலக்குடிநாட்டார்‌, இருஞ்சோணாட்டார்‌, 
ஆரிநாட்டார்‌, வெண்பைக்குடி நாட்டார்‌, மல்லிநாட்டார்‌ முதலிய 


நாட்டவையினர்‌ அடைக்கலம்‌ கொடுத்துப்‌ பாதுகாப்பு (ஆசிரியம்‌) 
செய்ததைத்‌ தெரிவிக்கிறது. கல்வெட்டின்‌ அருகில்‌ இடுக்கி, உளி, 


கலப்பை, சுத்தியல்‌, குடை போன்ற உருவங்கள்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. 

1. விஜிஸ்ரீ திருமல்லி ந 7.  நாட்டார்க்கும்‌ கருநிலக்‌ 

2. ஈட்டுடையார்‌ வீரப 8. டி நாட்டார்க்கும்‌ இருஞ்‌ 

3. ண்டித ஈச்சரமுடையந 9. சோணாட்டார்க்கும்‌ ஆரிந 

4.  ரயனார்‌ தேவதானம்‌ 10. ஈட்டார்க்கும்‌ வெண்பை 

5. குலசேகரபுரத்து நகர 11. குடி நாட்டார்க்கும்‌ திரும 

6. த்தாரோம்‌ வெம்பில்‌ 12. ல்லி நாட்டார்க்கும்‌ ஆசிரியம்‌ 


30:2 
இடம்‌ : ஊரின்‌ குடியிருப்பு பகுதியிலுள்ள கல்‌. 
காலம்‌ : கி.பி. 13ஆம்‌ நூ. 


செய்தி : பெருமாள்‌ ஆட்கொண்டபிள்ளை மலைகாத்த கண்டர்‌ 
(குலசேகரபுரத்து) ஆசிரியம்‌ அளித்ததைக்‌ கூறுகிறது. 


1. ஸ..... 7. மாள்‌ ஆட்கொண்ட 
த்‌ | 1 பிள்ளை மலைகா 

3. ரமு........ 9. த்த கண்டர்க்கு 

4. தவதா........ 10. ஆசி 

5. சா,,.... 11. ரியம்‌. 

6 


சரபுரத்து பெரும 


டத்‌ ஆவணம்‌ 17, 2006 














32. தாண்டிக்குடி அகழாய்வு 


கா.ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 
ந.அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 


தாண்டிக்குடி திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கொடைக்கானல்‌ வட்டம்‌, 
வத்தலகுண்டிலிருந்து வடகிழக்காக 47 கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ க&ீழ்பழனி 
மலையில்‌ அமைந்துள்ளது. இவ்வூர்‌ மருத நதியின்‌ இடது கரையில்‌ கடல்‌ 
மட்டத்திலிருந்து 4400 அடி உயரத்தில்‌ அமைந்துள்ளது. தாண்டிக்குடி 
சிறப்பான மண்வளம்‌, நீர்வளம்‌ மற்றும்‌ சுற்றுப்புறச்‌ சூழலைக்‌ 
கொண்டிருக்கிறது. இதனால்‌ இங்கு தொன்மைக்‌ காலம்‌ தொட்டே மக்கள்‌ 
வாழ்ந்ததற்கான தொல்லியல்‌ எச்சங்கள்‌ கிடைக்கப்பெற்றுள்ளன. 
இப்பகுதியானது சங்க காலத்தில்‌ வாழ்ந்த குறுநில மன்னர்களான 
"தோன்றிக்கோன்‌" மற்றும்‌ "கோடைப்பொருநன்‌" ஆகியோருடன்‌ 
தொடர்புபடுத்தப்படுகிறது. சங்கப்‌ புலவர்‌ அய்யூர்‌ முடவனார்‌ "தோன்றி" 
பகுதியில்‌ ஆட்‌ சிப்புரிந்த குறுநில மன்னரைப்பற்றிப்‌ புறநானூற்றுப்‌ பாடலில்‌ 
(399)  குறிப்பிடுகின்றார்‌. இப்புலவர்‌ குறிப்பிடும்‌ பகுதியானது 
தான்றிக்குடியாக இருக்கலாம்‌ என அடையாளப்படுத்தப்படுகிறது. 
பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ என்ற மற்றொரு சங்கப்‌ புலவர்‌ கோடைப்‌ 
பொருநன்‌ என்ற குறுநில மன்னன்‌ வேள்வி செய்ததாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இதில்‌ "கோடை" என்பது தற்போதுள்ள கொடைக்கானல்‌ பகுதியாக 
அடையாளப்படுத்தப்படுகிறது. தாண்டிக்குடி மற்றும்‌ கொடைக்கானல்‌ 
ஆகிய இவ்விருபகுதிகளும்‌ அடுக்கம்‌, செண்பகனூர்‌, மச்சூர்‌, பெருமாள்மலை, 
பண்ணைக்காடு, மூலையூர்‌, கதவுமலை மணலூர்‌, கானல்காடு, 
கொடலங்காடு, பேத்துபாறை, பாச்சலூர்‌, ஆடலூர்‌, பூலத்தூர்‌, வெள்ளகவி 
மற்றும்‌ பெரும்பள்ளம்‌ போன்ற அதிக எண்ணிக்கையிலான தொல்லியல்‌ 
இருப்பிடங்களைத்‌ தன்னகத்தே கொண்டுள்ளன. 


இப்பகுதியில்‌ தொடர்ந்து 3500 ஆண்டுகளுக்கும்‌ மேலாகப்‌ 
பண்பாட்டுப்‌ பரவல்‌ திகழ்ந்துள்ளமைக்கு இங்குக்‌ காணப்படும்‌ தொல்லியல்‌ 
எச்சங்கள்‌ சான்று பகர்கின்றன. இதற்கு இப்பகுதியின்‌ சுற்றுப்புறச்சூழலே 
காரணமாகும்‌. சமவெளிகளைச்‌ சுற்றிலும்‌ இயற்கையான மலைகள்‌, வற்றாத 
நீர்னற்றுகள்‌, வளமையான மண்‌ போன்றன அமைந்துள்ளன. எனவே 
இப்பகுதியில்‌ தொன்மைக்காலம்‌ தொட்டே. மக்கள்‌ வாழ்ந்துள்ளனர்‌. 
அப்பகுதியில்‌ நிலவிய தட்பவெப்பநிலை அம்மக்கள்‌ மிளகு, ஏலம்‌ 
முதலியவற்றைப்‌ பயிரிடவும்‌ அவற்றை மேற்கத்திய நாடுகளுக்குக்‌ குறிப்பாக 
ரோமநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யவும்‌ ஏதுவாக இருந்துள்ளது. இப்பகுதியின்‌ 
தொல்லியல்‌ முக்கியத்துவத்தை மேலும்‌ உணரும்‌ வகையில்‌ 2004ஆம்‌ 
ஆண்டிலும்‌ இவ்வாண்டு (2006) மே மாதமும்‌ அகழாய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. 2004ஆம்‌ ஆண்டு மேற்கொண்ட அகழாய்வு பற்றிய 
அறிக்கை ஆவணம்‌ இதழ்‌ 15ல்‌ வெளியிடப்பட்டுன்ளது. இக்கட்டுரையில்‌ 
இவ்வாண்டு நிகழ்த்தப்பெற்ற அகழாய்வு தொடர்பான செய்திகள்‌ மட்டுமே 
அளிக்கப்பட்டுள்ளன. 


ஆவணம்‌ 17, 2006 143 


2004ஆம்‌ ஆண்டில்‌ நான்கு ஈமச்சின்னங்களும்‌ (எண்கள்‌. 1,2,3,4) 
மற்றும்‌ இவ்வாண்டு (2006) ஆறு ஈமச்சின்னங்களும்‌ (எண்கள்‌ 5,6,7,8,9,10) 
ஆக மொத்தம்‌ 10 ஈமச்சின்னங்கள்‌ இதுவரை அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன, 
மேலும்‌ வாழ்விடங்களிலும்‌ அகழாய்வு செய்யப்பட்டது. இவ்வகழாய்வில்‌ 
ஈமக்குழி, முதுமக்கள்‌ தாழி, கல்பதுக்கை, கல்திட்டை என நான்கு வகையான 
ஈமச்சன்னங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றுள்‌ இரு ஈமக்குழிகள்‌ 
இரும்புக்காலத்திற்கு முந்தையக்‌ காலமாக (கி.மு.1500) கணக்கிடப்பட்டு 
உள்ளன. மற்றவை இரும்புக்காலத்தைச்‌ சார்ந்ததாகக்‌ கணக்கிடப்பட்டு 
உள்ளன. தமிழகத்தில்‌ முதன்முறையாக இரும்புக்காலத்திற்கு முந்தைய 
ஈமக்குழிகள்‌ அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன. 


தாண்டிக்குடி முருகன்‌ கோயிலுக்கு அருகே ஈமக்குழி ஒன்றும்‌ 
(எண்‌ 7), முதுமக்கள்‌ தாழி ஒன்றும்‌ (எண்‌ 8) அகழாய்வு செய்யப்பட்டது. 
ஈமக்குழியைச்‌ (எண்‌ 7) சுற்றிலும்‌ கல்வட்டங்கள்‌ காணப்பட்டன. இவ்‌ 
ஈமக்குழியில்‌ பானைகள்‌, பிரிமணைகள்‌, கிண்ணங்கள்‌, தட்டுகள்‌, 
தட்டுத்தாங்கிகள்‌ (படம்‌ 1) ஆகியன கிடைத்தன. சிகப்பு நிற குறுகிய 
வாய்ப்பகுதியைக்‌ கொண்ட குடத்தின்‌ தோள்‌ பகுதியின்‌ மீதும்‌, பிரிமணை 
மீதும்‌, வட்டு ஒன்றின்‌ மீதும்‌ மாவிலைப்‌ போன்ற உருவம்‌ கொண்ட 
ஓவியங்கள்‌ கருப்புவண்ணம்‌ கொண்டு இதட்டப்பட்டிருந்தன (படம்‌ 2). இவை 
காலத்தால்‌ முற்பட்டவை என்பதோடு மட்டுமல்லாமல்‌ முதன்முதலாக 
தமிழகத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அரிய மட்பாண்டங்களாகும்‌. 
இவ்வகைப்‌ மட்பாண்டங்கள்‌ தமிழகத்திற்கு அப்பால்‌ புதியகற்கால- 
செம்புக்கால நிலையிலேயே கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 
இவற்றுடன்‌ சங்கடையின்‌ வாய்ப்பகுதி போன்ற அமைப்புடைய சிவப்பு நிற 
மட்பாண்டம்‌ (॥றறூ ஓ) ஒன்றும்‌ இங்கு கிடைத்துள்ளது (படம்‌ 3). இந்த 
மட்பாண்டமும்‌ மேற்குறிப்பிட்ட மட்பாண்டமும்‌ காலப்பகுப்பிற்கு பெரிதும்‌ 
துணைநிற்கின்றன. மேலும்‌ அகழாய்வு செய்யப்பட்ட இத்தகைய 
ஈமக்குழிகளில்‌ இரும்பாலான பொருட்கள்‌ ஏதும்‌ கிடைக்கவில்லை என்பதை 
இங்கு முக்கியமாகக்‌ குறிப்பிடவேண்டும்‌. இந்த ஈமக்குழியில்‌ மூன்று 
அடுக்குகளில்‌ மட்பாண்டங்கள்‌ வைக்கப்பட்டிருந்தன. இக்குழியில்‌ 
வைக்கப்பட்டிருந்த 26 மட்பாண்டங்களும்‌ இழக்குநோக்கியே 
வைக்கப்பட்டிருந்தன (படம்‌ 4). இது அக்கால மக்கள்‌ ஈமச்சடங்குகளுக்கு 
அளித்த முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. 


இதற்கு அருகாமையில்‌ ஈமத்தாழியை உட்கொண்ட. ஈமச்சின்னம்‌ 
ஒன்று எண்‌ 8) அகழப்பட்டது. இவ்ஈமச்‌சின்னத்திலும்‌ தாழியின்‌ 
அடிப்புறத்தில்‌ மேற்குறிப்பிட்ட ஈமச்சன்னத்தில்‌ காணப்படுவது போன்று 
அனைத்து மட்பாண்டங்களும்‌ கிழக்குநோக்கியே வைக்கப்பட்டிருநீதன 
படம்‌ 5). இச்சின்னத்திலும்‌ கருப்பு வண்ணம்‌ தீட்டப்பட்ட சிகப்பு நிற 
குடமும்‌, பிரிமணையும்‌ கிடைத்தன. இவ்‌ஈமச்சின்னத்தில்‌ எவ்வித இரும்புப்‌ 
பொருட்களும்‌ வெளிப்படவில்லை. ஆதலால்‌ இவ்‌ஈமச்சன்னமும்‌ (எண்‌. 8), 
மேற்குறிப்பிட்ட ஈமச்சின்னமும்‌ (எண்‌. 9) கிடைத்த தொல்பொருட்களின்‌ 
அடிப்படையில்‌ இரும்புக்காலத்திற்கும்‌ முற்பட்டதாகக்‌ கருதப்படுகிறது. 


144 ஆவணம்‌ 17, 2006 


அகழாய்வுச்‌ செய்யப்பட்ட இரும்புக்காலத்தைச்‌ சார்ந்த 4 
ஈமச்சின்னங்களில்‌ 3 கற்பதுக்கைகளும்‌ (எண்கள்‌ 5, 9, 10) 1 கல்திட்டையும்‌ 
(எண்‌ 6) ஆகும்‌. மூன்று கல்லறைகளும்‌ கிழக்கு நோக்கிய நிலையில்‌ 
முற்றத்துடன்‌ காணப்பட்டன. முற்றமும்‌, கல்லறையும்‌ இடுதுளை கொண்டு 
இணைக்கப்பட்டிருந்தன. இச்சாய்சதுர வடிவ இடுதுளைகள்‌ 
வெளிப்புறத்தில்‌ பலகைக்கற்கள்‌ கொண்டு மூடப்பட்டிருந்தன. மூன்று 
கற்பதுக்கைகளில்‌ இரண்டு (எண்கள்‌ 5 மற்றும்‌ 9) முற்றத்துடன்‌ கூடிய 
கல்லறையைக்‌ கொண்டதாகும்‌. இதில்‌ சேதுக்காடு என்னுமிடத்தில்‌ 
தோண்டப்பட்ட கல்லறையில்‌ (எண்‌ 5) மேடை (திண்ணை) வடிவ அமைப்பு 
ஒன்று இடுதுளைக்கு நேராகக்‌ காணப்பட்டது. இவ்வமைப்பு இரு 
குத்துக்கற்களின்‌ மேல்‌ வைக்கப்பட்ட பலகைக்கல்லால்‌ உருவாக்கப்பட்ட 
தாகும்‌. இம்மேடை கல்லறையில்‌ செங்குத்தாக நிறுத்தப்பட்ட தென்புறப்‌ 
பலகைக்கல்லுடன்‌ இணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதற்குக்‌ கழே 
இணையாக ஒரு பலகைக்கல்‌ வைக்கப்பட்டிருந்தது. மேடைப்பலகைக்‌ 
கல்லுக்குக்‌ கீழேயும்‌, இடைப்பலகைக்‌ கல்லுக்குக்‌ கீழேயும்‌ ஈமக்குழியின்‌ 
தரைப்பலகை வரை 200க்கும்‌ மேற்பட்ட சூதுபவள மணிகள்‌ கிடைத்தன. 
இவற்றில்‌ சில வெள்ளைவண்ணம்‌ தீட்டப்பட்டவை. 


கற்பதுக்கை (எண்‌ 9) மேற்குறிப்பிட்ட கற்பதுக்கையை ஒத்தே 
காணப்பட்டாலும்‌ மேடை போன்ற அமைப்பு இக்கற்பதுக்கையில்‌ 
காணப்படவில்லை (படம்‌ 6. 


மற்றொரு கற்பதுக்கை (எண்‌ 10) இரட்டை கற்பதுக்கைகளைக்‌ 
கொண்டதாகும்‌ (படம்‌ 7). இந்த ஈமச்சின்னத்தில்‌ 1000க்கும்‌ மேற்பட்ட 
பளிங்கு, அகேட்‌, சூதுபவளம்‌, ஸ்டியடைட்‌ போன்ற அரிய கற்களால்‌ ஆன 
மணிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன (படம்‌ 8). இவற்றுன்‌ 800க்கும்‌ 
மேற்பட்டவை ஸ்டியடைட்‌ வகை 5 மி.மீ. அளவு கொண்ட நுண்‌ 
மணிகளாகும்‌ படம்‌ 9). இவை முதன்முறையாகத்‌ தமிழகத்தில்‌ 
கற்பதுக்கையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இக்கற்பதுக்கைகளில்‌ 
இடைத்த பளிங்கு (படம்‌ 10) மற்றும்‌ சூது பவள மணிகள்‌ (படம்‌ 11) அதிக 
வனப்பு கொண்டவையாகும்‌. பானைகள்‌, பிரிமணைகள்‌, கண்ணங்கள்‌ 
ஆகியனவும்‌ மிகவும்‌ உடைந்த நிலையில்‌ கிடைத்தன. 


அகழாய்வு செய்யப்பட்ட கல்திட்டை (எண்‌ 6) தெற்கு நோக்கிய 
மூன்று அறைகளைக்‌ கொண்டதாக இருந்தது (படம்‌ 12). இவ்வறைகள்‌ மிக 
நேர்த்தியாகப்‌ பலகைக்‌ கற்களால்‌ உருவாக்கப்பட்டிருந்தன. இக்கல்திட்டை 
பாறையின்‌ மீது உருவாக்கப்பட்டு இதைச்சுற்றிலும்‌ செவ்வக வடிவில்‌ 
கற்சுவர்கள்‌ எழுப்பப்பட்டு பரல்கள்‌ கொண்டு கல்லறைகள்‌ 
மூடப்பட்டிருந்தன. இக்கல்லறைகளில்‌ எவ்வித இடுதுளைகளும்‌ 
காணப்படவில்லை. இது அக்காலத்து மக்களின்‌ கட்டிடக்கலை 
நுணுக்கத்தை வெளிப்படுத்துவதாகவுள்ளது. 

மேலும்‌ அகழாய்வு செய்யப்பட்ட கற்பதுக்கைகளிலும்‌, 
கல்திட்டையிலும்‌ இரும்பாலான வாட்கள்‌, அம்பு முனைகள்‌, கோடாரிகள்‌, 
கத்திகள்‌ ஆகியன கண்டெடுக்கப்பட்டன. வாழ்விடங்களில்‌ செய்யப்பட்ட 


ஆவணம்‌ 17, 2006 145 

















33. மோடிக்குப்பம்‌ - புதிய கற்கால 
மற்றும்‌ இரும்புக்‌ கால ஊரிருக்கை 





இ.குமார்‌, சென்னை. 


வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டத்தில்‌ மோடிக்குப்பம்‌ கிராமம்‌ 
உள்ளது. இவ்வூர்‌ குடியாத்தம்‌-பலமநேர்‌ சாலையில்‌ குடியாத்தத்திலிருந்து 
சுமார்‌ 10 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ அமைந்துள்ளது. இவ்வூரில்‌ புதிய 
கற்காலம்‌, இரும்புக்‌ காலம்‌ மற்றும்‌ வரலாற்று ஆரம்பகால மக்கள்‌ வாழ்ந்த 
ஊரிருக்கைப்‌ பகுதி இக்கட்டுரை ஆசிரியரால்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 


ஊரிருக்கை அமைவிடம்‌ 


மோடிக்குப்பம்‌ இராமத்திற்குக்‌ கிழக்கே கொட்டாறு (மேகா) 
என்றழைக்கப்படும்‌ சிறிய ஆறு செல்கிறது. இவ்வாற்றுக்கு கிழக்கே 
செந்தூர்மலை என்றழைக்கப்படும்‌ பெரியமலை அமைந்துள்ளது. 
இம்மலையில்‌ இயற்கையாக அமைந்த பல குகைகளும்‌, நீர்ச்‌ சுனைகளும்‌ 
உள்ளன. இம்மலையின்‌ வடக்கு மற்றும்‌ வடமேற்கு அடிவாரத்தில்‌ சுமார்‌ 
மூன்று ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ ஊரிருக்கைப்‌ பகுதி (Habitation mound) 
உள்ளது. இவ்வூரிருக்கை மேடானது சுமார்‌ இரண்டு மீட்டர்‌ முதல்‌ மூன்று 
மீட்டர்‌ ஆழம்‌ வரை படிந்துள்ளது. இவ்வூரிருக்கை மேட்டின்‌ 
பெரும்பாலான பகுதிகள்‌ சிதைக்கப்பட்டு விளை நிலங்களாக 
மாற்றப்பட்டுள்ளன. ஒரு சிறிய பகுதி மட்டுமே எவ்வித பாதிப்புமின்றி 
ஏராளமான தொல்லியல்‌ சான்றுகளுடன்‌ எஞ்சியுள்ளது. இங்கு புதிய 
கற்காலம்‌ முதல்‌ வரலாற்று ஆரம்பகாலம்‌ (காரு Historical Period) வரை 
மக்கள்‌ தொடர்ந்து வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகள்‌ காணப்படுகின்றன. 


புதிய கற்காலம்‌ 


மோடிக்குப்பம்‌ ஊரிருக்கைப்‌ பகுதியில்‌ கற்கால மக்களால்‌ 
பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகள்‌ (Neolithic ௦611), அரைப்பான்‌ (Grinder) 
போன்ற பல பொருட்கள்‌ முழுமையாகவும்‌, உடைந்த நிலையிலும்‌ 
கிடைக்கின்றன. மேலும்‌, அக்கால மக்களால்‌ பயன்படுத்தப்பட்ட கையால்‌ 
செய்யப்பட்ட சிவப்புநிற பானை ஓடுகள்‌ (208156 ரகா) சிவப்பு வண்ணம்‌ 
தீட்டப்பட்ட ஓடுகள்‌ மற்றும்‌ சாம்பல்‌ நிற (Grey ware)-urனை ஓடுகள்‌ இங்கு 
அதிக அளவில்‌ கிடைக்கின்றன. 


இரும்புக்‌ காலம்‌ 

புதியகற்காலத்தைத்‌ தொடர்ந்து இரும்புக்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
மக்களால்‌ பயன்படுத்தப்பட்ட பொருட்களும்‌ இங்கு ஏராளமாக 
காணப்படுகின்றன. கருப்பு-சிவப்பு, கருப்பு, சிவப்பு மற்றும்‌ சிவப்பு வண்ணம்‌ 
தீட்டப்பட்ட பானை யோடுகள்‌ இங்கு தடைக்கின்றன. இரும்பை உருக்க 


ஆவணம்‌ 17, 2006 151 

















ஒரி 





எரிய 





ye 28 Li = ந மீதி 


8 ௬ 1/6 ௬ 1] நயா) முனழியக்டிஷிரிஸல்‌! ட மகார] ப | 


மரிய பஉஒரு[ ரி) 
8 38 141 oe ee 77 youn 


படிய INTE 
t 8c 11 க 8. E&்& 
Li 


es 9x | os Eu ng | 


‘ug? FFI 


= 29 09 4 ‘per 1ystuns 


புரிய. உஒன ரி) 
por (ரியா 





















முஓழியஒய9 உகர [ர 
‘uw. 








மிப பட மரி) 
'புரஓஒழுஒ[இருஒ 
மடி 
uf (fing உஒர [ர] 











பாமா 


உட்டு பட 5] தின 


norm bran - qwmgow Eo FOG mur 


படிமமாக 





மது 199 (82014 





ஆவணம்‌ 17, 2006 


156 





mw ௪௫2. ஐ 


மரிய உரம்‌ 
ஒட முத? 
பரி பப ஒ ஒர) 
பமா ஓரு 
பி.ப ஒரி 
பமத௰ம௰[€ே ட 


Sp 88 Lt ep {OL 








ருபா கமுகு 








nw முது பாடற யமாமா 


yi த 
பயமா = 





mW சய 









யக பா ௮0௮.௦ 





முழுவ 
மரிய ய ரூ) 


ய(ர யகயஒடின। 8) 


மஓழியகய்ஒஒர।[8ரி 
ஏமம்‌ கும | மியி 


மழியக யரர 
௦ உயமஐ[ோடும 


ராமப ௭29ம1.ப௨ஐ 














ராடி பு ௫முகழுயமற | பகழி. பப 


ஆவணம்‌ 17, 2006 


ர 
(7) 
(] 
வ 
— 


ha] 
ரூ 
நகு 
I~ 
I~ 


ஸ்ர 
ON 
வ்‌ 
y= 
நை 


ட 
ஆ 


CO 
1) 
ஜகன்‌ 
ஆப 
டடத 
நை 


Oo ர) 
பண [ஆ ஆ 
(5 [ந 
el N~ 
T= ண 
கலை பணி சை 


(த 
பு [* 
ஸ்ர 
(ஆ 
கை 
ன 


| 


- (8 


ணட 


வ்‌ 
வு 
ழ்‌ 
6 
F 
ணி 


cS 08 
cS 65 
Puli 


வ 
(ஆப 


ரூ 
ஆப 


Oo 
41 


(தத இல, 
வ்‌ (வு 


ச 
ஆ 


௬௭௪ 
முகை 


ன 


ணை 
நகை 


= jw 


== 
= 


ம்‌ 
ரு 
லி 
I~ 


860 ௦ LL 
pE ர ம்‌ 
cE ர 24 
gr 8 Li 


ON 
T= 
7) 
௩ 
ட்ட 


ட்ட 
~~ 
௩ 
~~ 


ு 
வி 
நனை 
௩ 
I~ 


ம்‌ 
ர 
த இற 
I~ 
ர 


rs 
pi |= 
= |= 
சன 1 ரஸ 
ஙூ 1 
~~ 


06 A ZL 
sr 28 4 
9 WW சீம 


மாமமயnுp| | ட்ட | 


பட ணை ப. 


மய ப்பு ரத 
ரா பப்படு ராஐ 
MW பட ராஐ 


aM UNI 


மங (௫2 





ராமுஒஙரா௱ ௫82 


ராமுஒங்ராா இ 


ராமுகஙராரா 2 


ராமுஉஙராற (2 


டங்க 


ராமுஉஙராா (௫.௪ 
ராமுஉஙராறா(2 
டாம 


ாமுஙராற ௫62 





ட] 
ப 1 ஸம 


பரி. உரா[€ரி) 

டட முடிய உ 
ராம 
மரிய உ௰ரா[€ர்‌) 


oP wpe 









ர 1 மல ராமப ‘of 


ரா ரம ர எழமிமகாழாமு ‘ce 
PITT யங்க | ve | 


ஒட முஒீோ ம | ராபமிமச பரு 1- யஒறுப்முழு ce 


யஒஓழரியகஒ ஒர 
பழடியமம[ரம௪ படியா சம்ம 1E 


மரிய ய ஒட[ பி) 
1i9ஓஒ முத? பபர்‌ | :06 
ராராஐழு.ப்மம16” ந்‌ 


9ல(ரி.பயம௰ 011210 
படமா (2 


















ணை பபாப்ட்ட்ட ued இறு கட | 6 | 
மமக எம௫டு | 98 


Jpeg usp ளு 


ஆவணம்‌ 17, 2006 


158 


Oo 
ப 
ம்‌ 
வ்‌ 
௩ | ஈ4 


or 06 L 
cl vi Lt 
0 91 Lt 
81 51 Li 
படடடட 
பட டட 
81 81 ப்‌ 
se 05 (1 


(0) 
௩ 
oo 
J] 


ட்டு ௫ 
ஸ்ர 
r= ப 
வே = [ON 
Sm 
நனை நமை ந ரை 


ஐ. 00௨ ய 


ு 


OD [4 

ALY 
ப (ர 
~~ (~~ 
KJ 


ON 
ஒக 
ஏக 
பா த! 
டர! 
பட 


21௨௮ 
MN jC 10 
[MIA 
ம்‌ | [wo 
wie [lw 
௩ூ 1௩ 1௩ 


00 
ட ணன்‌ 
வெ 
(1௫ 
பட 


— 
௬ 
ட்ப 
5௫] 
he 
~~ 


CN 
ு 
[அ 
பு 
ற்‌ 
௩ 


Sy 85 92 
ஏ 0 LL 


~~ 
நை 
~~ 
~~ 


re 0 Li 
11311 அப “மு 





(ூ.ப.ப்ஐ.ப 


ரமப ராடி ued பப்டி 
MUNI ri pg [LCT CE 


MMW I 
MW I 
Mm மய 
am ப IND 


MW UNIT 


சபியா ராத 





ரோபா ராஐ 


MUNIN 


ராடியா ரத 


சாடு 





(usw பகரா 

(ரிய ப உஉரா[€ர0 
(ஒழாஒ[$ரட Musto 
“யூ 0 TAO. | MUU MUS 


Tl டப 
வடட அடடடா 
மம Gore wo 

மு ரியகயஒஒரட 

யயர 









mm யப ராஐ 


MMU ID டம ராடி பராம ‘1 
amNY ITO nn 


மஉழிய ய ஒரி) 
பதிய [ட (5 





ile ரடிமு ஒழு டு 
மரிய ஒரி 
1தம௰[ேோ 01௨ 

௩ [ICICLE படியா i; 








யஒஒம௰க[ 
MT | ராயமமா பா1120௮ LF 109 1091 


9ஓ19199 99 ஒ-ஒ014 பயறு TU 











(0 


99 
‘pS 


(5 
ஸு 


65 


19 
05 
67 


87 


‘Sy 


ர்‌ 


ம: 


ட, 
ek 


159 


ஆவணம்‌ 17, 2006 





Ll 9 SE 94 
iL el 17 92 





பரிய ஒஒரு[டி) 
‘wed முழுவ 











பரிபயபே ஒனர 
ICHAEL Eg] (oD 
மம(ரிபய்ஓழன[ ரி) 
9 எம [ய 
யமி ஒட [டர 
‘ஓஒ மு ஓர 








ரம 
பங்‌ dire 





ஒமுஓ[சீ (12 
ரா BR LLCIOCE 








er 96 


il 








TCE IE AOL 
॥உ௰ம[€ோ 05 










Se 


1 பண (01211. 
படட 
படம ஒ[$ீர (௦ 
1 டம 





டட. 8 
ட கத 69 
லல. அ தக்கல்‌ “59 
ம இச ந 4 |. பலவன மி க ம்பிதின்‌ (ட ௦௫6 | ‘19 


60 Br 92 











ICHAEL 












66 00 1 Ez 6 92 போடி.02ஐ) டுபகய பம மரா qT ம இன க ‘SL 


டய ட] மற பதை | மாரியம்மா | 42 
[soir | wipe |] qo] ழு | 


ueimng mys | மடடி 








ம(ரியகய்ஒடரடரி 
ரம 
மமக பமடஒரு ஒரி 
in ign முட 


த ‘91 
மட(ரிய£யஒஒனடீரி 









WM] 77 
௨ 

























161 


ஆவணம்‌ 17, 2006 











is 6 il த்‌. சீசீ 
8 78 LL (| 58 சச 
94 


Li 61 Li 


ஏம 


t [1 
i il 
i tl 
y 
5 | 
“ம 
EZ 
ட 06 ம 
s it 
* [1 
* | 
vy 1 
உப 





ar &€ 

Sc &¢ 

gr 6 

9s 6 

81. | 

6c 8 

66 € 

8 0 
0 க ட 
8 | 
| pope | 


ஐ. ப்ஐ PY 


ட உ உ 
66... 88 
80 iE 
of o£ 
Bl மே 
ty [8 
05 CE 


LL 
LL 
LL 
LL 
LL 
ட்ட 
LE 
ப்‌ 


படமோ 
மரிய ப்ஒஒருடரி 
MTA 


புஷ்ப TIO. 








or 
on [rpg] பட ௯ 
ol 


a) RT பு" பண ன 
je 


RL) கைப்‌ பன 





| மில்‌ 
ம (ன | மியா 
ணை ட்ப 
ணச்‌ உட்ப 
ணை எட்ட 


யாட | 





புழு (படட 
உர ரமமும 





ர ணசஉடட்ட கண்பு wo] 0] 





ICE AUCH Tg [IE 


பாமா ரா 1 ஏடும்‌ 


ராரா | புகறுடமத(.ஏரா4்‌ uM ரபாக 




















35. கரூர்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


இரா.அன்பரசன்‌, தஞ்‌ சை. 
ம.ராஜேஷ்‌, தஞ்சை. 


இவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு கரூர்‌ வட்டாரப்பகுதியில்‌ கள ஆய்வு 
மேற்கொள்ளப்பட்டு தொல்லியல்‌ எச்சங்கள்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளன. 
இக்கள ஆய்வின்‌ போது கரூர்‌ வட்டாரப்‌ பகுதிகளில்‌ இரும்புகாலத்தைச்‌ 
சேர்ந்த ஈமச்சின்ன வகைகள்‌ கண்டறியப்பட்டன. இப்பகுதிகளில்‌ 
கண்டறியப்பட்ட ஈமச்சின்னங்கள்‌ சுமார்‌ 10 முதல்‌ 50 ஏக்கர்‌ பரப்பளவு 
கொண்டுள்ளன. இங்கு காணப்படும்‌ ஈமச்சின்னங்களின்‌ அமைப்பு மற்றும்‌ 
வாழ்விடப்பகுதிகள்‌ கொங்கு வட்டாரப்‌ பகுதிகளுக்குரிய சிறப்பு 
அம்சங்களை எடுத்துக்காட்டுறெது. பொதுவாக கிழக்குப்‌ பகுதியிலேயே 
வாழ்விடங்களின்‌ எச்சங்கள்‌ காணப்படுகின்றன. மேலும்‌ தொல்லியல்‌ 
ஈமச்சின்னங்கள்‌ ஆற்றுப்படுகையின்‌ அருகில்‌ காணப்படும்போது ஆற்றின்‌ 
மறுமுனைகளில்‌ வாழ்விடப்பகுதிகள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. (கேதம்பட்டி, 
நாகம்பள்ளி, மஹாலக்ஷமிபுரம்‌ மற்றும்‌ திருவெஞ்சாமக்கூடலூர்‌) இந்த கள 
ஆய்வின்‌ போது கற்குவியலுடன்‌ கூடிய கல்வட்டம்‌, கல்வட்டத்துடன்‌ கூடிய 
முதுமக்கள்தாழி, மற்றும்‌ கல்வட்டத்துடன்‌ கூடிய கற்பதுக்கை போன்ற 
இரும்புகாலச்‌ ஈமச்சின்ன வகைகள்‌ கண்டறியப்பட்டன. மேற்சுட்டிய 
ஈமச்சன்னங்களைக்‌ கொண்டு ழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும்‌ தெற்கு என 
கரூர்‌ வட்டாரப்‌ பகுதிகள்‌ பிரிக்கப்பட்டன. 


மண்மங்கலம்‌ மற்றும்‌ புகளூர்‌ உள்ளடக்கிய பகுதிகளின்‌ 
ஈமசன்னங்களின்‌ தொடர்ச்‌சியானது கரூரின்‌ வடக்கே சேலம்‌ மாவட்டம்‌ 
எல்லை வரை செல்கிறது (மோகனூர்‌). இந்தப்‌ பகுதிகளில்‌ கற்குவியலுடன்‌ 
கூடிய கற்பதுக்கை அதிக அளவில்‌ காணப்படுதிறது. பொதுவாக இந்த ஈமச்‌ 
சின்னங்கள்‌ ஆற்றுப்படுகைகளில்‌ மேற்சுட்டியவாறே அமைந்திருக்கின்றன. 
இந்தப்‌ பகுதியில்‌ கற்பதுக்கை மற்றும்‌ தாழிவகை ஈமச்சின்னங்கள்‌ 
கிடைக்கப்பெற்றாலும்‌, எல்லைப்பகுதிகளில்‌ தாழிவகைகள்‌ அதிகமாகக்‌ 
காணப்படுகிறது. இந்த பகுதியில்‌ காணப்படும்‌ ஈமதாழிகள்‌ அமைப்புகளில்‌ 
கோயமுத்தூர்‌ மற்றும்‌ ஈரோடு வட்டாரத்தினுடைய கல்பதுக்கையின்‌ 
பாதிப்புகள்‌ இருக்கக்கூடும்‌ எனத்‌ தோன்றுகிறது. மேற்சுட்டிய அனைத்து 
வகையான இரும்புகால ஈமச்சின்னங்களும்‌ அரவக்குறிச்சி வட்டத்திலுள்ள 
8ழ்கேதம்பட்டி. என்ற இடத்தில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. மேலும்‌ தற்போது 
மேற்கொள்ளப்பட்ட மேற்பரப்பாய்வின்போது நுண்ணிய கற்காலத்தைச்‌ 
சேர்ந்த இரண்டு கருவிகள்‌ கண்டறியப்பட்டன. ஆனால்‌ இவற்றைப்பற்றி 
மேலும்‌ ஆய்வுகள்‌ செய்ய வேண்டியுள்ளது. 

அரவக்குறிச்சியின்‌ தென்மேற்குப்‌ பகுதியில்‌ நோக்கும்போது, குறைந்த 
அளவு மட்டுமே தொல்லியல்‌ சின்னங்கள்‌ காணப்படுகின்றன. ஏனெனில்‌ 
இந்த பகுதியில்‌ ஏராளமான கல்குவாரிகள்‌ இருப்பதால்‌ இந்த 
ஈமச்சின்னங்கள்‌ சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கொத்தபாளையம்‌, 


ஆவணம்‌ 17, 2006 163 


புரவிபாளையம்‌, குளத்தூர்‌, பல்லபாளையம்‌ போன்ற இடங்களில்‌ 
கல்வட்டம்‌ அகற்றப்பட்ட. நிலையில்‌ காணப்படுகிறது. 


தென்பகுதியில்‌ காணப்படும்‌ ஈமச்சின்னங்கள்‌ தென்பகுதிநோக்கி 
நகர்ந்து திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ நோக்கிச்‌ சென்று (சங்க கால வணிக 
வழிப்பாதை) அயிரைமலையைச்‌ சென்றடைகிறது. இந்த அயிரை 
மலையில்தான்‌ சேரர்களின்‌ போர்க்கடவுள்‌ கொற்வை காணப்படுகிறது. 


கரூரின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ குறிப்பாக மூக்கணாங்குறிச்சி, 
பஞ்சமாதேசி ஆகிய இடங்களைத்‌ தொடர்ந்து குளித்தலை வட்டத்தின்‌ 
கிழக்குப்‌ பகுதியில்‌ ஆதிநத்தம்‌, கருங்கநத்தம்‌, குரும்பநத்தம்‌ போன்ற 
வாழ்விடப்‌ பகுதிகள்‌ கண்டறியப்பட்டன. பண்டைய கொங்குப்‌ பெருவழி 
என்ற வணிகப்‌ பாதையானது இந்த வழியேதான்‌ திருக்காம்புலியூர்‌, அழகரை 
மற்றும்‌ உறையூர்‌ வழியே பூம்புகாரைச்‌ சென்றடைய முடியும்‌. இப்பகுதியில்‌ 
விவசாயத்தின்‌ காரணமாக பல இரும்புகால ஈமச்சின்னங்களைக்‌ கொண்ட 
இடங்கள்‌ அழிக்கப்பெற்றுவிட்டது. 


இங்குள்ள இரும்புகாலச்‌ ஈமச்‌சின்னங்களை மூன்று பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. கற்களுடன்‌ கூடிய கல்வட்டம்‌, கல்வட்டம்‌ மற்றும்‌ 
முதுமக்கள்தாழி. இவற்றில்‌ கற்பதுக்கை மற்றும்‌ முதுமக்கள்தாழி மண்ணில்‌ 
மறைந்து காணப்படுவதனால்‌ இவை கற்பதுக்கையா அல்லது 
கற்பதுக்கையுடன்‌ கூடிய முதுமக்கள்‌ தாழியா அல்லது முதுமக்கள்தாழி 
வகையைச்‌ சேர்ந்ததா என அறிய தயக்கம்‌ ஏற்படுகிறது. 


கற்குவியலுடன்‌ கூடிய கல்வட்டம்‌ 


இவ்வகை ஈமச்சின்னங்களின்‌ மையப்பகுதியில்‌ சிறிய கருங்கற்‌ 
களையோ அல்லது பளிங்கு கற்களையோ கொண்டு நிரப்பப்பட்டுள்ளது. 
இக்கற்குவியலின்‌ உயரம்‌ கல்வட்டத்திலிருந்து அதிகமாகக்‌ காணப்படுகிறது. 
கடினமில்லாத மண்பகுதியில்‌ 30 முதல்‌ 60 செ.மீ. 8ழே தான்‌ தாழிவகை 
அல்லது கற்பதுக்கைக்‌ காணப்படுகிறது. இந்த நிலையில்‌ இக்கற்குவியலின்‌ 
உயரமானது 50 முதல்‌ 60 செ.மீ. உயரத்திற்குள்‌ தான்‌ காணப்படுகிறது. 
இவற்றில்‌ நல்ல முறையில்‌ தயார்‌ செய்யப்பெற்ற கல்வட்டம்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. ஆட்டயாம்பாளையம்‌ கீழ்கேதம்பட்டி மற்றும்‌ மஹாலெட்சுமி 
புரம்‌ போன்ற இடங்களில்‌ நல்ல தொழிற்நுட்பத்துடன்‌ கல்வட்டங்கள்‌ 
அமைக்கப்பட்டுன்ளன. 
கல்வட்டம்‌ 


அரவங்குறிச்சி வட்டப்‌ பகுதிகளை நோக்கும்போது கல்வட்ட 
ஈமச்சின்னங்களே பெரிதும்‌ காணப்படுகின்றன. இந்தப்‌ பகுதிகளில்‌ 
பெரும்பாலும்‌ கல்வட்டத்துடன்‌ கூடி முதுமக்கள்‌ தாழியே அதிகமாக்க 
காணப்படுகின்றன. பொதுவாக இந்த ஈமச்சின்னங்களுக்கு இடையே 


குறைந்த அளவு இடைவெளி காணப்படுகின்றன. (காருடையான்பாளையம்‌, 
கரூர்‌ வட்டம்‌). 


164 . ஆவணம்‌ 17, 2006 











ராமு mh மு மய 


ஏமி சீ ‘| 


9 ஐ கயபா பணக 
ரிய யஒடஒிர। 8) பன ரு‘ 


ட ஆ] 


MPN நாடித்‌ 





படியான படத 


1 ராடி உபரி யாடி 


ர.) பல்பம்‌) 


பப 
mush 


sighs PD ‘|p 


மந௫ழுொமிப!எ 


ரி எம ப] எரமழுசைகு | 


PIES ராம [முல 


aT Ire ராம மடமட 


ஆவணம்‌ 17, 2006 


WoL (ys 





169 


36. இலட்சுமியம்மாள்புரம்‌ 
சமண குகைப்பள்ளி 





கி.குமார்‌, சென்னை, 


வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டத்தில்‌ மேல்பட்டி இரயில்‌ 
நிலையத்திற்கு வடக்கே சுமார்‌ நான்கு இ.மீ. தொலைவில்‌ 
இலட்சுமியம்மாள்புரம்‌ என்னும்‌ சிற்றூர்‌ உள்ளது. இவ்வூருக்கு வடமேற்கே 
சுமார்‌ ஒரு கி.மீ. தொலைவில்‌ ஜவுரிக்கல்‌ என்றழைக்கப்படும்‌ மலை 
அமைந்துள்ளது. இம்மலை பொகலூர்‌ மலையின்‌ தொடர்ச்சியாகும்‌. 
ஜவுரிக்கல்‌ மலையின்‌ தெற்குச்‌ சரிவில்‌ சுமார்‌ 200 அடி உயரத்தில்‌ 
இயற்கையாக அமைந்த இரண்டு குகைகள்‌ தெற்கு நோக்கியவாறு 
காணப்படுகின்றன. இதனை உள்ளூர்‌ மக்கள்‌ 'பாண்டுராஜா பாறை' என்றும்‌ 
“சாம்பிராணி கெவி' என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 


பாண்டுராஜா பாறையின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ உள்ளது சிறிய 
குகையாகும்‌. இக்குகையின்‌ முன்புறம்‌ சுமார்‌ ஒரு மீட்டர்‌ உயரம்‌ உள்ளது. 
உட்பகுதி மிகவும்‌ குறுகலாகக்‌ காணப்படுகிறது. இதன்‌ நீளம்‌ சுமார்‌ 5 
மீட்டரும்‌ அகலம்‌ 3 மீட்டரும்‌ உள்ளது. இக்குகையினுள்‌ சிறிது 
வழவழப்பாக்கப்பட்ட ஐந்து பாறைப்‌ படுக்கைகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
அவைகளுக்குத்‌ தலையணைப்‌ பகுதி வெட்டப்படவில்லை. இப்படுக்கைகள்‌ 
வடக்கு-தெற்காக சரிவாக காணப்படுகின்றன. 


இரண்டாவது குகைப்பள்ளியானது முதல்‌ குகையை ஒட்டியவாறு 
சற்று மேற்கில்‌ அமைந்துள்ளது. இதனுடைய நுழைவுப்‌ பகுதி சுமார்‌ 
ஒன்றரை மீட்டர்‌ உயரம்‌ உள்ளது. இக்குகையின்‌ உட்பகுதியும்‌ மிகவும்‌ 
தாழ்வாகக்‌ காணப்படுகிறது. இது சுமார்‌ 7 மீட்டர்‌ நீளமும்‌ 5 மீட்டர்‌ 
அகலமும்‌ கொண்டுள்ளது. இதனுடைய அடித்தளம்‌ சமணத்‌ துறவிகள்‌ 
உறைவதற்கேற்ப சமமாகக்‌ காணப்படுகிறது. இக்குகையின்‌ கூரைப்பகுதி 
செதிள்‌ செதிளாகப்‌ பெயர்ந்து விழுவதால்‌ குகை முழுவதும்‌ பாறை 
துண்டுகள்‌ பரவிக்‌ கடக்கின்றன. இக்குகைப்பள்ளிக்கு எதிரே சமமான பகுதி 
உள்ளது. 


தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ 


கிழக்கு பகுதியிலுள்ள ஏறிய குகையின்‌ முகப்பின்‌ மேல்‌ பகுதியில்‌ 65 
செ.மீ. அகலமும்‌ 60 செ.மீ. உயரமும்‌ கொண்ட தீர்த்தங்கரரின்‌ சிற்பம்‌ மிக 
அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. தீர்த்தங்கரர்‌ சிறிய மேடையின்‌ மீது தியான 
நிலையில்‌ அர்த்த பரியங்காசனத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌. இவரின்‌ முகமும்‌, 
உடலமைப்பும்‌ தட்டையாக வடிக்கப்பட்டுள்ளன. தீர்த்தங்கரரின்‌ முக 
அமைப்பு அமைதியான தோற்றத்தில்‌ காணப்படுகிறது. காதுகள்‌ நீளமாக 


170 ஆவணம்‌ 17, 2006 












37. அம்பாசமுத்திரம்‌ பகுதியில்‌ 
முற்காலப்‌ பாண்டியர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 





சு. கண்ணன்‌, அண்ணாமலை நகர்‌. 


திருநெல்வேலி மாவட்டம்‌ அம்பாசமுத்திர வட்டத்தில்‌ 
அம்பாசமுத்திரம்‌ மற்றும்‌ அரிகேசரிநல்லூர்‌ ஆகிய ஊர்களில்‌ அண்மையில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட கோயிற்‌ களஆய்வுகளின்‌ போது இதுவரை 
அறியப்படாத முற்காலப்‌ பாண்டியர்களின்‌ காலத்தைச்‌ சேர்ந்த சிற்பங்கள்‌ 
புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இச்சிற்பங்களின்‌ காலத்தை கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதி எனக்கொள்ளலாம்‌. 


அம்பாசமுத்திரம்‌ திருமூலநாதசுவாமி கோயிலுள்ள பிற்காலத்தில்‌ 
கட்டப்பட்ட பெருமாள்‌ சன்னதியின்‌ கருவறையில்‌ முற்காலப்‌ பாண்டியர்‌ 
காலத்தைச்சேர்ந்த திருமாலின்‌ நெடிய சிற்பம்‌ ஒன்று (ஒளிப்படம்‌ 1) 
காணப்படுகிறது. இச்சிற்பத்தில்‌ திருமால்‌ சமபாதஸ்தானக நிலையில்‌ 
நின்றவாறு காட்சியளிக்கிறார்‌. திருமால்‌ அணிந்துள்ள நீண்ட கூம்பு வடிவ 
கிரீடம்‌, கனத்த காதணிகள்‌, அலங்கரிக்கப்பட்ட வளைந்து செல்லும்‌ 
பட்டையான முப்புரிநூல்‌, எளிய அணிகலன்கள்‌, கீழாடையின்‌ வடிவமைப்பு 
போன்ற சிற்பவியல்‌ தன்மைகள்‌ இச்சிற்பத்தை முற்காலப்‌ பாண்டியர்களின்‌ 
கலைப்படைப்பு எனத்‌ தெளிவாக உணர்த்துகின்றன. திருமால்‌ சிற்பத்தின்‌ 
நீண்ட உடலமைப்பும்‌ நீள்வட்டவடிவ முகத்தோற்றமும்‌ இச்சிற்பத்தில்‌ 
பல்லவ சிற்பக்கலையின்‌ தாக்கம்‌ இருப்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றன. 

அம்பாசமுத்திரம்‌ காசிபநாதர்‌ கோயிலின்‌ தெற்கு வெளிப்பிரகாரத்தில்‌ 
யானையின்‌ மீது பரியங்காசனத்தில்‌ அமர்ந்தவாறு காட்சியளிக்கும்‌ 
இந்திரனின்‌ முற்காலப்‌ பாண்டியர்காலச்‌ சிற்பம்‌ தனியாக காணப்படுகிறது. 
இந்திரன்‌ சிற்பத்தின்‌ நறுங்கிய உடல்கூறு அமைப்பு, வட்ட வடிவ முகம்‌, 
குறைவான அணிகலன்கள்‌ ஆகியன முற்காலப்‌ பாண்டியர்களின்‌ 
தஇற்பக்கலைத்‌ தன்மையை வெளிப்படுத்துகின்றன. இச்சிற்பம்‌ முன்னர்‌ 
காசிபநாதர்‌ கோயிலில்‌ அமைந்துள்ள எரிச்சாவுடையார்‌ கோயிலின்‌ கிழக்கு 
இரீவ கோஷ்டத்தில்‌ இருந்திருக்கலாம்‌ எனத்‌ தெரிகிறது. 

அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ அரிகேசரிநல்லூரிலுன்ள அரிகேசநாதர்‌ 
கோயிலின்‌ தெற்கு வெளிப்பிரகாரத்தில்‌ முற்காலப்‌ பாண்டியர்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்த லகுலீசர்‌, சேட்டை ஆகியோரின்‌ சிற்பங்களும்‌, கிழக்கு வெளிப்‌ 
பிரகாரத்தில்‌ காவல்பூதச்‌ சிற்பமும்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில்‌ 
சேட்டை மற்றும்‌ காவல்பூத உருவங்கள்‌ மண்ணில்‌ புதையுண்டுள்ளன. 

லகுலீசர்‌ சிற்பத்தில்‌ (ஒளிப்படம்‌ 2) லகுலீசர்‌ இரண்டு கரங்களுடன்‌ 
யோக நிலையில்‌ பத்மாசனத்தில்‌ அமர்ந்த வண்ணம்‌ தோற்றமளிக்கிறார்‌. 
இவரின்‌ மடக்கித்‌ தூக்கிய வலதுகரம்‌ அக்ச மாலையைப்‌ பற்றியவாறும்‌ இடது 
கரம்‌ தொடையின்‌ மீது வைத்தவாறும்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இச்சிற்பத்தில்‌ 
லகுலீசரின்‌ இடுப்பு மற்றும்‌ தூக்கிய வலதுகையைச்‌ சுற்றி யோக 
பட்டையொன்று காணப்படுகிறது. 


ஆவணம்‌ 17, 2006 173 












38. சாளுவங்குப்பம்‌ - 
குரவை புடைப்புச்‌ சிற்பம்‌ 
கோ.திருமூர்த்தி, சென்னை. 


மாமல்லபுரத்திலிருந்து வடக்கில்‌ 5 கி.மீ. தொலைவில்‌ சாளுவங்குப்பம்‌ 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌) அமைந்துள்ளது. பல்லவர்களின்‌ அரிய படைப்பான 
புலிக்குகை மற்றும்‌ அதிரணசண்டேஸ்வரம்‌ குடைவரை கோயில்‌ இவ்வூரில்‌ 
உள்ளன. மேலும்‌ பல்லவர்‌ காலத்திய தாய்மார்‌ எழுவர்‌ சிற்பங்களும்‌ பல்லவர்‌ 
சோழர்‌ காலத்திய பாறைக்‌ கல்வெட்டுகளும்‌ இங்குள்ளன. சுனாமி ஏற்பட்ட 
பிறகு இவ்வூரின்‌ கடலோரத்தில்‌ உள்ள பாறையில்‌ சுப்ரமணியர்‌ கோயிலை 
குறிப்பிடும்‌ இராட்டிரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ இருஷ்ணன்‌ காலத்தில்‌ (இ.பி. 
9ஆம்‌ நூ.) கல்வெட்டு கண்டறியப்பட்டது. 


அகழாய்வு 

சுப்ரமணியர்‌ கோயில்‌ மண்ணுக்குள்‌ புதையுண்டிருக்கும்‌ என்று 
எண்ணி இந்திய தொல்லியல்‌ துறையின்‌ சென்னை வட்டத்தின்‌ தொல்லியல்‌ 
கண்காணிப்புப்‌ பிரிவு 2005 மற்றும்‌ 2006ஆம்‌ ஆண்டுகளில்‌ அகழாய்வு 
மேற்கொண்டது. அகழாய்வில்‌ வரலாற்று தொடக்க காலத்தில்‌ 
செங்கற்களினால்‌ கட்டப்பட்ட கோயில்‌, கல்லால்‌ ஆன வேல்‌, பல்லவர்‌, 
ராஷ்டிரகூடர்‌, சோழர்‌ காலத்து தூண்‌, கல்வெட்டுக்கள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டன. சுடுமண்‌ உருவங்கள்‌, சுதை உருவங்கள்‌, சுடுமண்‌ விளக்குகள்‌, 
மட்கலன்‌ ஓடுகள்‌, கூரை ஓடுகள்‌ போன்ற அரும்பொருட்களும்‌ அகழாய்வில்‌ 
கிடைத்தன. அவற்றுள்‌ முக்கியமானது குரவை புடைப்புச்‌ சிற்பம்‌ ஆகும்‌. 


குரவை புடைப்புச்சிற்பம்‌ 

சுடுமண்ணால்‌ செய்யப்பட்ட இச்சிற்பம்‌ நாற்கர வடிவில்‌ உள்ளது. 16 
செ.மீ. உயரத்தையுடைய இச்சிற்பம்‌ முறையே 23 செ.மீ. மற்றும்‌ 17 செ.மீ. 
அகலத்தை அடிப்பகுதியிலும்‌, மேற்பகுதியிலும்‌ கொண்டுள்ளது. 4 செ.மீ. 
தடிப்பினை உடையது. இச்சிற்பத்தில்‌ 5 பெண்கள்‌ நின்ற நிலையில்‌ 
உள்ளனர்‌. ஒருவரையொருவர்‌ தழுவியுள்ளது போல சித்தரிக்கப்பட்டுள்ள 
இவர்களின்‌ வாய்‌ சற்று திறந்து காணப்படுகிறது. தலையில்‌ கொண்டை 
மற்றும்‌ கழுத்தணிகள்‌ காணப்படுகின்றன. கடைசியில்‌ உள்ள 
இருபெண்களின்‌ ஓரங்களில்‌ உள்ள கைகள்‌ மட்டும்‌ தொங்கியபடி உள்ளன. 

இப்புடைப்புச்சிற்பம்‌ கையால்‌ செய்யப்பட்டுள்ளது. கண்கள்‌ 
போன்றவை Applique Technique ல்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில்‌ 
இதுகாறும்‌ கல்லில்‌ செய்யப்பட்ட (Stone plaque) புடைப்புச்‌ சிற்பங்களே 
இடைத்துள்ளன. சுடுமண்ணால்‌ செய்யப்பட்ட இப்புடைப்புச்‌ சிற்பம்‌ 


ஆவணம்‌ 17, 2006 175 





39. பல்லவர்‌ செப்பேடுகள்‌ - 
ஓர்‌ மீள்‌ பார்வை 





பு.சந்திரசேகரன்‌, இராஜபாளையம்‌. 


பல்லவச்‌ செப்பேடுகளை முதுபெரும்‌ அறிஞர்கள்‌ கீல்கான்‌, உல்ட்ஜ்‌, 
டி.என்‌.சுப்பிரமணியன்‌, டி.வி.மகாலிங்கம்‌, மீனாட்சி, என்‌.சுப்பிரமணியன்‌ 
போன்றோர்‌ ஒவ்வொரு எழுத்தாக ஆய்வு செய்துள்ளனர்‌. அவர்களின்‌ ஆய்வு 
முறையானது செப்பேடு வாசகங்களில்‌ என்ன செய்திகள்‌ இருக்கின்றன 
என்பதை அப்படியே கட்டுரையாக எழுதும்‌ போக்காக இருந்தது. தற்சமயம்‌ 
வரலாற்று ஆய்வு முறைகளில்‌ பல பரிணாம வளர்ச்சிகள்‌ ஏற்பட்டுள்ளன. 
அதில்‌ ஒன்று : ஆவணங்கள்‌ ஒரு கால கட்டத்தில்‌ ஏற்படுத்தும்‌ 
கருத்துருவாக்கங்கள்‌ என்ன என்பது பற்றி ஆராய்வதாகும்‌. இந்த முறை 
ஆங்கிலத்தில்‌ Discourse Analysis’ என்ற பெயரில்‌ அழைக்கப்படுகிறது.! 
ரோமிலா தாபர்‌ போன்றோர்‌ இந்த முறையை மெருகுபடுத்திப்‌ பல 
கட்டுரைகள்‌ எழுதியுள்ளனர்‌.” இந்த முறையைப்‌ பயன்படுத்தி, பல்லவர்‌ 
காலச்‌ செப்பேடுகளின்‌ சமஸ்கிருதப்‌ பகுதி எந்த விதமான கருத்துக்களை 
ஏற்படுத்தியுள்ளது என்பது பற்றி இக்கட்டுரையில்‌ ஆராய்ச்சி 
செய்யப்படுகிறது. 

முதலில்‌, பல்லவச்‌ செப்பேடுகளில்‌ காணப்படும்‌ சமஸ்கிருதப்பகு தி, 
ஒரு புதிய கலாச்சாரத்தைத்‌ தமிழுக்கு அறிமுகப்படுத்தும்‌ வாசக்ங்களாகும்‌. 
இவை முழுக்க முழுக்க வட இந்தியக்‌ கலாச்சாரத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ முழு 
நூல்‌ (7251) அல்ல. மேலும்‌ இவைகள்‌ தமிழ்நாட்டுப்‌ பாரம்பரியத்தை 
(Tradition) இதைக்க முயலும்‌ முயற்சியும்‌ அல்ல. அதற்குப்‌ பதிலாக 
தமிழ்நாட்டுக்‌ கலாச்சாரத்தில்‌ களப்பிரர்‌ காலத்தில்‌ வளர்ந்திருந்த சில 
மாற்றுப்‌ (615500) போக்குகளைத்‌ திசை திருப்பும்‌ பாணியாக 
அமைந்துள்ளது. 

பல்லவச்‌ செப்பேடுகளின்‌ சமஸ்கிருதப்‌ பகுதி, சங்க காலத்தில்‌ 
பிராமணர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட நிலங்கள்‌, களப்பிரர்‌ காலத்தில்‌” பறி 
போனதால்‌ ஏற்பட்ட்‌ விளைவுகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ நோக்கத்துடன்‌ 
வாசகங்களைக்‌ கொண்டுள்ளன. இதில்‌ நிலங்களைத்‌ தானமாக வழங்கும்‌ 
வழக்கமும்‌, அதிலும்‌ பிராமணர்களுக்குத்‌ தானமாக அளிக்கப்படும்‌ 
நிலங்களைப்‌ பற்றியும்‌ முக்கியமாக விளக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 

சிம்மவர்மனின்‌ விழவெட்டி* செப்பேடுகள்‌, பூதானத்தைக்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்த தானம்‌ இவ்வுலகத்தில்‌ அறிந்ததில்லை. பூமியை அளிப்பது எல்லா 
விருப்பங்களையும்‌ நிறைவேற்றும்‌. பிராமணர்களின்‌ சொத்து கொடிய 
விஷம்‌. மற்ற விஷம்‌ விஷமல்ல. அந்த விஷம்‌ ஒருவனையே கொல்லும்‌. 
பிராமணன்‌ சொத்தோ புத்திர பெளத்திரர்களையும்‌ கொல்லும்‌ என்று 
சொல்லுகிறது; 


ஆவணம்‌ 17, 2006 177... 


கசாக்குடிச்‌ செப்பேடுகள்‌” பூமிதானத்திலும்‌ சிறந்த தானம்‌ 
இருந்ததுமில்லை. இருக்கப்‌ போவதுமில்லை. அதை அபகரிப்பதினின்றும்‌ 
உயர்ந்த பாவம்‌ இருந்ததுமில்லை. இருக்கப்‌ போவதுமில்லை என்கிறது. சங்க 
கால வீரயுகத்தில்‌ இல்லாத புதிய கருத்தான “பாவம்‌' என்பதை முன்னிறுத்தி 
பிராமணர்களுக்கென்று உருவாகும்‌ புதியச்‌ சொத்துரிமைகள்‌ பறிபோகாமல்‌ 
தடுக்க, ஒரு புதிய பாரம்பரியத்தை ஏற்படுத்தியுள்ளன பல்லவர்‌ 
செப்பேடுகள்‌. 


ஒரு கூட்டுச்‌ சொத்துரிமையிலிருந்து தனியார்‌ சொத்துரிமையைத்‌ 
தோற்றுவித்த செப்பேடுகள்‌, அந்தத்‌ தனியார்‌ சொத்துரிமையைப்‌ பாதுகாக்க 
வீரயுகத்திற்குப்‌ பின்னால்‌ உருவாகி இருந்த வலிமையான குடும்பப்‌ 
பிணைப்பு ஆபத்துகளுக்குள்ளாகும்‌ என்று கூறி தன்னுடைய 
சொத்துக்களைத்‌ தக்க வைத்துக்‌ கொள்கிறது. இது கூட்டுச்‌ சொத்துக்கள்‌ 
தகர்ந்து குடும்ப சொத்துக்கள்‌ உருவாகிய காலத்தை அடிப்படையாக 
வைத்துக்‌ கொண்டு எழுதப்பட்டது என்று நன்கு புலப்படுகின்றது. 


கூட்டுச்‌ சொத்துக்களை அடிப்படையாகக்‌ கொண்டு இயங்கிய சங்க 
கால மன்னர்‌ அரசுகள்‌ வீழ்ந்து விட்ட போதில்‌, இன்னமும்‌ கூட்டுச்‌ 
சொத்துக்களின்‌ தன்மைகன்‌ விலகாத நிலையில்‌ அரச பதவியைக்‌ 
காப்பதற்காக, அரச பதவிகள்‌ இறையிடமிருந்து தோன்றியுள்ளவைகள்‌ 
என்று ஒரு தெய்வீக உரிமையை (Divine Right) செப்பேடுகள்‌ 
ஏற்படுத்தியள்ளன. பட்டத்தாள்மங்கலம்‌ என்ற கொற்றங்குடிச்‌ 
செப்பேடுகள்‌” பல்லவ மன்னர்கள்‌ ஒரு அபரிதமான சக்தியைப்‌ பெற்றவர்கள்‌ 
என்று அவர்களுக்கேச்‌ சொல்கிற பாவனையில்‌ அவர்களின்‌ பிறப்பை 
சமஸ்கிருத பாரம்பரிய கடவுள்‌ விஷ்ணுவிடமிருந்து ஆரம்பிக்கின்றது. 
விஷ்ணு-பிரம்மா-அங்கிரஸ்‌-பிரகஸ்பதி-சமயு-பரத்வாஜர்‌- துரோணர்‌" 
அசுவத்தாமர்‌-பல்லவர்‌ என்ற ஒரு வாரிசு வழியைச்‌ சுட்டிக்காட்டி, ஒரு குலம்‌ 
அரச குலமாக மாற வேண்டுமென்றால்‌, ஒரு பெரிய பரம்பரை 
உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. அப்படி உருவாக்கப்படுவதற்கு, 
செப்பேடுகள்‌ காரணமாகின்றன என்பதையும்‌ விவரிக்கின்றன. 


நில உடமைச்‌ சமூகத்தில்‌ தோன்றிய பல்லவ மன்னர்கள்‌, வீரயுக 
மன்னர்களைப்‌ போலக்கூட்டுக்‌ குடும்பமன்னர்கள்‌ அல்ல. அவர்களுக்கும்‌ 
மக்களுக்குமிடையே இருந்த உறவு இரத்த உறவல்ல என்பதால்‌, மக்களுக்கும்‌ 
மன்னனுக்குமிடையே ஒரு உறவினை ஏற்படுத்த பக்திக்‌ கண்ணோட்டத்தை 
செப்பேடுகள்‌ அறிமுகப்படுத்தியுள்ளன. பீகிரச்‌ செப்பேடுகள்‌ 
சிம்மவர்மனைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ பொழுது பகவானுடைய பாதங்களைத்‌ 


இயானிப்பவன்‌, பப்ப பட்டாரகர்‌ இருவடிகளில்‌ பக்தி பூண்டவன்‌ என்று 
கூறுகின்றது. 


ரேயூருச்‌ செப்பேடுகள்‌” ஸ்ரீநரசிம்மவர்மனைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, அவன்‌ பாகவதர்களில்‌ (விஷ்ணு பக்தர்களில்‌) ஓறந்தவனும்‌: 
மாகேசுவரர்களில்‌ (சவனடியார்களில்‌, தலையானவனும்‌, பிரம்மண்யர்களில்‌ 


178 ஆவணம்‌ 17, 2006 


திறந்தவனும்‌, பப்பட்டாரர்களுடைய திருவடிகளில்‌ பக்தி பூண்டவனு 
மானவன்‌ என்று பக்தியை அறிமுகப்படுத்துவதை முக்கியமாகக்‌ 
கொண்டுள்ளது. இந்தக்‌ கருத்து ஆர்‌.செண்பக இலட்சுமி குறிப்பிடும்‌ பக்தி 
கருத்து தமிழ்‌ பக்தி இலக்கியங்கள்‌ மூலம்‌ வந்தது! என்பதற்கு மாறாக 
செப்பேடுகளிலே காணப்படுகிறது. 

செப்பேடுகள்‌ பழைய பாரம்பரியத்திலிருந்த வேறானவைகளை ஒன்று 
கூட்டி, ஒரு புதிய பாரம்பரியத்தை உருவாக்கியது என்பதை நாம்‌ அறிய 
முடிகிறது. 


அடிக்குறிப்புகள்‌ 

1. Rajan Gurukkal (1996) ‘Towards a New Discouse : Discursive Process in 
Early South India’, (ed} R.Champakalakshmi, Tradition, Dissent & Ideology, 
Oxford University, New Delhi, 114 001, p. 312. 


2. Romila Thapar, ‘Society and Historical, Consciousness:(1986) The ltithasa- 
Purana Traditions’ in S.Bhattacharya and R.Thapar (ed) Situating Indian 
History, OUP, New Delhi. 


3. வேள்விக்குடிச்‌ சாசனம்‌', பாண்டியர்‌ செப்பேடுகள்‌ பத்து, தமிழ்‌ வரலாற்றுக்‌ 
கழகம்‌, சென்னை, 1967, பக்கம்‌ - 19. 


பல்லவர்‌ செப்பேடுகள்‌ முப்பது. 
மேலது 
Rajan Gurukkal, op. Cit. 


பட்டத்தாள்‌ மங்கலம்‌ செப்பேடுகன்‌', பல்லவர்‌ செப்பேடுகள்‌ முப்பது, தமிழ்‌ 


வரலாற்றுக்‌ கழகம்‌, பக்‌. 237. 


ட ஒர ஒர்‌ 5 


ப்‌ 


பீகிரச்‌ செப்பேடுகள்‌', மேலது, பக்‌. 297. 
டி 'ரேயூருச்‌ செப்பேடுகள்‌', மேலது, பக்‌. 75. 
10. R.Champalakshmi, From Devotion and Dissent to Domilnance; The Bhakti 


of the Tamil Alwars and Nayanmars’ (ed) R.Champakalakshmi, S.Gopal 
Tradition, Dissent and Ideology, Oxford University Press, 2001, pp-135- 


163. 


ஆவணம்‌ 17, 2006 179 


40. அத்யந்தகாமம்‌* 


இரா.கலைக்கோவன்‌, திருச்சிராப்பள்ளி. 


மாமல்லபுரத்தின்‌ தென்பகுதியில்‌ கடற்கரையிலிருந்து சற்றுத்‌ தள்ளி 
அமைந்திருக்கும்‌ ஒருகல்‌ தளிகள்‌ ஐந்தும்‌ பல்லவர்‌ கலைநயம்பேசும்‌ சிற்பச்‌ 
செழுமைகள்‌. இவற்றுள்‌ ஒரே வரிசையில்‌ அமைந்திருக்கும்‌ நான்கு 
தளிகளுள்‌ தென்கோடியில்‌ காட்சிதரும்‌ பெருந்தளி உள்ளூர்‌ மக்களால்‌ 
தர்மராஜரதமென்று உவந்தமைக்கப்படுகின்றது. 


மேற்குப்‌ பார்த்த இப்பெருந்தளி முத்தள ஒருகல்‌ தளியாகும்‌. 
குன்றொன்றை மேலிருந்து செதுக்கி, இரண்டு முன்றில்களும்‌ மூன்று 
தளங்களும்‌ மூன்று கருவறைகளும்‌ நான்கு முகப்புகளும்‌ எண்ணற்ற 
சிற்பங்களும்‌ அமைத்துப்‌ பழந்தமிழர்தம்‌ பொறியியல்‌ சிந்தனை வளர்ச்சியின்‌ 
விரிவையும்‌ அவர்தம்‌ அழகியல்‌ அறிவின்‌ உச்சத்தையும்‌ பல்லவ உளிகள்‌ 
பொருத்தமுற வடித்துக்‌ காட்டியிருக்கும்‌ இத்தளியே, தமிழ்நாட்டுக்‌ குடைவு 
செதுக்குப்‌ பணிகளுள்‌ தலையாயதெனலாம்‌. பல முதல்களுக்குச்‌ 
சொந்தமான இத்தளி நாகர தளங்களைக்‌ கொண்டிருப்பதாலும்‌ இதன்‌ கிரீவ, 
சிகர அமைப்பு எண்முகமாக இருப்பதாலும்‌ இதைக்‌ கலப்புத்‌ திராவிட 
விமானமென்றழைப்பதே பொருந்தும்‌. 


கட்டமைப்பின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 


பல்லவர்‌ கட்டடக்‌ கலையில்‌ மட்டுமன்று, தமிழ்நாட்டுக்‌ கலை 
வரலாற்றிலேயே தர்மராஜரதம்‌ ஒரு திருப்புமுனையெனலாம்‌. செதுக்குத்‌ 
தளிகளைப்‌ பின்பற்றியமைந்த கட்டுத்தளிகளின்‌ பல்வேறு அமைப்புகளுக்கு 
அடிப்படையாய்‌ அமைந்த பெருமை இத்தளிக்கு உண்டு. 


வடக்குத்‌ தெற்காய்‌ மல்லையில்‌ உருவான நான்கு செதுக்குத்‌ 
தளிகளுள்‌ முதல்‌ மூன்றினும்‌ மேம்பட்டதாய்‌, பல முதல்களுக்குச்‌ சொந்த 
மானதாய்‌, முழுமுதற்‌ கடவுளுக்கமைத்த முதல்‌ முழுத்‌ திருக்கோயிலாய்‌ 
இம்முத்தள ஒருகல்‌ தளியை உருவாக்கினர்‌ பல்லவச்‌ சிற்பிகள்‌. விமானம்‌ 
எனும்‌ ஆறங்க அமைப்பை முதலில்‌ பெறும்‌ அருச்சுனர்தளியில்‌ கருவறை 
மில்லை. கருவறை பெற்ற கொற்றவைத்தளியில்‌ ஆறங்கப்‌ பார்வையில்லை. 
அகன்று விரிந்து ஆறங்கம்பெறும்‌ பீமத்தளியில்‌ படுக்கை மட்டுமே; 
பராந்தாமன்‌ இல்லை. தள்ளியமைந்துள்ள தூங்கானைத்தளி, தனியாய்‌ 
அமர்ந்துள்ள கணேசர்தளி, குட்டைக்கருகில்‌ காணப்படும்‌ வலையன்தளி 
பிடாரிக்குப்‌ பக்கத்‌ துணையாகியுள்ள எண்ணங்க, நாகரத்தளிகள்‌ என 
மல்லையில்‌ மலர்ந்த செதுக்குத்‌ தளிகள்‌ எவற்றிற்குமே, இறைவன்‌ இனிதமர்ந்த 
விமானம்‌' எனும்‌ இணையற்ற பெருமை இல்லாமலே போய்விட்டது. 
கர்வ படட பல ப்ட்‌ ப ல 01 ப பவல்‌ ப பப்‌ தனு 
்‌ தவத்திரு நாச்சியப்ப ஞானதேசிக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ சுவாமிகள்‌ 
ஆண்டவர்‌ பெயரில்‌ ஏற்படுத்திய அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 30.7.2005 
அன்று திருவெறும்பூரில்‌ (இருச்ி ஆவணம்‌ இதழ்‌ 16இன்‌ - வெளியீட்டு 
விழாவில்‌ நிகழ்த்தப்‌ பெற்றது. 


180 ஆவணம்‌ 17, 2006 


பல்லவச்‌ செதுக்குத்தளிகள்‌ ஒன்பதில்‌ தாங்குதளம்‌ பெற்றவை 
மூன்றே. அவற்றுள்‌ கொற்றவைத்‌ தளியும்‌ அருச்சுனர்தளியும்‌ குடைவரைக்‌ 
காலத்திலேயே பிறந்துவிட்ட பாதபந்தத்‌ தாங்குதளம்‌ கொண்டன. ஆனால்‌ 
தர்மராஜரதம்‌ புத்தம்‌ புதிய வடிவமைப்பாய்க்‌ கபோதபந்தத்‌ தாங்குதளம்‌ 
பெற்றது. 

பீமத்தளியும்‌ தர்மராஜரதமும்‌ ஆதிதள அமைப்பு நோக்கில்‌ 
ஒன்றானவை. இரண்டுமே நாற்றிசைகளிலும்‌ குடைவரை முகப்புகளொத்த 
திறப்புகள்‌ கொண்டு, சுற்றுவழிச்‌ சூழ்க்‌ கருவறை பெற்றவை. இரண்டிலுமே 
இச்சுற்றுவழி நிறைவுறவில்லை. ஆதிதளக்‌ கருவறையும்‌ வடிவம்‌ 
கொள்ளவில்லை. இரண்டுமே நாற்புறத்தும்‌ முகப்புகளையொட்டிப்‌ பக்கச்‌ 
சுவர்கள்‌ கொண்டவை. இச்சுவரெச்சங்களும்‌ பீமத்தளியில்‌ நிறைவுறவில்லை. 
பல்நோக்கில்‌ ஒன்றுபடும்‌ இவ்விரு தளிகளின்‌ ஆதிதளங்கள்‌ ஓரமைப்பில்‌ 
மட்டுமே வேறுபடுகின்றன. தர்மராஜரதத்தின்‌ மேற்கு முகப்பிற்கு முன்னால்‌ 
முன்றிலொன்று காட்டப்பட்டுள்ளது. பீமத்தளியின்‌ ஆதிதள அமைப்பில்‌ 
அது இடம்‌ பெறவில்லை. 

தர்மராஜரதத்தின்‌ ஆதிதளப்‌ பக்கச்‌ சுவர்கள்‌ சிற்பம்‌ நிறைக்கும்‌ 
கோட்டங்கள்‌ பெற்றுத்‌ தளவானூர்‌ சத்ருமல்லேசுவரம்‌, மண்டகப்பட்டு 
இலக்க்ஷிதாயதனம்‌ ஆகியவற்றின்‌ முகப்புப்‌ பக்கச்‌ சுவர்களை 
நினைவூட்டினாலும்‌, மேலமர்ந்துள்ள கர்ணகூடங்களோடு இணைத்துப்‌ 
பார்க்கும்போது, காஞ்சிபுரம்‌ இராஜசிம்மேசுவரம்‌, திருவதிகை 
வீரட்டானேசுவரம்‌ போன்றவற்றின்‌ அங்கலாய அமைப்புகள்‌ இவற்றை 
முன்னோடியாகக்‌ கொண்டு மலர்ந்துள்ளமை நன்குணரப்படும்‌. 

பல்லவச்‌ தெக்குத்‌ தளிகளுள்‌ விமானம்‌ மட்டும்‌ கொண்டமைந்தது 
கொற்றவைத்தளி ஒன்றுதான்‌. ஏனைய எட்டனுள்‌ ஆறுதளிஃள்‌ விமானத்தின்‌ 
முன்‌ முகமண்டபம்‌ பெற்றன. தூங்கானைத்தளியும்‌ தர்மராஜரதமும்‌ மட்டுமே 
விமானத்தில்‌ முன்‌ முன்றில்‌ கொண்டன. இவ்விரண்டின்‌ முன்றில்களுள்‌ 
பேரளவினதாய்‌ அமைவது தர்மராஜரத்‌ முன்றிலே. முன்றில்‌, குடைவரைக்‌ 
காலத்துச்‌ சிந்தனைதான்‌ என்றாலும்‌, தளவானூர்‌ சத்ருமல்லேசுவரத்தில்‌ 
கருவறைக்கு முன்நிற்கும்‌ அமைப்பாக உருவான அதை தர்மராஜரதத்தின்‌ 
முகப்பிற்கு முன்னமைப்பாய்க்‌ கொணர்ந்தது. கட்டமைப்புகனை இடமாற்றம்‌ 
செய்து கடுமானங்களுக்குப்‌ புதுப்‌ பொலிவூட்டிய பல்லவத்‌ துணிவின்‌ 
சாதனைத்‌ தடமெனலாம்‌. 


பீமத்தளி, கொற்றவைத்தளி தவிர ஏனைய செதுக்குத்‌ தளிகள்‌ 
அனைத்துமே இரண்டாம்‌ தளம்‌ கொண்டிருந்த போதும்‌, இத்தள 
அரமியத்தைச்‌ கற்றிவந்து கண்டு மகிழ வாய்ப்பான சுற்றுவழி அத்யந்தகாமப்‌ 
பல்லவேகவர கிருகமான தர்மராஜரதத்தில்‌ மட்டுமே அமைந்துள்ளது. முதல்‌ 
தன ஆரத்திற்கும்‌ இரண்டாம்‌ தள அரமியத்திற்கும்‌ இடைப்பட்டு 
அமைந்திருக்கும்‌ இந்தச்‌ சுற்று வழி தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்களில்‌ 
இடம்பெறுவது இதுவே முதல்‌ முறையாகும்‌. இச்சுற்றுவழியால்‌ அரமியம்‌ 
ஓட்டாது தள்ளி நிற்கும்‌ ஆரமும்‌ அனர்பிதப்‌ பெருமை கொள்கிறது. 


ஆவணம்‌ 17, 2006 181 


இரண்டாம்‌ தள அரமியத்தில்‌ தொடங்கப்பட்டுத்‌ தடைப்பட்டிருக்கும்‌ 
கருவறை, வடிவம்‌ கொண்டிருந்தால்‌, இரண்டாம்‌ தளத்திலும்‌ கருவறை 
பெற்ற முதற்‌ கோயிலென்ற பெருமையை இத்தளிக்கு வழங்கியிருக்கும்‌, 
கருவறைப்‌ புறச்சுவர்களை அரைத்தூண்களால்‌ பகுப்பதும்‌ அப்பகுப்புகளில்‌ 
சிற்பங்களை அமைப்பதும்‌ குடைவரைக்‌ காலத்திலேயே தொடங்கிவிட்ட 
பணி. இப்பகுப்புப்‌ பத்திப்‌ பிரிப்பாகிப்‌ பிதுக்க, ஒடுக்க அமைப்புப்‌ பெற்றது 
அருச்சுனர்தளியில்தான்‌. சுவரமைப்பில்‌ காட்டப்பட்ட இந்த 
முன்தள்ளல்களும்‌ உள்வாங்கல்களும்‌ தளிக்கு அழகூட்டின்‌. இதற்கேற்பவே 
தாங்குதளமும்‌ கூரையுறுப்புகளும்‌ பிதுக்க, ஒடுக்க நிலைகளில்‌ 
காட்டப்பட்டதுடன்‌, ஆரமும்‌ இத்தொடரொழுங்கில்‌ அமைக்கப்பட்டதால்‌, 
கட்டட அமைப்பில்‌ அழகுணர்வோடு பொருந்திய மாற்றம்‌ ஏற்பட்டது. 
ஆதிதளச்‌ சுவரிலேற்பட்ட இந்த மாற்றம்‌, தர்மராஜரதத்தின்‌ அரமியச்‌ 
சுவர்களில்‌ எதிரொலித்திருப்பதை இரசித்து மகிழலாம்‌. அரமியச்‌ சுவர்‌ 
பத்திப்பிரிப்பு எனும்‌ இக்கலைமுறை தர்மராஜரதத்தில்தான்‌ முதல்‌ முறையாக 
முயற்சிக்கப்பட்டிருக்கறது என்பது இத்தளியின்‌ எண்ணற்ற முதல்‌ 
பெருமைகளுள்‌ ஒன்றாகும்‌. 


ஆதிதள முகப்புக்கு முன்னுள்ள முன்றில்‌ போலவே, இரண்டாம்‌ தளக்‌ 
கருவறைக்கு முன்பும்‌ விலங்கடித்‌ தூண்களோடு முன்றிலொன்று 
அமைக்கப்பட்டுள்ளது. வேறெந்தச்‌ செதுக்குத்‌ தளிகளிலோ அல்லது 
முத்தனம்‌ கொண்டு பின்னாளில்‌ உருவான பல்லவக்‌ கட்டுத்தளிகளிலோ 
இது போன்ற இரண்டாம்‌ தள மூன்றில்‌ இடம்பெறவில்லையென்பது 
குறிப்பிடத்தக்கது. 


இரண்டாம்‌ தளத்தின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌, மூன்றாம்‌ தளம்‌ 
செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும்‌ இருபுறப்‌ படிவரிசையும்‌ 
பிடிச்சுவர்களும்‌ அவற்றை உமிழும்‌ மகரங்களும்‌ மேற்படியின்‌ புறத்தமைந்த 
வளைவுச்‌ சுவரமைப்பும்‌ வேறெந்தப்‌ பல்லவத்‌ தளியிலும்‌ பார்க்கமுடியாத 
புதுமைகள்‌. அவற்றைத்‌ இட்டமிட்டிருக்கும்‌ பாங்கும்‌ அதற்கேற்ப 
அரமியத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌ கோட்டமேற்றிருக்கும்‌ முறையும்‌ 
மேற்படியிலிருந்து மூன்றாம்‌ தளத்தினுள்‌ நுழைய வாய்ப்பாக, ஆரச்சுவரை 
வழிவிட வைத்திருக்கும்‌ நேர்த்தியும்‌ அந்த வழியின்‌ இருபுறத்தும்‌ சுவர்ப்‌ 
பிளப்புத்‌ தெரியாதவாறு தலைப்போடமைந்த வளைவுகள்‌ காட்டியிருக்கும்‌ 
நயமும்‌ பல்லவச்‌ சிற்பிகளின்‌ திட்டமிடும்‌ ஆற்றல்‌, செதுக்குத்‌ திறன்‌, 
கலைநோக்கு ஆகியவற்றின்‌ வெளிப்பாட்டு விளக்கங்களாக ஒளிவீசுகின்றன. 

ஆதிதள வலபியை அலங்கரிக்கும்‌ பூதவரி, மேற்கிலுள்ள 
கோட்டங்களின்‌ மீதும்‌ வட, தென்பக்கங்களிலுள்ள மேற்குக்‌ கோட்டங்கள்‌ 
மீதும்‌ கணதோரணமாகக்‌ காட்டப்பட்டுள்ளது. பேரறிவாளனுக்குப்‌ 
பேரளவிலுள்ள மாலையொன்றை கணங்கள்‌ சுமந்துவருமாறு போலக்‌ 
காட்டப்பட்டுள்ள இத்தோரணம்‌, இராமாநுஜ மண்டப வலபியில்தான்‌ முதல்‌ 
முறையாக இடம்பெறுகிறது. இதே போன்ற கணதோரணம்‌ 
தர்மராஜரதத்தின்‌ மூன்றாம்‌ தளக்கருவறை முன்னும்‌ வடிக்கப்பட்டுள்ளது: 
இம்மூன்று கணதோரணங்களுமே தனித்தன்மை வாய்ந்தவையென்றாலும்‌, 


182 ஆவணம்‌ 17, 2096 


ஒவ்வொன்றும்‌ மற்றொன்றிலிருந்து ஏதாவதொரு வகையில்‌ வேறுபடுகின்றன. 
இம்மூன்றனுன்‌ ஆதிதள வலபித்‌ தோரணம்‌ பல சிறப்புகள்‌ பெற்று முதலில்‌ 
நிற்கிறது. 

இராமானுஜ மண்டப கணதோரணமும்‌ தர்மராஜரதத்தின்‌ ஆதிதள 
கணதோரணமும்‌ வலபியில்‌ அமைந்தவை. ஆனால்‌ தர்மராஜரதத்தின்‌ 
மூன்றாம்‌ தள கணதோரணம்‌ கபோத முகப்பில்‌ அமைக்கப்பட்டதால்‌, 
இடம்மாறிய பெருமை கொள்கிறது. இராமாநுஜ மண்டபத்‌ தோரணமும்‌ 
இம்முன்றாம்‌ தளத்‌ தோரணமும்‌ நுழைவாயில்களுக்கு மேலைந்து வாயில்‌ 
தோரணங்களாயின. ஆதிதனத்தோரணமோ தளத்தின்‌ வடக்கு, தெற்கு 
முகங்களில்‌ மேற்குப்பகுதிக்‌ கோட்டங்களின்‌ மேலும்‌, மேற்கில்‌ இருகோட்ட 
வலபிகளிலும்‌ அமைந்து பக்கத்‌ தோரணங்களாய்‌ மலர்ந்துள்ளது. வாயில்‌ 
தோரணம்‌ வழக்கமானது. ஆனால்‌ பக்கத்‌ தோரணம்‌ புதுமையானது. 


தர்மராஜரதத்தின்‌ மூன்றாம்‌ தளத்‌ தோரணம்‌ ஒரே தொடரொழுங்கில்‌ 
வடக்கு நோக்கி நகரும்‌ கணங்கள்‌ சுமக்கும்‌ மாலையைக்‌ கொண்டுள்ளது. 
இராமாநுஜ மண்டபத்‌ தோரணம்‌ ஒரே தொடரொழுங்கில்‌, ஆனால்‌ 
எதிரெதிராய்‌ அமைந்த இரண்டு கணத்தொடர்கள்‌ சுமக்கும்‌ 
இருமாலைகளுடன்‌ உள்ளது. ஆதிதளத்‌ தோரணமோ ஒரே திசை நோக்கிய 
தொடரொழுங்குடன்‌ இருதொகுதிகளாகப்‌ பிரித்தமைக்கப்பட்ட 
கணத்தொடர்கள்‌ சுமக்கும்‌ இரண்டு மாலைகள்‌ பெற்றுள்ளது. இம்மூன்று 
கணதோரணங்களுள்‌ இராமாநுஜ மண்டபத்‌ தோரணம்‌ முகப்பு வாயிலுக்கு 
மேலமர்ந்து முகப்புத்‌ தோரணமாகியுள்ளது. தர்மராஜரதத்தின்‌ ஆதிதளத்‌ 
தோரணம்‌ சுற்றுவழியின்‌ முதன்மை வாயிலான மேற்கு வாயிலுக்குப்‌ பக்கத்‌ 
தோரணங்களாய்ப்‌ பிறந்துள்ளது. இதே தளியின்‌ மூன்றாம்‌ தளத்தோரணம்‌ 
மட்டுமே கருவறை வாயிலுக்கு மேலமைந்த கணதோரணமாய்க்‌ காட்சி 
தருகிறது. 

இராமாநுஜ மண்டபத்‌ தோரணம்‌ வலபி முழுவதற்குமாய்‌ 
அமைந்துள்ளதால்‌ ஒரே அளவினதாய்‌ அமைந்துள்ளது. தர்மராஜரதத்தின்‌ 
மூன்றாம்‌ தள கணதோரணமும்‌ கபோத முகப்பு முழுவதற்குமாய்‌ 
இடம்பெற்றிருப்பதால்‌ ஒரே அளவினதாய்‌ உள்ளது. ஆனால்‌ இத்தளியின்‌ 
ஆதிதள கணதோரணம்‌, கோட்ட வலபிகளின்‌ மீது மட்டும்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதால்‌, இதிலுள்ள கணங்கள்‌ முகப்பு வலபி கணங்களின்‌ 
தொடரொழுங்கு போலவே, முதற்‌ பார்வையில்‌ எந்த வேறுபாடும்‌ 
உணரமுடியாத அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும்‌ நேர்த்தி பல்லவரின்‌ 
ஒருந்கணைவுத்‌ திறன்‌ மேன்மைக்கும்‌ கட்டுமான உத்திக்கும்‌ சான்று 
பகர்வதாய்ச்‌ சுடர்கிறது. 


செதுக்குத்‌ தளிகளுள்‌ முத்தளம்‌ பெற்ற ஒரே தளி தர்மராஜரதம்தான்‌. 
இதன்‌ மூன்றாம்‌ தனமும்‌ சுற்றுவழி பெற்றதாய்‌, மேலே ஆரவரிசையுடன்‌ 
, அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம்‌ தள அரமியம்‌ போலவே மூன்றாம்‌ தள 
. அரமியமும்‌ பிதுக்கம்‌, ஒடுக்கம்‌ பெற்ற சுவர்களைக்‌ கொண்டுள்ளது. 
இரண்டாம்‌ தள அரமியச்‌ சுவர்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஏழு பத்திகளாய்ப்‌ 
பிரிக்கப்பட்டிருக்க, அளவில்‌ அவற்றினும்‌ சிறியனவான மூன்றாம்‌ தள 


ஆவணம்‌ 17, 2006 183 


அரமியச்‌ சுவர்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஐந்து பத்திகளாய்ப்‌ பகுக்கப்பட்டுள்ளன. 
இப்பத்திப்‌ பிரிப்புக்‌ கட்டுமானத்தை எடுப்பாகக்‌ காட்டுவதுடன்‌, 
எழிலார்ந்ததாகவும்‌ மாற்றியுள்ளது. இடத்திற்கேற்பக்‌ கட்டுமானத்தைத்‌ 
திட்டமிடுவதும்‌, கட்டுமானத்திற்கேற்பக்‌ கைவண்ணம்‌ காட்டுவதும்‌ எளிதான 
செயல்களல்ல. ஆனால்‌ பல்லவச்‌ சிற்பாசிரியர்கள்‌ மல்லைக்‌ கடலோரம்‌ 
முழுவதும்‌ மிக இயல்பாக இவற்றைக்‌ கையாண்டிருப்பது அவர்தம்‌ உள 
ஆற்றலையும்‌ உளித்‌ திறத்தையும்‌ விளக்குவதாக அமைந்துள்ளது. 


மூன்றாம்‌ தளக்‌ கருவறை வாயிலின்‌ மேலும்‌ அதையொட்டிய வல, 
இடஒடுக்கங்களின்‌ மேலும்‌ காட்டப்பட்டுள்ள கபோதம்‌, ஆதிதள அரமியச்‌ 
சுவரின்‌ கபோத அமைப்பிலிருந்து முற்றிலும்‌ மாறுபட்டுத்‌ தட்டையான 
அமைப்புடன்‌ கணதோரணக்‌ களமாகக்‌ திகழ்கிறது. இது போன்ற 
வடிவமைப்பும்‌ பயன்பாடும்‌ தர்மராஜரதத்திற்கு முற்பட்ட தளிகளிலோ 
அல்லது அதற்குப்‌ பின்னால்‌ வந்த தளிகளிலோ காணப்பெறாத 
புதுமைகளாகும்‌. நோக்கிற்கேற்ப மாற்றிய அமைப்புதானென்றாலும்‌ அதன்‌ 
காரணமாகவே வாயிற்‌ கபோதம்‌ தனிமைப்பட்டுவிடக்‌ கூடாதென்று, அதை 
அரமியக்‌ கபோதத்‌ தொடரொழுங்குடன்‌ இருபுறத்தும்‌ ஒன்றிணையச்‌ 
செய்திருக்கும்‌ நேர்த்தி, பல்லவரின்‌ புதுமை அவாவும்‌ போக்கையும்‌ அப்புதிய 
அமைப்புகளைக்‌ கட்டுமானக்‌ சூழலோடு கரைத்துவிடும்‌ அபாரத்‌ 
திறத்தையும்‌ வெளிப்படுத்துவதாய்‌ உள்ளது. 


ஆதிதள ஆரமாகத்‌ இசைக்கு மூன்று சாலைகளென மேற்குத்‌ தவிர்ந்த 
முத்திசைகளிலும்‌ ஒன்பது சாலைகள்‌ அமைய, மூலைகளில்‌ கர்ணகூடங்கள்‌. 
மேற்கில்‌ முன்றிலமைப்பு, கர்ணசாலைகளையும்‌ இடைப்பட்ட உறுப்பாய்ச்‌ 
சாலையையும்‌ அதன்‌ இருபுறத்தும்‌ பஞ்சரங்களையும்‌ ஆரமாகப்‌ பெற்றுத்‌ 
தென்‌, வடமூலைக்‌ கூடங்களுடன்‌ தொடரொழுங்கு கொள்கிறது. 
அவற்றையிணைக்கும்‌ ஆரச்சுவர்‌ இவ்வொழுங்கைத்‌ தன்‌ கட்டுப்பாட்டில்‌ 
கொண்டு, இவ்வுறுப்புகளைப்‌ பதக்கம்‌ போலாக்கி ஆரத்தொடரை 
உண்மையானதோர்‌ ஆரமாகவே மாற்றிவிடுகிறது. 


இரண்டாம்‌ தளத்தின்‌ ஆரம்‌, தள அமைப்பிற்கேற்ப மேற்குத்‌ தவிர்ந்த 
முத்திசைகளிலும்‌ திசைக்கு இரண்டு சாலைகள்‌, மூலைகளில்‌ கூடங்கள்‌ 
எனக்‌ கொண்டு இணைக்கும்‌ சுவருடன்‌ இயல்பான பதிவாக அமைந்தாலும்‌, 
மேற்கில்‌ 8ழ்த்தளம்‌ போலவே மூன்றில்‌ கூரைமீது இடையில்‌ சாலையும்‌ 
இருபுறத்தும்‌ கர்ணசாலைகளுமென மாறியமைந்துள்ளது. இங்கும்‌ 
ஆரச்சுவரின்‌ முன்னோட்டம்‌ வட, தென்மூலைக்‌ கூடங்களுடன்‌ இம்மூன்றில்‌ 
பதக்கத்தை இணைத்து, இணையற்ற ஆரமாக இரண்டாம்‌ தன ஆரத்தை 
மாற்றிவிடுகிறது. இத்தகு பதக்க ஆரங்கள்‌ வேறு செதுக்குத்‌ தளிகள்‌ 
எவற்றிலும்‌ அமையவில்லை என்பதும்‌, இப்பதக்கத்தை அமைக்கக்‌ 
குடைவரைத்‌ தோன்றலான கர்ணசாலைகளையும்‌ புதிய படைப்பான 
பஞ்சரங்களையும்‌ பல்லவச்‌ சிற்பாசிரியர்கள்‌ மிகச்‌ சிறப்பாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டனர்‌ என்பதும்‌ குறிப்பிடத்தக்க சிறப்புகளாகும்‌. 


184 ஆவணம்‌ 17, 2006 


சிற்பச்‌ சிறப்புகள்‌ 

பல்லவர்களின்‌ சிற்பத்திறம்‌ குடைவரைக்‌ கோயில்களின்‌ தொடக்கக்‌ 
காலத்திலேயே வீறுடன்‌ வெளிப்படத்‌ தொடங்கியதாகக்‌ கூறலாம்‌.முதலாம்‌ 
மகேந்திரவர்மர்‌ கால கங்காதரமூர்த்தியும்‌ புஜங்கத்ராசிதரும்‌ அமலைக்‌ 
கூத்தர்களும்‌ பல்லவச்‌ சிற்பாசிரியர்களின்‌ செதுக்காற்றலில்‌ விளைந்த 
செம்மாந்த சிற்பங்களாகும்‌. குடைவரைக்‌ கோயில்களின்‌ இரண்டாம்‌ பருவம்‌ 
கட்டமைப்பு, சிற்பம்‌ ஆகிய இரு துறைகளிலும்‌ வியத்தகு முன்னேற்றம்‌ 
காட்டி வளர்ந்தது. மகிடாசுரமர்த்தனி சிற்பத்தொகுதியும்‌ மகாவராக 
பரமேசுவர விஷ்ணு கிருகக்‌ கொற்றவைத்‌ தொகுதியும்‌ கலையாற்றலின்‌ 
கலங்கரை விளக்கங்கள்‌. 


முன்னோக்கி வளர்ந்த கலைநோக்கு, மேல்நோக்கிப்‌ பார்த்தபோது 
விமானங்கள்‌ பிறந்தன. ஒற்றைக்கல்‌ தளிகளெனவும்‌ செதுக்குத்‌ தளிகளென 
வும்‌ அழைக்கப்படும்‌ மல்லை ரதங்களைப்‌ பல்லவர்கள்‌ தோற்றுவித்த முதல்‌ 
ஒன்பது விமானங்களாகக்‌ கொள்ளலாம்‌. இவையனைத்துமே கட்டமைப்‌ 
போடு ஒன்றிய சிற்பங்களைப்‌ பெற்றவைதான்‌ என்றாலும்‌. இப்பருவச்‌ 
சிற்பக்கலைத்திறம்‌ முழுவீச்சோடு மலர்ந்திருப்பது அருச்சுனர்‌ ரதத்திலும்‌ 
தர்மராஜா ரதமான அத்யந்தகாமத்திலும்‌ மட்டும்தான்‌. 


அருச்சுனர்‌ ரதத்தோடு ஒப்பிடும்போது அத்யந்தகாமம்‌ சிற்பங்களின்‌ 
சொர்க்கம்‌. மூன்று தளங்களிலுமாய்‌ ஐம்பத்தொன்பது சிற்பங்கள்‌ 
திட்டமிடப்பட்டு ஐம்பத்தெட்டுச்‌ சிற்பங்கள்‌ உருவாகியுள்ள உன்னதக்‌ 
கலைக்களம்‌. மேற்றளக்‌ கருவறைத்‌ தொகுதியையும்‌ உருவாக்கத்தோடு 
ஒன்றியிருக்கும்‌ கணவரிகள்‌, வியாழவரிகள்‌ கந்தர்வத்‌ தலைகள்‌, 
விலங்குருவங்கள்‌, மகரங்கள்‌, நிதிக்கணங்களையும்‌ நீக்கிய மேற்கணக்கு, 
தமிழ்நாட்டின்‌ வேறெந்தச்‌ செதுக்குத்தளியும்பெறொத பேறாகும்‌. 
தளத்திற்கேற்ப உயரம்‌ கொண்ட கோட்டம்‌, அந்தக்‌ கோட்டத்திற்கென்றே 
திட்டமிடப்பட்ட சிற்பம்‌ அல்லது சிற்பங்கள்‌, இதுதான்‌ அத்யந்தகாம 
உருவாக்கச்‌ சிறப்பின்‌ அடிப்படைத்‌ தத்துவம்‌. 

முகப்பிற்கேற்ற உயரத்துடன்‌ அகழப்பட்டிருக்கும்‌ ஆதிதளத்தின்‌ 
எட்டுக்‌ கோட்டங்களில்‌ ஏழில்‌ இறைவடிவங்கள்‌. இவற்றுள்‌ ஐந்து, தனிக்‌ 
கடவுளரையும்‌ இரண்டு, ஒன்றாயிணைந்த கடவுளரையும்‌ காட்டுகின்றன. 
ஒன்றாயிணைந்தவர்களுள்‌ ஹரிஹரர்‌, குடைவரைக்‌ காலச்‌ சிந்தனையாக 
மகாவராகர்‌ மண்டபத்தின்‌ கருவறைச்‌ சுவரில்‌ இடம்பெற்றுள்ளார்‌. ஆனால்‌ 
அம்மையப்பர்‌, அத்யந்தகாமம்‌ படிம இயலுக்கு வழங்கிய புதிய பரிசு. 
பல்லவக்‌ குடைவரைகளிலோ, பிற செதுக்குத்‌ தளிகளிலோ இடம்‌ பெறாத 
இவ்வடி வம்‌, அவர்தம்‌ கட்டுத்‌ தளிகளிலும்‌ மிக அரிதாவே காணப்படுகிறது. 
ஆதிதளத்தில்‌ எஞ்சியிருக்கும்‌ எட்டாவது சிற்பம்‌ பல்லவ அரசர்‌ ஒருவரைப்‌ 
படம்‌ பிடிக்கிறது. 

இரண்டாம்‌ தளத்திலுள்ள இருபத்திரண்டு கோட்டங்களுக்கும்‌ 
இருப்த்திரண்டு சிற்பங்கள்‌ திட்டமிடப்பட்டு, இருபத்தொரு சிற்பங்கள்‌ 
- உருவாக்கப்பட்டுள்ளன. தள அரமியத்தின்‌ மேற்கில்‌ கருவறையின்‌ 


ஆவணம்‌ 17, 2006 185 


தென்புறத்தமைய வேண்டி௰ காலவர்‌ மட்டுமே வடிவம்‌ பெறவில்லை. 
அரமியத்தின்‌ வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ திசைக்கு ஏழு சிற்பங்களாகப்‌ 
பதினான்கும்‌, கிழக்கில்‌ நான்கும்‌, மேற்கில்‌ மூன்றுமாக அமைக்கப்பட்டுள்ள 
இவ்விருபத்தொரு சிற்பங்களுள்‌ சிவபெருமானைக்‌ குறிப்பவை பன்னிரண்டு. 
மூன்று சிற்பங்கள்‌ விஷ்ணுவையும்‌ ஐந்து சிற்பங்கள்‌ கோயிற்‌ 
பணியாளர்களையும்‌ ஒரு சிற்பம்‌ வாயிற்‌ காவலரையும்‌ வடிவாய்க்‌ கொண்டு 
அமைந்துள்ளன. 


பன்னிரண்டு சிவச்‌ சிற்பங்களுள்‌, சிவபெருமான்‌ தனித்தமைந்த 
சிற்பங்கள்‌ நான்கு, சிவபெருமான்‌ இன்னொருவருடன்‌ அல்லது 
இன்னொன்றுடன்‌ இணைந்தமைந்த எட்டுச்‌ சிற்பங்களுள்‌ இரண்டு அவரது 
அழிக்கும்‌ ஆற்றலைக்‌ காட்டுவன. ஒன்று, அவரது தாங்கும்‌ பேராற்றலுக்கு 
எடுத்துக்காட்டாய்‌ விளைந்தது. ஏனைய ஐந்தனுள்‌ இரண்டு கலையோடு 
தொடர்புடையவை. இரண்டு அனுக்கிரக மூர்த்திகள்‌.ஒன்று மிருகவாஞ்சை 
வெளிப்படுத்தும்‌ நந்தியணுக்கர்‌. இப்பன்னிரண்டு சிற்பங்களுள்‌ கங்காதரர்‌ 
தவிர ஏனைய பதினொன்றும்‌ படிமக்கலை வரலாற்றில்‌ முதல்‌ தோற்றம்‌ 
காட்டும்‌ - இடம்‌அத்யந்தகாமம்தான்‌. கங்காதரரும்‌ முன்தோன்றிய 
நிலைகளிலிருந்து முற்றிலும்‌ மாறுபட்டு வேறுவிதமாய்‌ கங்கையேற்கும்‌ 
கோலத்தில்‌ வடிக்கப்பட்டிருப்பது இத்தளியமைத்த சிற்பிகளின்‌ 
தனித்தன்மை காட்டுகிறது. 


சிவபெருமான்‌, தண்டு முனிவர்‌ இணைந்துள்ள சிற்பத்தோற்றம்‌ 
பரதரின்‌ நாட்டிய சாத்திர வரலாற்றை விளக்கும்‌ முகத்தான்‌ விளைந்துள்ளது. 
தாம்‌ இயற்றிய நாடகத்தை பரதர்‌ நடித்துக்‌ காட்டியதும்‌, சவெபெருமான்‌ 
திருமுன்‌ அதை நிகழ்த்தி அவர்‌ கருத்துப்பெற விழைந்த நான்முகன்‌, அதற்கு 
ஏற்பாடு செய்தார்‌. நாடகம்‌ நிகழ்ந்தது. கண்டு மகிழ்ந்த சிவபெருமான்‌, தாம்‌ 
ஆடும்‌ பூர்வரங்கத்தை உடன்‌ இணைத்துக்‌ கொண்டால்‌ சிறக்குமென்று கூறி, 
கரணங்களைப்‌ பரதருக்குச்‌ கற்றுத்தருமாறு தண்டுவிற்கு உத்தரவிட்டார்‌. 
இறைவன்‌ ஆணைப்படியே, இறைவன்‌ ஆடத்‌ தாம்‌ கண்டு கற்றறிந்த 
கரணங்களைத்‌ தண்டு பரதருக்குக்‌ கற்பித்தார்‌. இந்த இனிய வரலாறு 
தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்களில்‌ சிற்பக்காட்சிகளாக இடம்‌ பெற்றுள்ளது. 
இறைவன்‌ மகிழ்ந்தாடும்‌ கரணக்கோலங்கள்‌ தஞ்சாவூர்‌ இராஜராஜீசுவரத்‌ 
திலும்‌, அக்கரணங்களைக்‌ கற்றுத்‌ தண்டு இறைவனுக்கு ஆடிக்காட்டுவது 
மாமல்லபுரம்‌ அத்யந்தகாமத்திலும்‌, இறைவன்‌ ஆணையேற்று பரதருக்குத்‌ 
தண்டு கரணங்களைக்‌ கற்பிக்கும்‌ காட்ச கும்பகோணம்‌ சார்ங்கபாணி 
கோயிலிலும்‌ சிற்பக்‌ காட்சிகளாய்ச்‌ றக்க வடிக்கப்‌ பெற்றுள்ளன. 


அனுக்கிர மூர்த்திகளுள்‌ சண்டேசுவர அனுக்கிரக மூர்த்தி மிகச்‌ சிறந்த 
சிற்பமாகும்‌. நின்ற கோலத்தில்‌ ஆண்டவனும்‌ அடியவனும்‌ தனித்துக்‌ 
காணப்படும்‌ அனுக்கிரகக்‌ கோலம்‌ தமிழ்நாட்டிலேயே இது ஒன்றுதான்‌ 
என்று துணியலாம்‌. சண்டேசுவரரைத்‌ தோழமையோடு அணைத்தபடி அன்பு 
கமழ சிவபெருமான்‌ உற்றுநோக்குவதும்‌ பயபக்தியுடன்‌ பணிந்து குனிந்து 
சண்டேசுவரர்‌ அடக்கமாய்ப்‌ பத்திமைப்‌ பணிவு காட்டுவதும்‌ வேறெந்தச்‌ 
சிற்பத்‌ தொகுதியிலும்‌ காணமுடியாத சறப்புகளாகும்‌. 


186 ஆவணம்‌ 17, 2006 


நினைத்த இடத்தில்‌, நினைத்த மாத்திரத்தில்‌ இறைவனுக்கு வடிவம்‌ 
தந்து இன்பங்‌ கண்டவர்‌ விசாரதருமர்‌. இறைவனுக்குப்‌ பூசனை செய்வதில்‌, 
இகலோக நடப்புகளை மட்டுமல்ல, சூழலை, தம்மை என எல்லாவற்றையுமே 
மறந்தவர்‌. அதனால்தான்‌ தந்தை நையப்‌ புடைத்ததுகூடத்‌ தெரியாது 
இவதரிசனத்திலிருந்தார்‌. தாம்‌ மணலால்‌ செய்த இலிங்கத்திற்குத்‌ 
திருமஞ்சனமாட்ட வைத்திருந்த பாலைத்‌ தந்‌ைத எச்சதத்தன்‌ காலால்‌ 
இடறுவது கண்டபோதுதான்‌ பூசனைக்கு இடையூறு என்று பொறிதட்டியது. 
என்ன செய்கிறோம்‌ என்பதே தெரியாமல்‌, இடறியவர்‌ கால்‌ மீது 
அருகிலிருந்த கோலை வீச, அது மழுவாகி எச்சதத்தன்‌ கால்களைத்‌ துணித்து 
அவரைவீழ்த்தியது. வீழ்த்தியவரைப்‌ பற்றிய கவலையே இல்லாது தடை 
நீங்கிய மகிழ்வோடு பூசனையில்‌ புகுந்த விசாரதருமரை சிவபெருமான்‌ 
ஆட்கொண்டார்‌. 'நம்‌ பொருட்டால்‌ ஈன்ற தாதை விழ எறிந்தாய்‌, அடுத்த 
தாதை இனி உனக்கு நாம்‌' என்று விசாரதருமரை அரவணைத்த பெருமான்‌, 
அனைத்து நாம்‌ உண்டகலமும்‌ உடுப்பனவும்‌, சூடுவனவும்‌ உனக்காகச்‌ 
சண்டீசனுமாம்‌ பதம்‌ தந்தோம்‌' என மகிழ்ந்துரைத்துத்‌ தம்‌ சடையிருந்த 
கொன்றை மாலையைச்‌ சண்டீசருக்குச்‌ சூட்டிப்‌ பெருமைப்படுத்தினார்‌. 
சிவபெருமானின்‌ திருமகனாகும்‌ பேறு பெற்ற மானிடர்கள்‌ இருவரே. ஒருவர்‌ 
சம்பந்தர்‌. மற்றொருவர்‌ விசாரதருமர்‌, சம்பந்தரோ உமையிடம்‌ பால்‌ 
அருந்தியதால்‌ மகனானார்‌. ஆனால்‌ அறிவிப்பு நிகழவில்லை. விசாரதருமரை 
சிவபெருமானே தத்தெடுத்தார்‌. உலகறிய அறிவிப்பு நிகழ்ந்தது. 


அறுபத்து மூன்று நாயன்மார்களுள்‌ ஒருவராகக்‌ கருதப்படும்‌ 
சண்டீசருக்கு, வேறு எந்த நாயன்மாருக்கும்‌ கிடைக்காத பேறுகள்‌ சில 
வாய்த்தன. முதற்பேறு இறைவனே உலகறிய அறிவித்து மகனாக ஏற்ற பேறு. 
இரண்டாம்‌ பேறு சண்டீசப்‌ பதம்‌. இறையருள்‌ பெற்ற பலர்‌ 
கணநாயகங்களாக, வாயிற்காவலர்களாக, இறைவன்‌ ஆடலுக்கே முழவு 
வாசிப்பவர்களாக அமைந்தனரென்பது உண்மையெனினும்‌, சண்டீசப்‌ 
பதத்தில்‌ அவை சாதாரணமானவை. இறைவனின்‌ மழுவையே தம்‌ 
ஆயுதமாகக்‌ கொண்டு சிவன்‌ கோயில்கள்‌ அனைத்திலும்‌ தனித்‌ திருமுன்னில்‌ 
அமரும்பேறு விசாரதருமருக்கு மட்டுமே வாய்த்தது. 'ஆதிசண்டேசுவர தேவர்‌' 
என்று அவர்‌ பெயராலேயே இறைக்கோயில்‌ சொத்துக்கள்‌ வாங்கப்பட்டன; 
விற்கப்பட்டன. தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகளில்‌ பரவலாகவும்‌ உரிமையோடும்‌ 
இடம்பெறும்‌ திருப்பெயர்‌ சண்டீசருடையதே. சிவமரபைச்‌ சேர்ந்த வேறு 
யாருக்கும்‌ அந்தப்‌ பேறு வாய்க்கவில்லை. சூடிக்கொடுத்த சுடர்க்கொடி 
வைணவக்‌ கலாச்சாரத்தில்‌ ஆண்டாள்‌. அதற்கு நேர்மாறாக இறைவன்‌ 
சூட்டியது மட்டுமல்ல உடுத்ததும்‌ உண்டதும்‌ பெற்ற சுடர்க்கொடி 
விசாரதருமர்‌. சைவக்‌ கலாச்சாரத்தில்‌ உமையன்னைக்குக்‌ கூட வாய்க்காத 
பேறு இது. 

இத்தகு பெரும்பேறு வாய்க்க விசாரதருமர்‌ செய்ததுதான்‌ என்ன? 
சைவ மரபில்‌ வந்த அத்தனை அடியவர்களும்‌ சிவபெருமானிடம்‌ இணையற்ற 
அன்பு பூண்டவர்கள்தான்‌. அவர்‌ பொருட்டுப்‌ பிள்ளையை, மனைவியை 
எனப்‌ பலவும்‌ இழக்கத்‌ துணிந்தவர்கள்தான்‌. என்றாலும்‌ அவர்களுக்‌ 


ஆவணம்‌ 17, 2006 187 


கெல்லாம்‌ வாய்க்காத சண்டீசப்பதம்‌, “உன்‌ தந்‌ைத இனி நான்‌' எனும்‌ 
அறிவிப்பு விசாரதருமருக்கு மட்டும்‌ வழங்கப்பட்டது ஏன்‌? காரணம்‌ 
இல்லாமல்‌ கண்ணுதலார்‌ ஏதும்‌ செய்வதில்லை. விசாரதருமர்‌ தனிமைப்‌ 
படுத்தப்பட்டுத்‌ தூய அன்புடன்‌ -அரவணைக்கப்பட்டு இறை நிலைக்கு 
உயர்த்தப்பட்டமைக்கு உயரியதோர்‌ காரணம்‌ இருக்கத்தான்‌ செய்தது. அவர்‌ 
தவிர்த்த அடியவர்கள்‌ அத்தனைபேரும்‌ இறைவனை அவர்‌ இருந்த இடம்‌ 
தேடிச்‌ சென்று வழிபட்டனர்‌. அவர்‌ ஒருவரே தாம்‌ இருந்த இடத்தில்‌ 
இறைவனை உருவாக்கிக்‌ கொண்டு வழிபட்டார்‌. நினைத்த இடத்தில்‌, 
நினைத்தபொழுது இறைவனைப்‌ பிறப்பிக்கும்‌ தாயாக இருந்த அவரை, தாம்‌ 
உருவாக்கிய வடிவிற்குத்‌ தீங்கிழைக்கத்‌ துணிந்தாரை நொடி நேரத்‌ தயக்கமும்‌ 
இன்றித்‌ தண்டித்த அவர்‌ துணிவை இறைவன்‌ பெரிதும்‌ இரசித்திருக்க 
வேண்டும்‌. அதனால்தான்‌ பிறப்பிலியான தம்மையே பிறப்பித்துக்‌ 
கொண்டிருந்த அந்தப்‌ பேரன்பரின்‌ படைப்பாற்றலிலும்‌ துணிவிலும்‌ 
சிந்தையிழந்தவராய்‌, அவரை மகனாக ஏற்றுச்‌ சண்டீசப்‌ பதமளித்தார்‌. 


தம்மை நேரடியாக எதிர்த்தவர்களை அடக்கித்‌ தம்மிடமே வைத்துக்‌ 
கொண்ட சிவபெருமான்‌ தம்மைச்‌ சார்ந்தவர்களுக்குத்‌ துன்பம்‌ தந்தவர்களை 
அடக்கி ஒடுக்கி அகற்றினார்‌. இந்த இரண்டு வகை ஓடுக்கல்களுமே 
சிற்பங்களாயின என்றாலும்‌ குடைவரைகளில்‌ இடைப்பவை முதல்‌ 
வகையினவே. சிராப்பள்ளி இலளிதாங்குர பல்லவேசுவர கிருகத்தில்‌ 
பாம்பாபரணராய்‌, முயலகன்‌ தலைமீது கால்‌ வைத்து நிற்கும்‌ கங்காதரர்‌, 
தாருகாவனத்‌ தாக்குதல்களை முறியடித்த கோலத்தினர்‌. சோமாஸ்கந்தராய்‌ 
அமர்ந்தவிடத்தும்‌ முயலகன்‌ தாள்‌ தாங்கியாய்த்‌ தொடர்கிறார்‌. இந்தப்‌ பேறு 
சிவச்சார்புடையவர்களை எதிர்த்தார்க்குக்கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
வதைபடும்‌ கோலத்தில்‌ மட்டுமே வடிக்கப்பட்டார்கள்‌. இத்தகு வதைக்கோல 
மூர்த்தங்கள்‌ தமிழ்நாட்டுக்‌ கலை வரலாற்றில்‌ முதன்முதலாக இடம்பெறும்‌ 
இடம்‌ அத்யந்தகாமம்தான்‌. காலனும்‌ ஜலந்தரனும்‌ அந்தப்பேற்றைப்‌ 
பெற்றார்கள்‌. 

விஷ்ணுவுடன்‌ தொடர்புடைய மூன்று இற்பங்கள்‌ இரண்டாம்‌ தள 
அரமியச்‌ சுவர்க்‌ கோட்டங்களில்‌ இடம்பெற்றுள்ளன. அவற்றுள்‌ விஷ்ணு 
கருடனுடன்‌ காட்சிதரும்‌ கோலம்‌ அரமிய வடமுகத்திலும்‌ 
காளிங்கமர்த்தனம்‌, தனிவிஷ்ணு ஆகிய சிற்பங்கள்‌ அரமியத்‌ 
தென்முகத்திலும்‌ இடம்பெற்றுள்ளன. 


அத்யந்தகாமத்தின்‌ நாற்பத்தொன்பது சிற்பங்களுள்‌ அழிக்கும்‌ 
நோக்கில்‌ அமைந்தவை மூன்றுதான்‌. அந்த மூன்றுமே இரண்டாம்‌ தளத்தில்‌, 
ஒன்று வடமுகத்திலும்‌ இரண்டு தென்முகத்திலுமென இடம்‌ பெற்றள்ளன. 
இம்மூன்று சிற்பப்‌ படைப்புகளுமே, தவறுகள்‌ தண்டிக்கப்படும்‌, இமைகள்‌ 
அழிக்கப்படும்‌ என்பதை வெளிப்படுத்துவதற்காக விளைந்தவைதான்‌ 
என்றாலும்‌, அழிக்கும்‌ முறையிலும்‌, அழிக்கப்‌ பயன்படுத்திய கருவிகளிலும்‌, 
அழித்தவர்‌ உணர்வுகளிலும்தான்‌ எத்தனை வேறுபாடுகள்‌! காலாரியில்‌ 
உதைத்தழிப்பு, ஜலந்தர சம்ஹாரத்தில்‌ பிளந்தழிப்பு, காளிங்கமர்த்தனத்தில்‌ 
முறுக்கியழிப்பு, 


188 ஆவணம்‌ 17, 2006 


இயமனை அழிக்கச்‌ சிவபெருமானுக்குக்‌ காலே கருவியானது. 
ஜலந்தரனுக்குச்‌ சக்கரம்‌ தேவைப்பட்டது. காளிங்கனுக்கோ, கண்ணனின்‌ 
கை, கால்கள்‌ இரண்டுமே வேண்டியிருந்தன. இயமனை அழித்தபோது 
காலுதை போதாதென்று, சூசிக்கை நீட்டினார்‌ சிவபெருமான்‌. சூசி 
தர்ஜனியாய்ப்‌ பொருள்‌ காட்டும்‌ இடம்‌ அது. இயமனைச்‌ சுட்டுவதால்‌ 
பிறருக்கு எச்சரிக்கை. பொதுவாக ஆயுதமேந்தாத வலமுன்கையில்‌ மழு 
வேறு, கட்டிவைத்த சடைமகுடத்தின்‌ வலப்புறம்‌ கட்டு மீறிப்‌ பறக்கும்‌ 
சடைப்புரிகள்‌ இறைவனின்‌ வேகத்தையும்‌ கோபத்தையும்‌ விளக்குகின்றன. 
கோபத்தின்‌ உச்சியென்பார்களே அந்த வெளிப்பாடுதான்‌ சிவத்திருமுகத்தில்‌. 


ஜலந்தரவதத்தில்‌ வேகமிருந்தாலும்‌ சினம்‌ சிகர வெளிப்பாடாய்‌ 
இல்லை. அடங்கிய கோபத்துடன்‌ இராஜதந்திர நோக்கு. வேகத்தைச்‌ 
சடைமகுடத்தை மீறிய இடப்புறச்‌ சடைப்புரிகள்‌ விளக்குகின்றன. 
இடக்கையில்‌ சூலமிருந்த போதும்‌ எதிரிக்கேற்ற ஆயுதமெனத்‌ தோளுக்காய்க்‌ 
குறிப்பார்க்கும்‌ சக்கரம்‌. இயமனை அழிக்கும்போது வேறு கருவிகளுக்குத்‌ 
தேவையில்லாமையின்‌ பின்கைகள்‌ வெறுங்கைகளாயின. ஆனால்‌ 
பிறன்மனை விழைந்த ஜலந்தரன்‌ வஞ்சனையாளன்‌. அவனையழிக்கப்‌ பூரண 
போர்க்கோலம்‌ தேவைப்பட்டது. அதனால்தான்‌ நான்கு கைகளிலும்‌ 
ஆயுதங்கள்‌. மழு, பாஸப, திரிசூலம்‌, சக்கரம்‌ எனப்படைக்கருவிகளின்‌ 
புடைசூழத்‌ தோற்றந்தரும்‌ அத்யந்தகாமத்தின்‌ ஓரே சிவபெருமான்‌ 
இவர்தான்‌. 

காலால்‌ மிதித்துக்‌ கைகளால்‌ முறுக்கிக்‌ காளிங்கப்‌ பாம்பின்‌ ஆணவ 
மழிக்கும்‌ கண்ணனிடமும்‌ கோபம்‌ உள்ளது. ஆனால்‌ அந்தக்‌ கோபத்தை 
வெளிப்படுத்தும்‌ முகத்தில்‌ இளமைக்கே உரிய துள்ளலும்‌, விளையாட்டுத்‌ 
தனமும்‌ இழையோடுகின்றன. ஒரே உணர்வை சிகரத்திலேற்றியும்‌ 
இராஜதந்திரத்தில்‌ நீறுபூத்த நெருப்பாக்கியும்‌, இளமைத்‌ துள்ளலோடு கூடிய 
விளையாட்டுப்‌ போலவும்‌ மூன்று முற்றிலும்‌ வேறுபட்ட 
வெளிப்பாடுகளாய்க்‌ காட்டியிருக்கும்‌ நுட்பம்‌ பல்லவச்‌ சிற்பிகளுக்கே உரிய 
கலைத்திறம்‌ எனலாம்‌. 

உதைபட்ட இயமனும்‌, முறுக்குண்ட காளிங்கனும்‌ எதிர்த்தவரின்‌ 
ஆற்றல்‌ அறிந்தவர்களாய்ப்‌ போதுமிந்தத்‌ துன்பம்‌ எனுமாறு போல ஒருவர்‌ 
கையுர்த்தியும்‌, மற்றொருவர்‌ அண்ணாந்து நோக்கியும்‌ வேதனை 
வெளிப்படுத்த, சரிந்து வீழ்ந்தமர்ந்தபோதும்‌, 'நம்மை யார்‌ என்ன செய்துவிட 
முடியும்‌?' என்று, பெற்ற வரங்களின்‌ துணிவு சூழச்‌ சக்கர பயமின்றிப்‌ 
பார்க்கிறார்‌ ஜலந்தரன்‌. உதைக்கப்பட்டு வீழ்ந்ததால்‌ நிலைகுலைந்து 
இயமனும்‌, உடல்‌ முறுக்கப்பட்டுத்‌ தோள்‌ அழுத்தப்படுவதால்‌ துவண்ட 
நிலையில்‌ காளிங்கனும்‌ கிடக்க, எதிர்வரவிருப்பது புரியாதவராய்‌, 
சக்கரத்துக்கு வாகாய்த்‌ தோளிருப்பதும்‌ தெரியாதவராய்க்‌ குழப்பஞ்‌ சூழ 
அமர்ந்திருக்கிறார்‌ ஜலந்தரன்‌. அழிப்பவர்‌, அழிபடுபவர்‌, அழிக்குமுணர்வு என 
இம்மூன்றின்‌ முத்தாய்ப்பாய்‌ விளைந்திருக்கும்‌ வதமூர்த்திகள்‌ மூன்றும்‌ 
அத்யந்தகாமத்தின்‌ சிற்பப்‌ புதையல்கள்‌. 


ஆவணம்‌ 17, 2006 189 


இரண்டாம்‌ தளச்‌ சிற்பங்களில்‌ கடவுளர்‌ அல்லாத வடிவங்கள்‌ ஆறு. 
அவற்றுள்‌ ஒன்று கருவறை வாயிலின்‌ தென்புறக்‌ காவலர்‌. வடபுறக்‌ காவலர்‌ 
உருவாகாத நிலையில்‌ தென்புறத்தார்‌ தனியராக நிற்கிறார்‌. எஞ்சிய ஐந்து 
சிற்பங்களுள்‌ நான்கு அரமியத்தின்‌ கிழக்கு முகக்‌ கோட்டங்களிலும்‌ ஒன்று 
மேற்கு முகத்தென்கோடிக்‌ கோட்டத்திலும்‌ இடம்பெற்றுள்ளன. இவை 
ஐந்துமே தளியுடன்‌ தொடர்புடைய தளிப்பரிவாரத்தைச்‌ சுட்டுவனவாய்‌ 
அமைந்துள்ளன. கிழக்கிலுள்ள நான்கு சிற்பங்களுள்‌ வடகோடியிலுள்ள 
பாணர்‌ சிற்பம்‌ மட்டுமே முழுமையான அளவில்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 
தென்கோடி சிவாச்சாரியார்‌ பெருமளவிற்கு முழுமை பெற்றிருந்தபோதும்‌, 
இடப்பாதமும்‌ அதற்கு மேலுள்ள கணுக்கால்‌ பகுதியும்‌ உருப்பெறாத 
நிலையிலுள்ளார்‌. பாணருக்கு வலப்புறத்துள்ள பரிசாரகர்‌ முக்காலளவும்‌, 
சிவச்சாரியாருக்கு இடப்புறத்திலுள்ள மணியடிப்பவர்‌ இடுப்பளவுமாய்‌ 
இடத்திற்கேற்ப உருவாகியுள்ளனர்‌. மேற்குமுகத்‌ தென்கோடிக்‌ கோட்டத்தில்‌ 
தளிப்பெண்‌. தமிழ்நாட்டின்‌ வேறெந்தத்‌ திருக்கோயிலிலும்‌ தளிப்பரிவாரம்‌ 
கல்வெட்டளவில்‌ இடம்‌ பெற்றிருக்கிறதே தவிர சிற்பக்‌ காட்சியாய்க்‌ 
காட்டப்படவில்லை. தளிப்பரிவாரத்தைத்‌ தளிச்சுவர்ச்‌ சிற்பங்களாகவே 
பெறும்‌ பேறு, தமிழ்நாட்டில்‌. அத்யந்தகாமத்திற்கு மட்டுமே வாய்த்த 
பெரும்பேறு எனலாம்‌. 


மூன்றாம்தள அரமியச்‌ சுவர்களில்‌ இடம்பெற்றிருக்கும்‌ பத்தொன்பது 
சிற்பங்களுள்‌ இருவர்‌ வாயிற்காவலர்‌. மூன்று தெய்வச்‌ சிற்பங்கள்‌. எஞ்சிய 
பதினான்கும்‌ அடியவர்களின்‌ தோற்றங்களாகவே உள்ளன. இத்தனை 
அடியவர்கள்‌ தளிச்சூழ எழுந்தருளியிருக்கும்‌ காட்சியும்‌ தமிழ்நாட்டில்‌ 
வேறெந்தப்‌ பழங்கோயிலும்‌ காணக்கிடைப்பதில்லை. 


முதல்தளக்‌ கருவறை தொடங்காப்‌ பணியாய்‌ நிற்கிறது. இரண்டாம்‌ 
தளக்கருவறை தொடராப்‌ பணியாய்‌ முடிந்தது. மூன்றாம்‌ தளக்‌ கருவறை 
முற்றாப்பணியென்றாலும்‌ முழுமுதலைக்‌ கொண்டுள்ளது. குடைவரைக்‌ 
காலத்திலேயே கருவறைத்‌ தெய்வமாகிவிட்ட சோமாஸ்கந்தரே, 
அத்யந்தகாமத்து மேற்றளக்‌ கருவறையிலும்‌ இடம்பெற்றுள்ளார்‌. 
இத்தொகுதியின்‌ தனித்துவங்களுள்‌ தலையாயவை இறைவியைப்‌ பார்ப்பது 
போல்‌ இறைவனின்‌ முகம்‌ இடப்புறம்‌ திரும்பியிருப்பதும்‌, இறைவி 
இறைவனுக்காய்‌ முழுவதும்‌ ஒருக்களித்து அமர்ந்திருப்பதும்தான்‌. 
சிற்பங்கள்‌ - பொதுக்கூறுகள்‌ னு 


அத்யந்தகாமத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள நந்தி தவிர்த்த அறுபத்தாறு 
சிற்பங்களுள்‌ (தளச்‌ சிற்பங்கள்‌ 48 4 நடுத்தள உடன்கூட்டம்‌ 9 4 மேற்றள நிதி 
கணங்கள்‌ 2 * கருவறைத்‌ தொகுதி 7) நான்கு மட்டுமே பெண்‌ வடிவங்கள்‌. 
ஏனைய அறுபத்திரண்டுள்‌ பாதி ஆண்‌, பாதி பெண்ணாக நிற்கும்‌ 
அம்மையப்பர்‌ வடிவம்‌ தவிர்ந்த எஞ்சிய அறுபத்தொன்றும்‌ ஆண்களைச்‌ 
சித்தரிக்கும்‌ சிற்பங்களாகவே அமைந்துள்ள இத்தளியின்‌ முத்தளச்‌ 
சிற்பங்களுள்‌ முதல்‌ தளச்‌ சிற்பங்கள்‌ எட்டும்‌ சமபாத நிலையில்‌ 
காட்டப்பட்டுள்ளன. நடுத்தளச்‌ சிற்பங்கள்‌ முப்பதில்‌ இருபத்தொன்பது 


190 ஆவணம்‌ 17, 2006 


ஒருக்களித்த நிலையிலும்‌ ஒன்று சமபாத நிலையிலும்‌, ஒன்று ஒற்றைக்கால்‌ 
தவத்திலும்‌ காணப்படுகின்றன. நடுத்தளத்தில்‌ நான்கு சிற்பங்களும்‌ 
மேற்றளத்தில்‌ ஒரு சிற்பமும்‌ கால்களைக்‌ குறுக்கீடு செய்து ஸ்வஸ்திகம்‌ 
காட்டுகின்றன. இவற்றுள்‌ நடுத்தள நான்கும்‌ சிவபெருமானின்‌ 
திருத்தோற்றங்களாக அமைந்துள்ளன. மேற்றளச்‌ சிற்பம்‌ கருவறையின்‌ 
வடபுறக்‌ காவலர்‌ வைஷ்ணவத்தில்‌ ஒன்றும்‌ ஊர்த்வஜாநுவில்‌ இரண்டும்‌ 
பார்சுவஜாநுவில்‌ ஒன்றுமாக நான்கு சிற்பங்களை நடுத்தளத்தில்‌ 
காணமுடிகிறது. 

பாதநிலைகளில்‌ திரயச்ரம்‌ பெருமளவில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
நடுத்தள, மேற்றளச்‌ இற்பங்களில்‌ பரவிக்‌ காணப்படும்‌ இப்பாதநிலை 
தழ்த்தளச்‌ சிற்பங்களில்‌ ஒன்றில்கூட இடம்பெறவில்லை. அடுத்து அதிக 
அளவில்‌ இருப்பது சமபாதம்‌. பதினொரு சிற்பங்கள்‌ இப்பாதநிலை 
கொண்டுள்ளன. அக்ரதலசஞ்சாரப்‌ பாதம்‌ நடுத்தளச்‌ சிற்பங்களில்‌ 
காணப்படுகிறது. மேற்றளத்தில்‌ வாயிற்‌ காவலர்‌ மட்டுமே இப்பாதநிலை 
கொண்டுள்ளார்‌. 

நடுத்தள, மேற்றளச்‌ சிற்பங்களுள்‌ பெரும்பான்மையன முகத்தைச்‌ 
சற்றுக்‌ 8ழ்த்‌ தாழ்த்திய நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளன. எஞ்சியவற்றுள்‌ 
இரண்டு மேல்நோக்கிய நிலையிலும்‌ பிற நேர்நோக்கிய நிலையிலும்‌ உள்ளன. 

அத்யந்தகாமச்‌ சற்பஙகளின்‌ தலையலங்கார அமைப்புகளுள்‌ 
சடைமகுடமே மிகுதியாக உள்ளது. இச்சடைமகுடமும்‌ பல்வேறு விதமாய்‌ 
அமைக்கப்பெற்றுள்ளது. மொத்தமாய்‌ முடியப்பட்டு மகுடமாய்‌ அமைந்த 
நிலையும்‌, நன்கு £விப்‌ புரிகளாய்த்‌ தரித்து அவற்றை இணையக்கட்டிய 
நிலையும்‌, தலைப்பாகை போல வட்டச்‌ சுருட்டலாய்த்‌ தலைநிறைத்து 
அமர்ந்த நிலையும்‌ அடிப்படை அமைப்புகளாக, இவை ஒவ்வொன்றிலும்‌ 
சிறுசிறு மாற்றங்கள்‌ செய்து சடைமகுடத்‌ தலையலங்காரங்களைக்‌ 
கண்கவரும்‌ விதங்களில்‌ காட்டியுள்ளனர்‌ பல்லவச்‌ சிற்பிகள்‌. பெரும்பாலான 
சடைமகுடங்கள்‌ முகப்பணிகள்‌ பெற்றுள்ளன. 

கீழ்த்தளத்தில்‌ சடைமகுடத்துடன்‌ காணப்படும்‌ மூன்று சிற்பங்களுள்‌ 
சிவபெருமானுடையவை இரண்டு. இதே தளத்தில்‌ உடலின்‌ ஒரு பாதியை 
அம்மைக்கும்‌ ஹரிக்கும்‌ தந்து அம்மையப்பராகவும்‌ ஹரிஹரராகவும்‌ நிற்கும்‌ 
சிவபெருமானும்‌ தம்முடைய கலப்புடலுக்கான கலப்பு மகுடத்தின்‌ 
வலப்பாதியைச்‌ சடைமகுடமாகவே கொண்டுள்ளார்‌. வடமேற்குக்‌ கோட்ட 
நான்முகனும்‌ சடைமகுடரே, நடுத்தளத்தில்‌ சடைமகுடமணிந்துள்ள பத்துச்‌ 
சிற்பங்களும்‌ சிவபெருமானின்‌ பல்வேறு திருத்தோற்றங்களாகவே 
அமைந்துள்ளன. மேற்றள அடியவர்களுள்‌ அறுவர்‌ சடைமகுடம்‌ 
கொண்டுள்ளனர்‌. 

சடைமகுட சிவபெருமானின்‌ இருத்தோற்றங்களில்‌ எட்டுப்‌ பிறையும்‌, 
நான்கு மண்டையோடும்‌ பெற்றுள்ளன. இரண்டையும்‌ பெற்ற 
இருத்தோற்றங்கள்‌ கங்காளமூர்த்தியும்‌ ஜலந்தரவத மூர்த்தியுமாகும்‌. கட்டிய 
சடைமகுடத்தின்‌ சல புரிகள்‌ பக்கவாட்டில்‌ விரிசடை போலப்‌ பரவியிருக்கும்‌ 


- ஆவணம்‌ 17, 2006 121 


நிலை சிவபெருமானின்‌ இரண்டு வதத்‌ தோற்றங்களில்‌ மட்டுமே 
காணப்படுவதும்‌ பின்னாளில்‌ இவ்விரிசடை, சிவபெருமானின்‌ ஆனந்தத்‌ 
தாண்டவத்திற்கான தலையலங்காரமாகக்‌ கொள்ளப்பட்டமையும்‌ இங்கு 
நினைவுகூரத்தக்கன. 


தலையின்‌ இருபுறத்தும்‌ அடர்த்தியாகவும்‌ அழுத்தமாகவும்‌ 
தொங்கியமையும்‌ தலைக்கோலமான சடைபாரம்‌, கீழ்த்தளத்திலும்‌ 
மேற்றளத்திலும்‌ தளத்திற்கொரு - சிவபெருமானுக்கு அமைந்துள்ளது. 
நடுத்தளத்தில்‌ தென்முக வீணாதரரும்‌ நந்தி சிவாவும்‌ சடைபாரத்‌ 
தலைக்கோலம்‌ கொண்டுள்ளனர்‌. இதே தளத்திலுள்ள இயமனும்‌ 
பூதகணமும்‌ சற்று அடர்த்திக்‌ குறைவான, அகலம்‌ குறைவான சடைபாரத்தில்‌ 
காட்சிதருகின்றனர்‌. 


இரீட மகுடம்‌ 8ழ்த்தளத்தில்‌ அரசருக்கும்‌ நடுத்தளத்தில்‌ வடக்கிலும்‌ 
தெற்கிலுமிருக்கும்‌ விஷ்ணு பெருமானுக்கும்‌ ஜலந்தரனுக்கும்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 8ழ்த்தளத்தில்‌ இடம்பெறாத கரண்ட மகுடம்‌, 
நடுத்தளத்தில்‌ இருஷ்ணன்‌, கருடன்‌, நந்தி, காளிங்கன்‌ ஆகியோர்‌ தலையை 
அலங்கரிக்கிறது. மேற்றளத்து அடியவர்களுள்‌ ஏழுபேருக்கும்‌ அதே 
தளத்திலுள்ள சந்திரனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ வட வாயிற்காவலருக்கும்‌ கரண்ட 
மகுடம்‌ காட்டப்பட்டுள்ளது. சடைமகுடத்திற்கு அடுத்தாற்‌ போல்‌ அதிக 
அளவில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள தலைக்கோலமாகக்‌ கரண்ட மகுடத்தைக்‌ 
கொள்ளலாம்‌. 


அம்மையப்பர்‌, ஹரிஹரர்‌ தலைக்கோலங்கள்‌ மட்டுமே 
கலப்புருவாக்கங்களாக அமைந்துள்ளன. அம்மையப்பர்‌ தலைக்கோலம்‌ 
இவப்பாதியில்‌ சடைமகுடமாகவும்‌ உமைப்பாதியில்‌ கரண்ட மகுடமாகவும்‌ 
அமைய, ஹரிஹரர்‌ தலைக்கோலம்‌ அரன்‌ பகுதியில்‌ சடை மகுடமாகவும்‌ 
ஹரிப்‌ பகுதியில்‌ கிரீட மகுடமாகவும்‌ உள்ளது. எளிய தலைக்கோலமான 
தமிழம்‌ தண்டுவிற்குத்‌ தரப்பட்டுள்ளது. மகுடமேதும்‌ அற்றவர்களாய்க்‌ 
காட்சிதரும்‌ தளிப்பரிவாரத்தாரில்‌ மூவர்‌ உச்சிக்‌ குடுமியராய்‌ அமைய, ஒருவர்‌, 
இன்னாளைய “திராப்பு' போன்ற தலையலங்காரம்‌ கொண்டுள்ளார்‌. 
தளிப்பெண்ணின்‌ தலையலங்கார அமைப்பை இன்ன அமைப்பென 
வரையறுக்கக்‌ கூடவில்லை. அது போலவே நடுத்தளத்தில்‌ இருவரும்‌ 
(சண்டேசுவரர்‌, வாயிற்காவலர்‌), மேற்றளத்தில்‌ தென்புறக்‌ காவலரும்‌ 
பெற்றுள்ள தலைக்கோலங்களையும்‌ இன்னதென அறுதியிட்டுச்‌ 
சொல்லக்கூடவில்லை. 


அத்யந்தகாமச்‌ சிற்பங்களுள்‌, சூரியனும்‌ சந்திரனும்‌ மட்டுமே 
சன்னவீரம்‌ அணிந்துள்ளனர்‌. சந்திரன்‌ சன்னவீரம்‌ இருபுறத்தும்‌ கைகளின்‌ 
மீதேறிப்‌ பின்‌ செல்ல, சூரியனின்‌ சன்னவீரம்‌ உபவீத முறையில்‌ 
அமைந்துள்ளது. இவர்கள்‌ இருவர்‌ தவிர எஞ்சியுள்ள சிற்பங்களில்‌ 
ஒன்பதிற்கு முப்புரிநூல்‌ இல்லை. 8ழ்த்தளத்தில்‌ அம்மையப்பரும்‌ 
நடுத்தளத்தில்‌ கங்கை, பாணர்‌, தளிப்பெண்‌, பூதம்‌, நந்தி, காளிங்கன்‌ 
தென்கிழக்கு, தென்மேற்கு இவபெருமான்‌ தோற்றங்கள்‌ முப்புரிநூல்‌ 
கொள்ளவில்லை. மேற்றளத்தில்‌ முப்புரிநூல்‌ இல்லாத சிற்பமே இல்லை. 


இத்தளியிலுள்ள சிவபெருமானின்‌ பதினாறு தோற்றங்களுள்‌ இரண்டு 
முப்புரிநூல்‌ பெறவில்லை. ஏனைய தெய்வத்திருமேனிகள்‌ அனைத்தும்‌ 
அம்மையப்பர்‌ நீங்கலாக முப்புரிநூல்‌ பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 
முப்புரிநூல்‌ அணிந்துள்ள நாற்பத்‌ தெழுவருள்‌, இருபத்திருவர்‌ அதை 
நிவீதமாக அணிந்துள்ளனர்‌. எஞ்சிய இருபத்தைவர்‌ உபவீத முறையில்‌ 
அணிந்துள்ளனர்‌. வதமூர்த்திகள்‌ இருவரும்‌ அலங்கரிக்கப்பட்ட முப்புரிநூல்‌ 
பெற்றுள்ளனர்‌. 

மார்பிற்கும்‌ வயிற்றிற்கும்‌ இடையில்‌ காட்டப்பெறும்‌ பட்டையான 
தோர்‌ அணிகலன்‌ உதரபந்தம்‌. இது அத்யந்தகாமத்தில்‌ பத்துச்‌ சிற்பங்களில்‌ 
மட்டுமே காணப்படுகிறது. முத்தளங்களிலும்‌ உள்ள சிவபெருமானின்‌ எந்தத்‌ 
தோற்றத்திலும்‌ உதரபந்தம்‌ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 

இச்சிற்பங்களில்‌ காட்டப்பட்டுள்ள கழுத்தணிகளைச்‌ சரப்பளி, சவடி, 
பெருமுத்தாரம்‌, கண்டிகை, ஆரம்‌ என ஐந்து வகையாக அடையாளப்‌ 
படுத்தலாம்‌. இவ்வைந்தனுள்‌ சரப்பளியே அதிக அளவில்‌ அணியப்‌ 
பெற்றுள்ளது. முத்தளச்‌ சிற்பங்களிலும்‌ இவ்வணி இடம்‌ பெற்றிருப்பினும்‌ 
அதிக அளவில்‌ மேற்றளத்திலேயே இதைக்‌ காணமுடிகிறது. கீழ்த்தளத்தில்‌ 
நான்கு சிற்பங்களிலும்‌ நடுத்தளத்தில்‌ நான்கு சிற்பங்களிலும்‌ காணப்படும்‌ 
இவ்வணி, அகன்றமையும்‌ கழுத்தணியாகும்‌. கழுத்தையொட்டி அணியப்படும்‌ 
கண்டிகையும்‌ மெல்லிய அணியான சவடியும்‌ முத்தளச்‌ சிற்பங்களிலும்‌ 
உள்ளன. இரண்டனுள்‌ சவடி அதிக அளவில்‌ அணியப்பெற்றுள்ளது. சிலச்‌ 
சிற்பங்களில்‌ ஆரத்திற்கும்‌ சவடிக்கும்‌ வேறுபாடு கண்டறிய முடியாத 
நிலையில்‌, அவற்றை ஆரமாகலே கணக்கிட நேர்ந்துள்ளது. சரப்பளியைப்‌ 
போலவே சவடியும்‌ மேற்றளத்திலேயே அதிகம்‌ காணப்படுகிறது. மேற்றள 
வாயிற்காவலருள்‌ ஒருவர்‌, விஷ்ணு, அரசர்‌, இயமன்‌, கருடன்‌, ஜலந்தரன்‌, 
காளிங்கன்‌ ஆகியோர்‌ கழுத்தணியாகப்‌ பெருமுத்தாரம்‌ காட்டப்‌ பட்டுள்ளது. 
ருத்திராக்க மாலை சிவாச்சாரியாரால்‌ அணியப்பெற்றுள்ளது. 

ஒழ்த்தளத்தில்‌ அம்மையப்பரும்‌ மேற்றளத்தில்‌ ழெக்குமுக 
அடியவர்களும்‌ வடபுறத்தார்களும்‌ ஆரம்‌ அணிந்துள்ளனனர்‌. நடுத்தளத்தில்‌ 
தளிப்பெண்‌, நந்தியணுக்கர்‌, ஜலந்தரன்‌, வீணாதரர்‌, மானுடநந்தி, காளிங்கன்‌, 
கருடன்‌, தென்கிழக்குச்‌ சிவபெருமான்‌ சிற்பங்களில்‌ மணியாரம்‌ 
இடம்பெற்றுள்ளது. இத்தளத்திலுள்ள விஷ்ணுவின்‌ இரண்டு சிற்பங்களும்‌ 
ஆரம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று இருசரமணியாரமாக அமைந்துள்ளது. 
அம்மையப்பர்‌ ஆரத்தில்‌ ஆமைப்‌ பதக்கம்‌ கோக்கப்பட்டுள்ளது. 

இக்கழுத்தணிகள்‌ அனைத்துமே ஆடம்பரமற்ற நிலையில்‌, எளிய 
ஆனால்‌ கலைத்திறம்‌ மிக்கனவாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான 
சிற்பங்களின்‌ கழுத்தில்‌ ஓர்‌ அணிகலன்‌ மட்டுமே காணப்படுகிறது. 
8ழ்த்தளத்தில்‌ அம்மையப்பர்‌ தவிர ஏனையவர்‌ அனைவருமே ஒரு கழுத்தணி 
மட்டுமே பெற்றுள்ளனர்‌. நடுத்தளத்தில்‌ விஷ்ணு, இயமன்‌, ஜலந்தரன்‌, 
கருடன்‌ ஆகியோருக்கு மட்டுமே இரண்டு கழுத்தணிகள்‌ பெய்யப்‌ 
பட்டுள்ளன. சிவபெருமானின்‌ எந்தத்‌ இருத்தோற்றமும்‌ ஒரு கழுத்தணிக்கு 
மேல்‌ பெறவில்லை என்பதும்‌ பெண்கள்‌ திருமேனிகளிலும்‌ ஓர்‌ அணிகலனே 


ஆவணம்‌ 17, 2006 193 


கழுத்தணியாகக்‌ காட்டப்பட்டுள்ளது என்பதும்‌ இவ்வணி அவர்தம்‌ மார்பக ப 
மேல்விளிம்பு தொட்டவாறே அணியப்‌ பெற்றுள்ளது என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கன. 


கழுத்தில்‌ அணிகலன்‌ ஏதும்‌ அற்றவர்களாக உள்ள நால்வருமே 
நடுத்தளத்தினர்‌. இவர்களுள்‌ கங்காரதர்‌ மட்டுமே இறைவடிவம்‌. எஞ்சிய 
மூவருள்‌ இருவர்‌ தளிப்பரிவாரத்தினரான பாணரும்‌ பரிசாரகரும்‌, 
வாயிற்காவலர்‌ முழுமை பெறாமையின்‌ கழுத்தணியும்‌ கொள்ளவில்லை. 


பனையோலைக்‌ குண்டலம்‌, பூட்டுக்‌ குண்டலம்‌, மகர குண்டலம்‌, சிறு 
குண்டலம்‌, செவிப்பூக்கள்‌ ஆகியன காதணிகளாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. 
இவற்றுள்‌ பனையோலைக்‌ குண்டலமே அதிக அளவிலான சிற்பங்களில்‌ 
காணப்படுகிறது. இருகெவிகளிலும்‌ பனையோலைக்‌ குண்டலங்களுடன்‌ 
பதினேழு சிற்பங்களும்‌, ஒரு செவியில்‌ பனையோலைக்‌ குண்டலம்‌ 
பெய்தவாய்ப்‌ பதினேழு சிற்பங்களும்‌ உள்ளன. &ழ்த்தளச்‌ சிற்பங்களில்‌ 
முருகனும்‌ மேற்குமுக வடசிவபெருமானும்‌ மட்டுமே இரு செவிகளிலும்‌ 
பனையோலைக்‌ குண்டலங்கள்‌ கொண்டுள்ளனர்‌. நடுத்தளத்தில்‌ 
தளிப்பெண்‌, வாயிற்காவலர்‌, சண்டேசுவரர்‌, கருடன்‌, இயமன்‌, ஜலந்தரன்‌, 
பூதம்‌, கிருஷ்ணன்‌ ஆகியோர்‌ இரு செவிகளிலும்‌ பனையோலைக்‌ குண்டலம்‌ 
அணிந்துள்ளனர்‌. மேற்றளத்தில்‌ வாயிற்காவலர்களும்‌, ஐந்து அடியவர்களும்‌ 
பனையோலைக்‌ குண்டலர்களாய்க்‌ காட்டு தருகின்றனர்‌. 


£ ஒரு செவியில்‌ பனையோலைக்‌ குண்டலம்‌, மேற்றளத்தில்‌ மூன்று 
சிற்பங்களிலும்‌ நடுத்தனத்தில்‌ பதின்மூன்று சிற்பங்களிலும்‌ 8ழ்த்தளத்தில்‌ ஒரு 
சிற்பத்திலும்‌ இடம்பெற்றுள்ளது. இவற்றுள்‌ சில பனையோலைக்‌ 
குண்டலமற்ற மற்றொரு செவியில்‌ செவிப்பூவோ, பூட்டுக்‌ குண்டலமோ 
கொண்டுள்ளன. எஞ்சியுள்ளன, ஒரு செவியில்‌ மட்டுமே அணிகலன்‌ 
பூண்டவையாய்‌ அமைந்துள்ளன, 


நடுத்தளத்திலுள்ள பன்னிரண்டு சிவச்‌ சிற்பங்களுள்‌ பதினொன்று ஒரு 
செவியில்‌ மட்டுமே பனையோலைக்‌ குண்டலம்‌ கொண்டுள்ளன. அவற்றுள்‌ 
ஆறு வலச்செவியிலும்‌, ஐந்து இடச்செவியிலும்‌ உள்ளன. சிவபெருமானுக்குப்‌ 
பிடித்த செவியணி பனையோலைக்‌ குண்டலமென்பதும்‌ அது இரு 
செவிகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றில்‌ மட்டுமே அமையுமென்பதும்‌ இதனால்‌ 
அறியப்படும்‌. சிவபெருமானின்‌ அணுக்கத்‌ தொண்டர்களும்‌ (சண்டேசுவரர்‌), 
பூதம்‌, நந்தி) பனையோலைக்‌ குண்டலத்தையே விரும்பி அணிந்துள்ளனர்‌. 


பனையோலைக்‌ குண்டலம்‌ போலவே பூட்டுக்‌ குண்டலமும்‌ முத்தளச்‌ 
சிற்பங்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. நடுத்தளத்திலுள்ள விஷ்ணுவின்‌ இரு 
தோற்றங்களும்‌ அணிந்துள்ள குண்டலங்களை இன்னவையென 
உறுதிப்படக்‌ கூறமுடியவில்லை என்பதால்‌ அவற்றையும்‌ பூட்டுக்‌ 
குண்டலங்களாகக்‌ கருதுவதில்‌ பிழையில்லை. ஒரு செவியில்‌ மட்டும்‌ பூட்டுக்‌ 
குண்டலம்‌ கொண்ட சிற்பங்களாகக்‌ £ழ்த்தளத்தில்‌ அம்மையப்பரையும்‌ 
ஹரிஹரரையும்‌ மேற்றளத்து அடியவர்‌ ஒருவர்‌ சிற்பத்தையும்‌ குறிக்கலாம்‌. 


194 ஆவணம்‌ 17, 2005 


இவர்களுள்‌ ஹரிஹரர்‌ மற்றொரு செவியில்‌ மகர குண்டலம்‌ பெய்துள்ளார்‌. 
உறுதியாக அடையாளப்படுத்தும்‌ நிலையில்‌ உள்ள ஒரே மகர குண்டலமாக 
இதைக்‌ கொள்ளலாம்‌. 


செவிப்பூக்கள்‌ காதுமடலில்‌ அணியப்படும்‌ காதணியாகும்‌. 
கீழ்த்தளத்தில்‌ நான்கு சிற்பங்களில்‌ காணப்பெறும்‌ இவ்வணி, நடுத்தளச்‌ 
சிற்பங்கள்‌ ஆறிலும்‌ மேற்றளச்‌ சிற்பங்கள்‌ ஐந்திலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
நடுத்தளச்‌ சிற்பங்களில்‌ இவை ஒரு செவியில்‌ மட்டுமே காணப்படுகின்றன. 
மேற்றளத்தில்‌ மட்டுமே இரு செவிகளிலும்‌ செவிப்பூக்கள்‌ கொண்ட மூன்று 
சிற்பங்களைப்‌ பார்க்கமுடிகிறது. இங்குள்ள எஞ்சிய இரண்டும்‌ ஒரு செவியில்‌ 
பூவணிந்துள்ளன. இச்செவிப்பூக்கள்‌ பெண்‌ சிற்பங்களில்‌ இடம்‌ பெறாமை 
குறிப்பிடத்தக்கது. 

இன்னதென அடையாளப்படுத்த முடியாத குண்டலங்கள்‌ 
கீழ்த்தளத்தின்‌ மேற்கு முகத்‌ தெற்கு சிவபெருமானின்‌ செவிகளிலும்‌ பல்லவ 
அரசரின்‌ செவிகளிலும்‌ நடுத்தள சிவாச்சாரியார்‌ செவிகளிலும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. அணிகலன்கள்‌ ஏதுமற்ற வெறுஞ்‌ செவியர்களாய்‌ 
நடுத்தளத்தில்‌ பாணர்‌, மணியர்‌, தண்டு ஆகிய மூவரும்‌ மேற்றளத்தில்‌ 
அடியவர்கள்‌ மூவரும்‌ உள்ளனர்‌. 

அத்யந்தகாமச்‌ இற்பங்களுக்குக்‌ காட்டப்பட்டுள்ள ஆடைகள்‌ 
கோவண ஆடை, தோலாடை, மரவுரியாடை, சிற்றாடை, பாவாடை, கச்சம்‌ 
வைத்துக்‌ கட்டிய பட்டாடை, இடைக்கட்டுகள்‌ எனப்‌ பல்வகைப்பட்டன. 
இவற்றுள்‌ கோவண ஆடை இருபத்தொரு சிற்பங்களின்‌ இடையாடையாக 
அமைந்துள்ளது. 

தோலாடை ஒரு தொடைப்பகுதியில்‌ அகலமாகவும்‌ மறுதொடைப்‌ 
பகுதியில்‌ குறுகலாகவும்‌ இருக்குமாறு, தொடைகளை அரவணைத்தபடி 
கட்டப்பெற்று, முனைகள்‌ இடுப்பில்‌ செருகப்பட்ட நிலையில்‌ அணியப்பட்டு 
உள்ளது. 8ழ்த்தள சிவபெருமான்‌ ஒருவரும்‌ மேற்றள சிவபெருமானும்‌ 
இத்தோலாடையை விரும்பி அணிந்துள்ளனர்‌. நடுத்தளத்தில்‌ கங்காளர்‌, 
வீணாதரர்‌, நாட்டிய ஆசிரிய சிவா, சண்டேசுவர அனுக்கிரகமூர்த்தி 
ஆகியோருக்குத்‌ தோலாடை காட்டப்பட்டுள்ளது. சிவபெருமான்‌ தவிர 
வேறெந்தச்‌ சிற்பத்திற்கும்‌ தோலாடை காட்டப்படவில்லை என்பது 
குறிப்பிடத்தக்கது. 

கோவணஆடை போலன்றி இடையைச்‌ சுற்றித்‌ தழுவிய நிலையில்‌ 
அணியப்‌ பெற்றுள்ள சிற்றாடை பதினொரு சிற்பங்களில்‌ காணப்படுகிறது. 
தொடையை இறுகப்பிடித்தபடி அமையும்மரவுரியாடை காலாரிமூர்த்தி 
சிற்பத்தில்‌ மட்டுமே காணப்படுகிறது. பாவாடை போன்ற விரிவான 
இடுப்பாடை க&ழ்த்தளத்து சிவபெருமான்‌ திருத்தோற்றம்‌ ஒன்றிற்குக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இடுப்பிலிருந்து கணுக்கால்வரை நீளும்‌ இவ்வாடை 
தற்காலப்‌ பாவாடை போன்றே அமைந்துள்ளது. கச்சம்‌ வைத்துக்‌ கட்டிய 
பட்டாடை, கோவண ஆடைக்கு அடுத்த நிலையில்‌ முத்தளத்திலுமாய்ப்‌ 
பதினைந்து சிற்பங்களில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


ஆவணம்‌ 17, 2006 195 ' 


இடையாடைகள்‌ தவிர தொடை தழுவும்‌ இடைக்கட்டுகளும்‌ 
பெரும்பாலான சிற்பங்களில்‌ இடம்பெற்றுள்ளன. இவ்விடைக்கட்டுகள்‌ 
இடுப்பின்‌ ழ்‌, தொடைகளின்‌ நடுப்பகுதிகளைத்‌ தழுவிய படி வளையமிட்டு 
அமையுமாறு பக்கவாட்டில்‌ முடிச்சடப்பட்டுள்ளன. இம்முடிச்சுகளும்‌ 
அவற்றின்‌ தொங்கல்களும்‌ இடுப்பின்‌ இருபுறத்தும்‌ காட்டப்பட்டுள்ளன. 

இடுப்பாடையை இடையில்‌ நிறுத்த அனைத்துச்‌ சிற்பங்களிலும்‌ 
அரைப்பட்டிகை காட்டப்பட்டுள்ளது. இவ்வரைப்‌ பட்டிகையின்‌ இரு 
முனைகளும்‌ நடுவிலுள்ள பதக்கம்‌ வழிச்‌ செலுத்தப்பட்டு இறுக்கப்‌ 
பட்டுன்ளன. முனைகள்‌ இரண்டும்‌ நாடாக்கள்‌ போல இடுப்பளவிலும்‌ சில 
சிற்பங்களிலும்‌ தொடையளவிலும்‌ நெதழ்ந்துள்ளன. இவ்வரைப்‌ 
பட்டிகையின்‌ அமைப்பும்‌ பதக்க வடிவும்‌ பல சிற்பங்களில்‌ மாறுபட்டு 
அமைந்துள்ளன. மிகச்‌ சில சிற்பங்களில்‌ மேகலையும உடனிருப்பாய்க்‌ 
காணப்படுகிறது. விஷ்ணு சிற்பமொன்று அரைப்பட்டிகையின்‌ கழ்‌ 
இணைக்கப்பட்ட குறங்குசெறியுடன்‌ காட்சி தருகிறது. மேற்றள மேற்கு முக 
தெற்கு அடியவரின்‌ இடுப்பில்‌ மணிச்சரம்‌ இருப்பது குறிப்பிடத்தக்கது. 
சிவபெருமானின்‌ சிற்பங்கள்‌ சிலவற்றில்‌ இடுப்பணி போலப்‌ பாம்புப்‌ 
பிணையலும்‌ காணப்படுகிறது. 


பல்லவர்‌ காலத்து வழக்கிலிருந்த ஆடைவகைகளை அடையாளம்‌ 
காணவும்‌, அவை அணியப்பட்ட முறைகளை அறிந்துகொள்ளவும்‌ 
அத்யந்தகாமச்‌ சிற்பங்கள்‌ பெருந்துணை புரிகின்றன. சிவபெருமானுக்குப்‌ 
பெரும்பாலும்‌ எளிய ஆடையும்‌ விஷ்ணுவிற்குப்‌ பட்டாடையும்‌ தந்திருப்பது 
அந்தந்த சமயஞ்‌ சார்ந்த தொன்மங்களுக்கு விளக்கமாக அமைந்துள்ளது. 


இத்தளியிலுள்ள பெரும்பாலான சிற்பங்கள்‌ தோள்‌ வளைகளும்‌ 
கைவளைகளும்‌ கொண்டுள்ளன. இவை இரண்டும்‌ அற்றவர்களாக முருகன்‌, 
நடுத்தள வாயிற்காவலர்‌, பாணர்‌, பரிசாரகர்‌, மணியர்‌, பூதர்‌, காளிங்கர்‌, 
அடியவர்‌ நால்வர்‌ உள்ளனர்‌. கங்கை, தளிப்பெண்‌ கால்களில்‌ சிலம்பு 
உன்ளது. அம்மையப்பரில்‌ அம்மையின்‌ காலிலும்‌ சோமாஸ்கந்தரில்‌ 
உமையின்‌ காலிலும்‌ ம்பு காட்டப்பட்டுள்ளது. வடமுக வீணாதரர்‌ 
காலணிகள்‌ கொண்டுள்ளார்‌. 


அத்யந்தகாமத்திலுள்ள நந்தி தவிர்த்த தளச்‌ சிற்பங்கள்‌ 
ஐம்பத்தொன்பஇிலும்‌ இருகையுடையவை முப்பத்தைந்து, இவற்றுள்‌ ஒன்று 
8ழ்த்தளத்திலுன்ள அரசர்‌ வடிவம்‌ நடுத்தளத்தில்‌ தளிப்‌ பரிவாரத்தினர்‌ 
ஐவருடன்‌ சேர்த்துப்‌ பதினாறுவர்‌ இருகைகளுடன்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 
மேற்றளத்தில்‌ தென்முக சிவபெருமான்‌ தவிர ஏனைய பதினெண்மரும்‌ 
இருகையினராகவே வடிவெடுத்துள்ளனர்‌. 


மேற்றன அடியவர்களூன்‌ ஐவர்‌ தவிர ஏனைய அனைவரும்‌ ஒரு 
கையை இடுப்பிலோ அல்லது தொடையிலோ நிறுத்தி மறு கையில்‌ மலர்‌ 
கொண்டுள்ளனர்‌. ஐவரில்‌ ஒருவர்‌ மட்டும்‌ சூரியன்‌, சந்திரன்‌ போல இரு 


196 ஆவணம்‌ 17, 2006 


கைகளிலும்‌ மலர்‌ கொண்டுள்ளார்‌. ஏனைய நால்வரும்‌ ஒரு கையை 
இடுப்பிலோ அல்லது தொடையிலோ இருத்தி மற்றொரு கையைக்‌ கர்த்தரீ, 
போற்றி, கடகம்‌ ஆகிய முத்திரைகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றில்‌ அமைத்துள்ளனர்‌. 
நடுத்தளத்‌ தளிப்‌ பரிவாரத்தினர்‌ அவரவர்‌ பணிக்கேற்பப்‌ பாத்திரம்‌ 
சுமந்தபடியோ, பூத்தூவியவாறோ, இன்னிசை எழுப்பிய வண்ணமோ, 
மணியொலி செய்தபடியோ காட்சிதருகின்றனர்‌. 


இத்தளிச்‌ சிற்பங்களுள்‌ மலரேந்தியவர்களாக நான்முகன்‌, 
அம்மையப்பரின்‌ அம்மைப்பகுதி, முருகன்‌, சிவாச்சாரியார்‌, சூரியன்‌, சந்திரன்‌, 
அடியவர்கள்‌ பதின்மர்‌ அமைந்துள்ளனர்‌. இவர்களுள்‌ சிவாச்சாரியார்‌ 
பூக்குடலை ஏந்தியுள்ளார்‌. ஏனையவர்‌ கைகளில்‌ பெரும்பாலும்‌ தாமரை 
மொட்டுக்களே காணப்படுகின்றன. ஒரே ஒரு சிற்பம்‌ நீலோத்பலம்‌ 
ஏந்தியுள்ளது. 

அத்யந்தகாம சிவச்‌ சிற்பங்களின்‌ கை முத்திரைகளாக கர்த்தரீ, 
ஆகூயம்‌, கடியவலம்பிதம்‌, ஆம்சாஸ்யம்‌, கடி, கடகம்‌, சூசி, விஸ்மயம்‌, 
திரிபதாகம்‌, அபயம்‌, ஆலிங்கனம்‌ ஆகியவையும்‌ விஷ்ணு சிற்பங்களின்‌ கை 
முத்திரைகளாகக்‌ கர்த்தரீ, அபயம்‌, கடி, ஆலிங்கனம்‌ ஆகியவையும்‌ 
அமைந்துள்ளன. பிற சிற்பங்களின்‌ கை முத்திரைகளாகக்‌ கடி, டோலம்‌, 
கபித்தம்‌, பதாகம்‌, போற்றி, கடகம்‌, கடியவலம்பிதம்‌, அஞ்சலி ஆகியவற்றைக்‌ 
கூறலாம்‌. பின்னாளைய தெய்வப்‌ படிமங்களில்‌ பெருவழக்குப்‌ பெற்ற அபய 
முத்திரையில்‌ காக்கும்‌ குறிப்புடன்‌ எட்டுச்‌ சிற்பங்கள்‌ மட்டுமே 
அமைந்துள்ளன. இவற்றுள்‌ ஆறு கீழ்த்தளத்தில்‌ உள்ளன. நடுத்தளத்தில்‌ 
தென்முக விஷ்ணுவும்‌ மேற்றளத்தில்‌ தென்முக சிவபெருமானும்‌ 
அபயகரத்துடன்‌ உள்ளனர்‌. கை மடித்து, வாய்ப்‌ பொத்திய பணிவுக்‌ 
கோலத்தில்‌ கருடனும்‌அதற்கான முனைப்பில்‌ சண்டேசுவரரும்‌ உள்ளனர்‌. 

அத்யந்தகாமத்து சிவச்‌ சிற்பங்களின்‌ கைகளில்‌ அக்கமாலை, மழு, 
பாம்பு, கவரி, உடுக்கை, வீணை, திரிசூலம்‌, குண்டிகை, மான்‌, கங்காளம்‌, 
தலையோடு, சக்கரம்‌ ஆகியன காணப்படுகின்றன. இவற்றுள்‌ அக்கமாலை 
ஆறு சிற்பங்களிலும்‌ மழு ஐந்து சிற்பங்களிலும்‌ கவரியும்‌ பாம்பும்‌ மூன்று 
சிற்பங்களிலும்‌ உடுக்கை, திரிசூலம்‌ ஆகியன இரண்டு சிற்பங்களிலும்‌ 
இடம்பெற்றுள்ளன. விஷ்ணுவின்‌ கைகளில்‌ சங்கும்‌ சக்கரமும்‌ இருக்க, 
நான்முகன்‌ கைகளில்‌ தாமரைகள்‌, பிரம்ம சாஸ்தாவான முருகனின்‌ 


கைகளில்‌ அக்கமாலையும்‌ தாமரையும்‌ உள்ளன. 


கல்வெட்டுகள்‌ 

அத்யந்தகாமத்தில்‌ பல்லவ கிரந்தத்தில்‌ வெட்டப்பட்ட, அளவில்‌ சிறிய 
முப்பத்தொன்பது வடமொழிக்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ இரண்டு 
“அத்யந்தகாம பல்லவேசுவர கிருகம்‌' என்று இத்தளியை அழைக்கின்றன. 
மூன்றாம்‌ தளக்‌ கருவறை வாயிலின்‌ மேல்நிலை முகப்பிலும்‌, அதே தளக்‌ 
இழக்குச்‌ சுவர்‌ நடுப்பிதுக்கத்திலுள்ள சூரியன்‌ கோட்ட மேற்சுவர்‌ முகப்பிலும்‌ 


ஆவணம்‌ 17, 2006 197 


வெட்டப்பட்டுள்ள இப்பெயர்‌ கொண்டு இவ்விறைத்தளி அத்யந்தகாமன்‌ 
எனும்‌ பெயருடைய பல்லவ அரசரால்‌ உருவாக்கப்பட்டதென்பதை 
உணரலாம்‌. 


இவை தவிர்ந்த ஏனைய முப்பத்தேழு கல்வெட்டுகளும்‌ அரசவிருதுப்‌ 
பெயர்களாய்‌ அமைந்துள்ளன. இவற்றள்‌ 'மஹாமல்லன்‌' எனும்‌ ஒன்று 
மட்டும்‌ இரண்டாம்‌ தளப்படிவரிசையின்‌ கிழக்குப்‌ பிடிச்சுவரின்‌ புறத்தே 
வெட்டப்பட்டுள்ளது. ஏனைய முப்பத்தாறு விருதுப்‌ பெயர்களுள்‌ ஒன்பது 
ஆதிதளத்திலும்‌ இருபத்தாறு இரண்டாம்‌ தளத்திலும்‌ ஒன்று மூன்றாம்‌ 
தளத்திலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


இத்தளியில்‌ காணப்படும்‌ முப்பத்தேழு அரச விருதுப்‌ பெயர்களுள்‌ 
ஸ்ரீநரசிம்மன்‌, புவனபாஜனன்‌, ஸ்ரீமேகன்‌, நயனமனோகரன்‌, பராபரன்‌, 
வாமன்‌ எனும்‌ ஆறு பெயர்கள்‌ இருமுறையும்‌ விதி எனும்‌ விருதுப்‌ பெயர்‌ 
மும்முறையும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. ஒருமுறைக்கு மேல்‌ பொறிக்கப்பட்டு 
உள்ள நிலை நீக்கி எண்ணிக்கைக்‌ கொள்ளின்‌ இருபத்தொன்பது விருதுப்‌ 
பெயர்களே எஞ்சும்‌. முதலாம்‌ மகேந்திரருக்குப்‌ பிறகு தாம்‌ எடுப்பித்தத்‌ 
தளிகளை இத்தகு விருதுப்பெயர்களால்‌ அலங்கரித்த ஒரே பல்லவ 
மன்னராக இராசசிம்மரே காட்சிதருகிறார்‌. அவருடைய அகழ்வான அதிரண 
சண்டேசுவரம்‌, அவர்‌ கட்டுவித்த மல்லைக்‌ கடற்கரைக்‌ கோயில்‌ வளாகம்‌, 
காஞ்சிபுரம்‌ இராஜூம்மேசுவரம்‌ ஆகயவற்றிலும்‌ பனைமலையிலுள்ள 
குகைக்‌ கோயிலிலும்‌, அவர்‌ வெட்டுவித்த வாயலூர்‌ மற்றும்‌ திருப்போரூர்க்‌ 
கல்வெட்டுகளிலும்‌ இத்தகு விருதுப்‌ பெயர்கள்‌ பலவாக இடம்பெற்றுள்ளன. 


அத்யந்தகாமத்திலுள்ள இருபத்தொன்பது விருதுப்‌ பெயர்களுள்‌ 
.ரணஜயம்‌, மஹாமல்லன்‌, பராபரன்‌, சர்வதோபத்ரன்‌, ஸ்ரீ நிதி, காமலலிதன்‌, 
-அதிமானன்‌, நயன மனோகரன்‌, ஸ்ரீமேகன்‌, அத்யந்தகாமன்‌, ஸ்ரீபரன்‌ 
புவனபாஜனன்‌, ஸ்ரீநரசிம்மன்‌ ஆதிய பதின்மூன்று பெயர்கள்‌ ராஜசிம்மரின்‌ 
விருதப்‌ பெயர்களாய்‌ அவருடைய படைப்புகளில்‌ இடம்பெற்றுள்ளன. 
அரபுதஹதசாசனன்‌, லளிதன்‌, ஸ்ரீத்ரைலோக்யவர்தனம்‌ எனும்‌ மூன்று 
பெயர்கள்‌ சிறு மாறுதல்களுடன்‌ அரபுதிஹதன்‌, லளித விலாசன்‌, 
த்ரைலோக்யநாதன்‌ எனக்‌ காஞ்சிபுரம்‌ இராஜசிம்மேசுவரத்துக்‌ கல்வெட்டு 
களில்‌ இடம்பெற்றுள்ளன. இருபத்தொன்பது விருதுப்‌ பெயர்களுள்‌ 
பதின்மூன்று அதே போலவும்‌, மூன்று சற்று மாறுபட்டும்‌ அமைந்திருக்கும்‌ 
நிலையில்‌, ஏறத்தாழ அறுபது விழுக்காட்டிற்கும்‌ மேற்பட்ட பெயர்கள்‌ 
ராஜசிம்மரையே சுட்டுவது கவனித்தற்குரியது. 


அத்யந்தகாமத்திலுள்ள விருதுப்‌ பெயர்களில்‌, தளியின்‌ பெயராக 
அமைந்த “அத்யந்தகாமன்‌', தளியின்‌ மேற்கில்‌ தளிப்பெயருடன்‌ இணைந்து 
காட்சிதரும்‌ 'ரணஜமன்‌', தனித்து வெட்டப்பட்டிருக்கும்‌ 'மஹாமல்லன்‌' 
எனும்‌ மூன்றையும்‌ அவை அமைந்திருக்கும்‌ இடம்‌ நோக்கி மிகமுக்கியத்துவம்‌ 
வாய்ந்தனவாகக்‌ கொள்ளலாம்‌. அத்யந்தகாமன்‌, ரணஜயன்‌, மஹாமல்லன்‌ 


198 ஆவணம்‌ 17, 2006 


எனும்‌ இம்மூன்று முதன்மைப்‌ பெயர்களுமே இராஜசிம்மரின்‌ விருதுப்‌ 
பெயர்களாக அவருடைய பிற படைப்புகளில்‌ பரவலாக இடம்பெற்றுள்ளன. 
பனைமலைக்‌ குகைக்கோயில்‌, கடற்கரைக்‌ கோயில்‌ வளாகப்‌ பொறிப்புகள்‌, 
அதிரணசண்டேசுவரம்‌, வாயலூர்த்‌ தூண்‌ பொறிப்புகள்‌, காஞ்சிபுரம்‌ 
இராஜூம்மேசுவரம்‌ ஆகிய இடங்களில்‌ ரணஜயம்‌ என்ற பெயரும்‌ 
பனைமலைக்‌ குகைக்கோயில்‌ தவிர்த்த பிற இடங்களிலும்‌ திருப்போரூர்க்‌ 
கல்வெட்டுப்‌ பொறிப்புகளிலும்‌ அத்யந்தகாமன்‌ எனும்‌ பெயரும்‌ 
காணப்படுகின்றன. 


மஹாமல்லன்‌ என்ற பெயர்‌ வாயலூர்‌ பொறிப்புகளிலும்‌ காஞ்சிபுரம்‌ 
இராஜசிம்மேசுவரத்திலும்‌ வெட்டப்பட்டுள்ளது. இம்மூன்று பெயர்களையும்‌ 
தம்முடைய விருதுப்‌ பெயர்களாகக்‌ கொண்டவராக இராஜசிம்மரைத்‌ தவிர 
வேறெந்தப்‌ பல்லவ மன்னரையும்‌ வரலாறு நமக்குக்‌ காட்டவில்லை. 
இந்நிலையில்‌, அத்யந்தகாமன்‌, ரணஜயம்‌ எனும்‌ பெயர்களைத்‌ தம்முடைய 
இரண்டு படைப்புகளிலும்‌ கொண்டுள்ள இராஜூம்மரை அத்யந்தகாமத்தின்‌ 
படைப்பாளியாகக்‌ கொள்ளலாம்‌. இராஜூம்மரின்‌ பிறப்புப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 
இராஜசிம்மேசுவர விமானக்‌ கல்வெட்டு, 'உக்ரதண்டனிடமிருந்து கடமை 
உணர்வ மிக்க ஸ்ரீஅத்யந்தகாமன்‌ பிறந்தார்‌' என்று இவரைக்‌ குறிப்பிடுவதும்‌ 
கணேசரதக்‌ கல்வெட்டு, 'ரணஜயம்‌ என்ற பெயரால்‌ புகழடைந்தவரான 
அரசர்‌ அத்யந்தகாமன்‌ இந்த சிவன்‌ கோயிலைச்‌ செய்வித்தார்‌” என்று 
எடுத்துரைப்பதும்‌ இந்தக்‌ கருதுகோளுக்கு அரணாகின்றன. 


பார்வை நூல்கள்‌ / கட்டுரைகள்‌ 


1. Adya Rangacharya, Natya Sastra, English Translation with critical Notes, 
IBH Prakashana, Bangalore, 1986. 

2. Alexander Rea, Pallava Architecture, Antiquarian Book Sellers and 
Publishers, Varanasi, 1970. 

3. Anne Marie Gaston, Siva in Dance, Myth and Iconography, Madras, Oxford 
University Press, Madras, 1982. 

4. Gopinatha Rao, T.A., Elements of Hindu iconography, Two vols., Motilal 
Banarsidass, Madras, 1974. 

5, Kalaikkovan, R., ‘Architectural Traditions and Innovations of Tamils’, Tamil 


in An internatinoal Arena 2002, The Centre for the Arts, National 
University of Singapore, 2004. 


6. Krishna Sastri, H., South Indian Images of Gods and Goddesses, Asian 
Educational Services, New Delhi, 1986. 

7. Longhurst, A.H., Pallava Architecture, Two vols, Cosmo Publications, New 
Delhi, 1982. 

8. Manomohan Gosh (Translator), The Natyasastra, Manisha Grantalaya Pvt. 


Ltd., Calcultta, 1967. 


ஆவணம்‌ 17, 2006 199 


10. 


11. 


13, 
14. 
படர 


16. 


20. 
21. 


22. 


200 


Michael Lockwood with Vishnu Bhat, A., Gift Siromoney, Dayanandan, P. 
Pallava Art, Tambaram Associates, Chennai, 2001. 


Michael! W.Meister (Ed.), Encyclopaedia of Indian Temple Architecture, 
South India, Lower Dravidadesa (200 B.C. - A.D. 1324) American Institute 
of Indian Studies, New Delhi, 1983. 


Srinivasan, K.R., The Dharmaraja Ratha and its Sculptures 
Mahabalipuram, Abhinav Publications, New Delhi, 1975. 


க்‌ Cave-Temples of the Pallavas, ASI, New Delhi, 1964. 
கக்க Temples of South India, National Book Trust, New Delhi, 1998. 
Stella Kramarisch, Indian Sculpture, Motilal Banarsidass, Delhi, 1981. 


கணபதி ஸ்தபதி, வை, சிற்பச்‌ செந்நூல்‌, தொழில்‌ நுட்பக்‌ கல்வி, இயக்கக 
வெளியீடு, சென்னை, 1978. 


கலைக்கோவன்‌, இரா., சோழர்‌ கால ஆடற்கலை, அலமு பதிப்பகம்‌, 
சென்னை, 2003. 


தலைக்கோல்‌, சேகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, 2004, 


மல்ல 'பல்லவர்‌ காலக்‌ கட்டடக்‌ கலை, சிற்பக்கலை", இந்து கலாச்சாரம்‌ - 
கோயில்களும்‌ சிற்பங்களும்‌, இந்து சமய கலாச்சார அலுவல்கள்‌ 
திணைக்களம்‌, கொழும்பு, 2001. 


நளினி, மு.கலைக்கோவன்‌, இரா, அத்யந்தகாமம்‌, டாக்டர்‌ மா.இராசமாணிக்கனார்‌ 
வரலாற்றாய்வு மைய வெளியீடு, 2004. 


த்க்‌ மகேந்திரர்‌ குடைவரைகள்‌, அலமு பதிப்பகம்‌, சென்னை, 2004. 


versinerssss பெண்‌ தெய்வ வழிபாடு தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, டாக்டர்‌ 
மா.இராசமாணிக்கனார்‌ வரலாற்றாய்வு மைய வெளியீடு, 2005. 


வரலாறு ஆய்விதழ்‌ 1-13 தொகுதிகள்‌, டாக்டர்‌ மா.இராசமாணிக்கனார்‌ 
வரலாற்றாய்வு மைய வெளியீடு, இருச்சராப்பன்னி. 


ஆவணம்‌ 17, 2006 


41. தமிழ்‌ எழுத்துக்களின்‌ தோற்றம்‌ - 
ஒரு மீள்‌ பார்வை 





சு.இராசகோபால்‌, சென்னை. 


அண்மையில்‌ பல்கலைக்கழக விடைத்தாள்கள்‌ மதஇிப்பிடச்‌ 
சென்றிருந்தபோது ஒரு குறு வினா; 'தமிழ்‌-பிராமியின்‌ தந்தை யார்‌?' என்பது. 
வினாக்கள்‌ தொடுத்தவர்‌ மதிப்பெண்‌ தர சரியான விடை என்று 
குறித்திருந்தது - 'கே.வி.சுப்பிரமணி அய்யர்‌' என்பதாகும்‌. ஆனால்‌ 
விடையெழுதிய 75 சதவீத மாணவர்கள்‌ 'ஐராவதம்‌ மகாதேவன்‌' என்று 
குறித்திருந்தனர்‌. இப்படி ஒரு கருத்து மாணவர்களிடையே படிந்திருந்‌- 
தமையை ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களிடமே ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
தெரிவித்தேன்‌. தனக்கே உரிய வேடிக்கை கலந்த சிந்தனையூட்டும்‌ பேச்சில்‌ 
அவர்கள்‌, நான்‌ தந்‌ைத என்றால்‌ கே.வி.சுப்பிரமணிய அய்யர்‌ தாத்தா 
போலும்‌! என்று குறிப்பிட்டார்கள்‌. என்‌ மீதான சுய மதிப்பீட்டில்‌ என்னை 
நான்‌ பேரன்‌ என்று ஊதித்துக்‌ கொண்டேன்‌. என்‌: மாணவர்களைக்‌ 
கொள்ளுப்பேரன்‌ என்றும்‌ மாணவர்களின்‌ மாணவர்களை எள்ளுப்‌ பேரன்‌ 
என்றும்‌ சொல்லி என்‌ கனவு விரிந்தது. இன்று மூன்று தலைமுறையினர்‌ 
தமிழ்‌-பிராமி கல்வெட்டுகளைப்‌ படித்துத்‌ தமிழகக்‌ கல்வெட்டுகளில்‌ ஆர்வம்‌ 
காட்டி ஆய்வு செய்கின்றோம்‌ என்றால்‌ அது ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ 
தொல்லியலுக்குத்‌ தந்த கொடை என்பது மறுக்க முடியாததொன்றாகும்‌. 
இந்த நல்லறிஞர்‌ நல்‌ஈடுபாட்டுடன்‌ ஏற்படுத்தியுள்ள தி.நா.சுப்பிரமணியன்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவில்‌ என்னைச்‌ சொற்பொழிவாற்ற 
அழைத்தமைக்குத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தினருக்கு எனது மனமார்ந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 

கடந்த 30 ஆண்டுகளாகத்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையில்‌ 
கல்வெட்டாய்வாளராகப்‌ பணியாற்றி வருகின்ற வேளையில்‌ பல 
நிகழ்வுகளில்‌ தி.நா.சுப்பிரமணியன்‌ நூல்களைக்‌ குறிப்பெடுக்கும்‌ நூல்களாகப்‌ 
பயன்படுத்தியும்‌ மாணவர்களைப்‌ பயன்படுத்தவும்‌ செய்துள்ளேன்‌. தமிழக 
அரசியல்‌ வரலாறு, சமுதாய வரலாறு, செப்பேடுகள்‌, கல்வெட்டுச்‌ சொற்கள்‌, 
பிறபகுதிக்‌ கல்வெட்டுகளுடனான ஒப்பாய்வு, தொல்லெழுத்தியல்‌ எனத்‌ 
தமிழகக்‌ கல்வெட்டியல்‌ களஞ்சியமாக, நல்லதொரு அடித்தளம்‌ அமைத்துத்‌ 
தந்தவர்‌ தி.நா.சுப்பிரமணியன்‌. அவரைப்பற்றிய கைலாசபதியின்‌ எழுத்துப்‌ 
பதிவுகள்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ ஆவணம்‌ இதழில்‌ ஏற்கனவே 
பதிவாகியுள்ளன. 


இன்றைய எனது சொற்பொழிவுக்கு ஐராவதம்‌ மகாதேவன்‌ மற்றும்‌ 
தி.நா.சுப்பிரமணியன்‌ ஆகியோரின்‌ படைப்புகளே அடித்தளம்‌ தருகின்றன. 


ஆவணம்‌ 17, 2006 201 


தமிழ்‌ எழுத்துக்கள்‌ மற்றும்‌ வட்டெழுத்துக்களின்‌ வளர்ச்சியைப்‌ புள்ளியில்‌ 
மற்றும்‌ எழுத்துப்‌ பட்டியல்களின்‌ வழியாக ஆய்வு செய்து எழுதி 'தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகம்‌' கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்‌ வெளியிட்ட 'தமிழ்‌ 
நாட்டு எழுத்து வளர்ச்சி என்ற கோவிந்தராஜின்‌ நூல்‌ எழுத்து வளர்ச்சி 
பற்றிய தனியொரு நூலாகும்‌. இவர்‌ கி.பி. 500-985 வரை தனது கால 
எல்லையாகக்‌ கொண்டுள்ளார்‌. இவரது சுட்டு நூல்‌ பட்டியலில்‌ தமிழகத்‌ 
தொல்லெழுத்தியல்‌ தொடர்பான-பூலர்‌, ஓஜா, தானி, பர்னல்‌ கோபிநாதராவ்‌, 
தி.ந.சுப்பிரமணியன்‌, சிவராமமூர்த்தி, டி.வி.மகாலிங்கம்‌, கே.ஜி.கிருஷ்ணன்‌, 
ஐராவதம்‌ மகாதேவன்‌, கே.விரமேஷ்‌, கே.வி.ராமன்‌ என அனைத்து 
ஆய்வாளர்களது நூல்களும்‌ சுட்டப்பட்டுள்ளன. ஆயுத எழுத்து, “ஐகார' 
எழுத்து ஆகியவை குறித்து கா.சந்தானலெட்சுமி ஆவணம்‌ இதழ்களில்‌ 
எழுதியுள்ள கட்டுரைகளும்‌ குறிப்பிடத்தக்கன. 


எழுத்தமைதி பற்றி அறிந்திடக்‌ கல்வெட்டுத்‌ தொடர்பான நூல்களில்‌ 
வெளியாகும்‌ கல்வெட்டுகளின்‌ படங்கள்‌ இன்றியமையாதவை. எபிஜிராபிகா 
இண்டிகா, கல்வெட்டு ஆண்டறிக்கை, தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ 
தொகுதிகள்‌, இந்திய ஆண்டிகுவரி ஆதிய நூல்களில்‌ கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ 
செப்பேடுகளின்‌ படங்கள்‌ வெளியாகியுள்ளன. தி.நா.சுப்பிரமணியன்‌ 
திருவதிகை பரமேசுவரவர்மன்‌ கல்வெட்டு முதலியவற்றின்‌ கல்வெட்டுப்‌ 
படிகளை நேரில்‌ பார்த்துத்‌ தன்‌ ஆய்வில்‌ சேர்த்துக்‌ கொண்டுள்ளார்‌. கடந்த 
15 ஆவணம்‌ இதழ்களிலும்‌ பல படங்கள்‌ வெளிவந்துள்ளமை 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இன்று நன்கு பயன்பாட்டில்‌ உள்ள கணிப்பொறிகனின்‌ உதவி 
கொண்டு கல்வெட்டுகளின்‌ படங்களைப்‌ பதிவு செய்யவும்‌ எழுத்துக்களின்‌ : 
வளர்ச்சியைப்‌ பட்டியலிடவும்‌ இயலும்‌. கிப்ட்‌ சிரோமணி கடந்த 25 
ஆண்டுகளுக்கு முன்பே கணிப்பொறிகளில்‌ பயன்பாடு குறித்து எழுதிய 
கட்டுரைகள்‌ இன்று அவரது பெயரால்‌ அமைக்கப்பட்டுள்ள வலைத்தளத்தில்‌ 
கிடைக்கின்றன. அவர்‌ காலம்‌ தெளிவாக அறியப்பட்ட கல்வெட்டுகளை 
டிஜிடெல்‌ படமெடுத்து எழுத்துக்களைப்‌ பிரித்து அவற்றிற்குக்‌ குறியீட்டு 
எண்கள்‌ வழங்கி பட்டியல்கள்‌ அமைக்கவும்‌ ஒப்பாய்வு செய்யவும்‌ இயலும்‌; 
அவ்வகையில்‌ காலம்‌ அறியப்படாத கல்வெட்டுகளின்‌ காலத்தைக்‌ 
கண்டுபிடிக்க இயலும்‌ ஒரே பெயரில்‌ உள்ள சோழர்‌, பாண்டிய 
மன்னர்களையும்‌ இனங்காண முடியும்‌ என்பது அவரது கருதுகோள்‌. 


தமிழ்‌ எழுத்துக்களின்‌ தோற்றம்‌ மற்றும்‌ வளர்ச்சியை மேலோட்ட 
மாகப்‌ பார்க்கும்போது அவை பிராமி எழுத்திலிருந்து நேரடியாக வளர்ந்தன 
என்றே தோன்றும்‌. தி.நா.சுப்பிரமணியன்‌ மற்றும்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
ஆகியோர்‌. பிராமி மற்றும்‌ தமிழ்‌ ஆகியவற்றிற்கு இடையே அதர்வது 
தமிழுக்கு முன்னோடியாக இரந்தம்‌ இருந்தமையைச்‌ சுட்டுகின்றனர்‌. 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ பிராமி எழுத்தினை வட்டார வேறுபாடுகளுக்கு 
இணங்கப்‌ பின்வருமாறு பகுத்து வட்டெழுத்து மற்றும்‌ தமிழ்‌ எழுத்தின்‌ 
தோற்றங்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


202 ஆவணம்‌ 17, 2006 


rm வை துணைகள்‌ 
பிராமி இது இந்திய எழுத்துக்களின்‌ முன்னோடியான 
எழுத்தின்‌ முதல்‌ காலக்‌ கட்ட எழுத்து 
அசோகன்‌ பிராமி மேற்சொன்ன எழுத்து அசோகனது சாசனங்களில்‌ 
உள்ளது. 
மெளரியர்‌ பிராமி அசோகன்‌ தவிர பிற 
வடஇந்திய பிராமி மேற்கு, கிழக்கு, மத்திய இந்தியாவில்‌ மெளரியர்க்குப்‌ 
பிறகு காணப்படுபவை 


தென்னிந்திய பிராமி தக்காணம்‌, ஆந்திரம்‌, கர்நாடகம்‌, உட்பட 











பட்டிபுரோலு) நீங்கலாக மெளரியர்க்குப்‌ 
பிறகுள்ளவை 

பட்டிபுரோலு தனிப்பட்ட வகை 

சிங்கள பிராமி இலங்கையில்‌ சிங்கள-பிராகிருத மொழிக்குப்‌ 
பயன்பட்ட எழுத்துக்கள்‌ கி.மு.2 முதல்‌ 

தமிழ்‌ பிராமி தமிழ்நாட்டில்‌ தமிழுக்கென்று வழங்கியது 


1) முற்காலத்‌ தமிழ்‌ பிராமி கி.மு. 200 முதல்‌ 
2) பிற்காலத்‌ தமிழ்‌ பிராமி கி.பி. 400 

வட்டெழுத்து தமிழ்‌ பிராமியிலிருந்து வளர்ந்தது - கி.பி. 400 

தமிழ்‌ தென்னிந்திய பிராமியிலிருந்து கிரந்தம்‌ சார்ந்து 
வளர்ந்தது. இது போலவே தெலுங்கு, கன்னடம்‌ 
ஆகியவையும்‌ கி.பி. 7 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வளர்ந்து 


வெளிப்பட்டன. 











இவரது கருத்துப்படி தமிழ்‌ எழுத்து தென்னிந்திய பிராமியிலிருந்து 
கிரந்தம்‌ சார்ந்து .பி. 7 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பரிணமித்தது என்பதாகும்‌. அதே 
காலக்கட்டத்தில்‌ தெலுங்கு மற்றும்‌ கன்னட எழுத்துக்களும்‌ 
பரிணமித்துள்ளன என்பதாகும்‌. தி.நா.சுப்பிரமணியன்‌ கிரந்தம்‌ சார்ந்து தமிழ்‌ 
பரிணமித்தது என்பதோடு தமிழ்‌ எழுத்தைக்‌ கிரந்த-தமிழ்‌ எழுத்து என்றே 
அழைப்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. இவரும்‌ கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டைத்‌ 
தொடக்க காலமாகக்‌ குறிப்பிடுவார்‌. 

தென்னிந்திய பிராமி என்பதற்குச்‌ சென்னை அரசு அருங்காட்சியகத்தில்‌ 
உள்ள அமராவதி ஸ்தூப சிற்பங்களில்‌ உள்ள கல்வெட்டுகளை எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. இவற்றில்‌ 'க', 'ர' முதலிய எழுத்துக்களில்‌ உயரக்‌ 
கோடுகள்‌ இஉழ்பகுதியில்‌ இடப்புறமாகத்‌ தூண்டில்‌ முள்போல 
வளைந்திருக்கும்‌. இவ்வளைவுகளே, இவற்றிற்குப்‌ பிறகு வந்த இரந்த 
எழுத்துக்களில்‌ உள்ள்‌ இரட்டைக்‌ கோடுகளுக்கு அடிப்படையாக 
அமைந்தன. இதன்‌ காரணமாகவே தி.நா.சுப்பிரமணியன்‌ மற்றும்‌ ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ ஆகியோர்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ 7 ஆம்‌ நூற்றாண்டில்‌ கிரந்த 
எழுத்தொட்டித்‌ தோன்றின என்று கொள்கின்றனர்‌. ஐராவதம்‌ மகாதேவன்‌ 


ஆவணம்‌ 17, 2006 202 


செந்தலைக்‌ கல்வெட்டில்‌ கிரந்தமும்‌ தமிழும்‌ அடுத்தடுத்த வரிகளில்‌ 
எழுதப்பட்டிருப்பதைப்‌ படத்துடன்‌ காட்டியுள்ளார்‌. கோவிந்தராஜ்‌ தனது 
நூலில்‌ வட்டெழுத்து மற்றும்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ கல்வெட்டுகளின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பட்டியலிட்டுள்ளார்‌. இப்பட்டியலில்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ 
கல்வெட்டுகள்‌ இ.பி.500-600 இடையில்‌ இல்லை என்று குறிப்பிட்டிருப்பதும்‌ 
நோக்கத்தக்கது. 


இந்நிலையில்‌ நாம்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ பிற்காலத்‌ தமிழ்‌-பிராமியாக 
இ.பி.4ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகக்‌ குறிப்பிடும்‌ அம்மன்கோயில்‌ பட்டிக்‌ 
கல்வெட்டினையும்‌ தொடக்ககால பாண்டியர்‌-பல்லவர்களது தமிழ்‌ 
எழுத்துக்கல்வெட்டுகளையும்‌ கருதிப்பார்க்க வேண்டியுள்ளது. பல்லவர்களது 
ஆட்சியிலும்‌ பாண்டியர்களது அரசவையிலும்‌ வட்டெழுத்து நடைமுறையில்‌ 
இருந்தது. எனினும்‌ பல்லவர்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ தமிழிலும்‌ 
கிடைக்கின்றன. வட்டெழுத்து நேரடியாகத்‌ தமிழ்‌-பிராமியிலிருந்து 
தோன்றியது என ஐராவதம்‌ மகாதேவன்‌ தனது நூலில்‌ தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டுகளை இரண்டு காலகட்டமாகப்‌ பிரித்து அதனை அடுத்து 
வட்டெழுத்தினைச்‌ சேர்த்துள்ளார்‌. தமிழ்‌ எழுத்துக்கள்‌ நேரடியாகத்‌ தமிழ்‌- 
பிராமியிலிருந்து தோன்றியவை அல்ல என்பதாலும்‌ முற்காலத்‌ தமிழ்‌ 
கல்வெட்டுகள்‌ இல்லை என்ற கருதுகோளாலும்‌ அவற்றை விடுத்துள்ளார்‌. 
எடுத்துக்காட்டாகச்‌ இத்தண்ணவாசலில்‌ மலை இடுக்குப்‌ பாறையில்‌ உள்ள 
'பெருந்தோடன்‌ பொய்கை', *நக்கன்‌' 'சம்பொகல்‌ சாத்தன்‌' முதலிய 
வட்டெழுத்துப்‌ பெயர்க்‌ கல்வெட்டுகளை கி.பி.5ஆம்‌ நூற்றாண்டினவை 
என்று காட்டியுள்ள அவர்‌, இ.மு.இரண்டாம்‌ நூற்றாண்டு கற்படுக்கையில்‌ 
உள்ள முற்காலத்‌ தமிழ்‌-பிராமி கல்வெட்டை அடுத்த 'கடவுளன்‌ திரு நீலன்‌' 
'திட்டைச்சாணன்‌' முதலிய பெயர்க்‌ கல்வெட்டுகளை விடுத்துள்ளார்‌. அவரது 
நூல்‌ கி.பி. 6ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான கால எல்லை கொண்டது என்பது 
நிலைப்பாடு என்பதும்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வெளிப்பட்டன என்ற கருதுகோளும்‌ அதற்குக்‌ காரணங்களாக இருக்க 
வேண்டும்‌. 

முன்சொன்ன அம்மன்கோயில்பட்டிப்‌ பிற்காலத்‌ தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டு தென்பிராமி சாயலைக்‌ கொண்டிருப்பதாகும்‌. 'க', 'ர' ஆகிய 
எழுத்துக்களின்‌ உயரக்கோடுகள்‌ 8ழ்பகுதி இடப்புறமாக வளைந்துள்ளன. 
இக்கல்வெட்டில்‌ 'வ', ம, “ண, “ட முதலிய எழுத்துக்கள்‌ தொடக்க காலத்‌ 
தமிழ்‌-பிராமி எழுத்துக்களை ஒத்துள்ள போதிலும்‌ *த' எழுத்து நன்கு 
மாறுபட்டு வளர்ந்திருப்பதைக்‌ காண்கின்றோம்‌. பிற்காலத்‌ தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டுகளில்‌ அம்மன்கோயில்பட்டி கல்வெட்டுடன்‌ ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ அவர்களால்‌ குறிக்கப்படுவது அரச்சலூர்‌ கல்வெட்டாகும்‌. 
இதுவும்‌ கி.பி. 4ஆம்‌ நூற்றாண்டு எனவே அவரால்‌ கருதப்பட்டுள்ளது. 
இவ்விரு ஒரே காலக்கட்ட - ஒரே வகையான பிற்காலத்‌ தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டுகளை ஒருசேர பார்ப்போமானால்‌ இவ்விரு கல்வெட்டுகளிலும்‌ 


204 ஆவண்ம்‌ 17, 2006 


த, 'ண' ஆகிய எழுத்துக்கள்‌ மிக்க வேறுபாட்டுடன்‌ உள்ளமைத்‌ தெளிவாகத்‌ 
தெரிகிறது. இது சற்று குழப்பமாகவும்‌ உள்ளது. 

இச்சூழலில்‌ நாம்‌ தி.நா. சுப்பிரமணியன்‌ குறிப்பிடும்‌ கலப்பு 
எழுத்துக்கள்‌ என்ற ஓருவகையைக்‌ கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. இவர்‌ 
ஓட்டப்பட்டி (சேலம்‌), ஹனுமந்தபுரம்‌ (சேலம்‌), ஹெப்பிணி (கோலார்‌) 
ஆகிய இடங்களில்‌ காணப்படும்‌ வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகளில்‌ சில 
எழுத்துக்கள்‌ தமிழ்‌ எழுத்தின்‌ சாயலைப்‌ பெற்றுள்ளன என்றும்‌ கீழ்முட்டுகூர்‌ 
(வட ஆர்க்காடு), குளிதிக்கி (வட ஆர்க்காடு), பங்கவாடி (கோலார்‌) தமிழ்க்‌ 
கல்வெட்டுகளில்‌ வட்டெழுத்தின்‌ அம்சங்கள்‌ உள்ளன என்றும்‌ 
எடுத்துக்காட்டி சுமார்‌ கி.பி. 900க்கு முன்னதாக கங்கவாடி வாணகப்பாடி, 
வடகொங்கு என்று முன்‌ அழைக்கப்பட்ட இன்றைய கோலார்‌, வட ஆர்க்காடு 
சேலம்‌ மாவட்டங்களில்‌ கலப்பு எழுத்து இருந்தது என்று விளக்குகிறார்‌. 
இதனை அறிந்து கொள்ள எழுத்துப்பட்டியல்‌ ஒன்றும்‌ தந்துள்ளார்‌. இவை 
கலப்பு எழுத்துக்கள்‌ என்று கருதாது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில்‌ வழங்கிய 
ஒருவகை எழுத்து என்றும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

அம்மன்கோயில்பட்டி கல்வெட்டு அவரது ஆய்வுக்காலத்தில்‌ 
கண்டறியப்படாத கல்வெட்டாகும்‌. அவரது கருதுகோள்படி இக்கல்வெட்டும்‌ 
அவர்‌ குறிப்பிடும்‌ வட்டாரத்தில்‌ சேலம்‌ பகுதியில்‌ கிடைத்துள்ளதே ஆகும்‌. 
ஆனால்‌ அவர்‌ ஆய்வு செய்த கல்வெட்டுகளுக்கு 2, 3 நூற்றாண்டுகளுக்கு 
முற்பட்டதாகும்‌. 

மேலும்‌ 1950களில்‌ அறியப்பட்ட மலையடிக்குறிச்சி கல்வெட்டையும்‌ 
இங்கு கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. இக்கல்வெட்டு பாண்டிய நாட்டின்‌, 
சற்று மையப்பகுதியான கோவில்பட்டிப்‌ பகுதியில்‌ உள்ள ஊரில்‌ 
கிடைத்துள்ளதாகும்‌. இக்கல்வெட்டு இ.பி.7ஆம்‌ நூற்றாண்டின்‌ மாறன்‌ 
சேந்தனுடைய கல்வெட்டாகும்‌. இதனில்‌ ந, த, ரா, லா, யா, வி, தி, து, கோ, 
ழா எனப்‌ பல எழுத்துக்கள்‌ தமிழெழுத்தின்‌ சாயலைப்‌ பெற்றுள்ளன. ம, ச, ற 
எழுத்துக்கள்‌ வட்டெழுத்தை ஒத்துள்ளன. பாண்டிய நாட்டின்‌ மையப்‌ 
பகுதியில்‌ இவ்வகை கிடைப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. இதே காலக்‌ 
கட்டத்தில்‌ நிறைய வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகள்‌ உன்ள சூழ்நிலை நடுவில்‌ 
இத்தமிழ்சாயல்‌ கல்வெட்டுள்ளது. பாண்டிய மன்னர்களில்‌ வரகுணன்‌ (862- 
867) கல்வெட்டுகள்‌ இருச்சிராப்பள்ளி, திருக்கோகர்ணம்‌ (புதுக்கோட்டை) 
திருக்காட்டுப்பன்னி, திருவதிகை முதலான இடங்களில்‌ தமிழிலேயே 
கல்வெட்டுப்‌ பொறித்துள்ளான்‌. 

தஇருவதிகையிலும்‌ காஞ்சிபுரத்திலும்‌ தமிழில்‌ கல்வெட்டுகள்‌ பதித்த 
முதலாம்பரமேசுவரவர்மன்‌ உளுந்தூர்ப்பேட்டை அருகில்‌ வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டுப்‌ பொறித்துள்ளான்‌. 

மேற்சொன்ன செய்திகளிலிருந்து தமிழ்‌ எழுத்து கி.பி.4ஆம்‌ 
நூற்றாண்டுப்‌ பிற்காலத்‌ தமிழ்‌-பிராமி எழுத்திலிருந்து வளர்ந்தது என்று 


ஆவணம்‌ 17, 2006 205 

















வி + IAG - பக்ரி எம 
புதம்‌ 1] அயா : ஒட ஏர 


குஒ 11] அழாக 





A Al IU Ir 7 A Al 1H ரா I 
2 த * ரு த சூரா பரு பா ஏரா! 
து ஓ ர அஜுாா1)ர எக எ [8 
91. ச 5 11 1. ர. ரா மாடு et 
5 6? சு சனா ள்‌ 34% நறு 91 
Vil + we தழு மீ பர மூ ௫ ர 0 
62] ன்‌ மு... மூ ம 0 று ஹு | 6 
42 கு ஜே ஜே: 1 -ஏ மார மார புரு. ஈட 19 
21 ரூ... மூ து 11) ீ 
02) 4 மீ றா மீ றி 2} 2.௪ ௫ த | 9 
|: we ஐ... இ “ww ஐ15 
81 ரீ சீ ய ஜூ | ௪ 7௪௫ ப ௪ அர்‌ 
211/2 ரு. உ பு ரு ம டூ ரர 5-1 $£ 
ரதத்தை ர ம... இ 7 
Sly ம ஓ பூ. மச :-- ௪ ௭௪ $ 

திட 00) 161 I A Al 111] 77 ர்‌ 


ராம red ராரா 


@ 
Ky Go 


மடியும்‌ 





ஆவணம்‌ 17, 2006 


210 


























வரையப்பட்டுள்ளன. ஆகவே, இவை தமிழ்‌ பிராமி எழுத்துக்கள்‌ 
முழுமையான வளர்ச்சியடைவதற்கு முன்னவர்‌ பயன்படுத்தப்பட்ட ஆரம்ப 
கால எழுத்துக்களைக்‌ கொண்ட குறியீடுகளின்‌ வரி வடிவமாக இருக்கலாம்‌ 
என ஐயப்பட வைக்கின்றன. சில குறியீடுகள்‌ சிந்துவெளி குறியீடுகளைப்‌ 
போலவும்‌ உள்ளன. இருப்பினும்‌, இக்குறியீடுகளின்‌ பொருளை 
முழுமையாக அறிய இயலவில்லை. 


தமிழகத்தில்‌ மகாராஜக்கடை, க&ீழ்வாலை, சிவநாதபுரம்‌ போன்ற பல 
இடங்களில்‌ இதுபோன்ற குறியீடுகள்‌ காணப்படுகின்றன. ஆகவே, 
மேல்பட்டி குறியீடுகளையும்‌, பிற இடங்களில்‌ காணப்படும்‌ குறியீடுகளையும்‌ 
ஒப்பாய்வு செய்தால்‌ தமிழ்‌ பிராமி எழுத்து வளர்ச்சியின்‌ ஆரம்ப கால 

கட்டத்தை அறிய இயலும்‌. 
இ.குமார்‌, சென்னை. 


42 : 7 கம்பத்துமலை பாறை ஓவியச்‌ சுவடுகள்‌ 


திருஷ்ணகிரி மாவட்டத்தில்‌ பல இடங்களில்‌ பாறை ஓவியங்கள்‌ 
கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது இம்மாவட்டம்‌, போச்சம்பள்ளி வட்டம்‌, 
நாகரசம்பட்டியை அடுத்துள்ள N.தட்டக்கல்‌ என்ற ஊரின்‌ கிழக்கே 
அமைந்துள்ள கம்பத்துமலையின்‌ மேலே நடுவில்‌ அமைந்துள்ள நிலப்பகுதி 
ஓட்டிய பாறையின்‌ மீது பாறை ஓவியங்கள்‌ இரண்டின்‌ தடயங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும்‌ சுமார்‌ 3 அடி 
உயரமுள்ளவை. ஒன்றிலிருந்து மற்றொன்று சுமார்‌ 15 அடி தள்ளி உள்ளது. 
இவை பாறைச்சரிவில்‌ அமைந்துள்ளதால்‌ வெயில்‌ மற்றும்‌ மழையினால்‌ 
வண்ணம்‌ அழிந்துபோய்‌ அதன்‌ சுவடு மட்டும்‌ தற்போது காணப்படுகிறது. 

வலப்பக்க உருவம்‌ : ஒரு மனிதன்‌ நடந்து செல்வது போல்‌ உள்ளது. 
பக்கத்‌ தோற்றம்‌ என்பதால்‌ கைகள்‌ காட்டப்படவில்லை போலும்‌. அவன்‌ 
எதிரே ஒரு சதுரம்‌ காட்டப்பட்டுள்ளது. இது அவனது இருப்பிடம்‌, அல்லது 
வயல்‌ அல்லது பட்டியைக்‌ குறிக்கலாம்‌. 

இடப்பக்கம்‌ உருவம்‌ : இம்மனித உருவம்‌ பக்கவாட்டில்‌ கைகளை 
நீட்டி நேராய்‌ நிற்பது போல்‌ உள்ளது. இடது கையில்‌ உள்ளதை வில்‌ எனக்‌ 
கருதலாம்‌. வில்லை ஒட்டி இரண்டு செங்குத்து இரண்டு இடைக்கோடுகள்‌ 
உள்ளன. கொணவக்கரை, சிறுமலையில்‌ உள்ளது போன்று இவை 
தட்டையான உருவங்களாகும்‌. இம்மலைக்கு மேற்கே கானப்பாறை 
என்னுமிடத்தில்‌ உள்ள பாறை ஓவியங்கள்‌ குறித்து இக்கட்டுரை ஆசிரியர்‌ 
ஆவணம்‌ இதழ்‌ 12ல்‌ தெரிவித்துள்ளார்‌. இது வெண்மை நிற கோட்டுருவ 
ஓவியமாகும்‌. இதில்‌ 3 உருவம்‌ அமர்ந்த நிலையிலும்‌ ஒரு உருவம்‌ நின்ற 
நிலையிலும்‌ மற்றோர்‌ உருவம்‌ இடந்த நிலையிலும்‌ உள்ளன. 

இவ்வோவியங்கள்‌ காணப்படும்‌ பகுதியில்‌ பெருங்கற்படைக்‌ காலக்‌ 
கல்‌ திட்டை மற்றும்‌ கருப்பு சிவப்பு பானையோடுகள்‌ காணப்படுகின்றன. 
எனவே இவை பெருங்கற்படைக்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 


ஆவணம்‌ 17, 2006 219 














உட்கோட்டைக்கு வெளியே தென்பகுதியில்‌ வணிகர்களின்‌ 
குடியிருப்புப்‌ பகுதியும்‌ சடங்குகள்‌ செய்யும்‌ பகுதியும்‌ அமைந்துள்ளன. இங்கு 
காணப்படும்‌ கட்டிட அமைப்புகள்‌ திட்டமிடப்பட்ட முறையில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. இந்த கட்டிடத்தின்‌ அளவுகள்‌ முறையே 1.30 மீட்டர்‌ % 1.4 
மீட்டர்‌ முதல்‌ 6.60 மீட்டர்‌ 6.80 மீட்டர்‌ அளவு கொண்டதாகும்‌. இதன்‌ 
அருகில்‌ 6 முதல்‌ 8 வரையிலான தாழிகள்‌ சில வைக்கப்பட்டிருக்கின்றன. 
இவற்றின்‌ உள்ளே காணப்படும்‌ எலும்புகளைக்‌ கொண்டு இரண்டாம்‌ நிலை 
அடக்கமுறையாக இருக்கலாம்‌ என அகழாய்வாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 
இங்கு சமார்‌ 50 முதல்‌ 60 வரையிலான வெவ்வேறு அளவு கொண்ட வட்ட 
வடிவில்‌ ஆன எடைக்கற்கள்‌, மண்‌ மற்றும்‌ சங்குகளால்‌ செய்யப்பெற்ற 
வளையல்‌ துண்டுகள்‌, சால்‌சடோனி மற்றும்‌ அகேட்‌ போன்ற கற்களில்‌ 
செய்யப்பட்ட வெவ்வேறு அளவு கொண்ட பிளேடுகள்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டன. சூர்கோட்டாவில்‌ கண்டறியப்பட்டுள்ளது போன்றே மண்ணால்‌ 
ஆன சிறிய செவ்வக தொட்டிகளும்‌ அகேட்‌, சால்சிடோனி, கார்னீலியன்‌, 
குவாட்ஸ்‌, பியன்ஸ்‌, ஸ்டியடைட்‌ போன்ற அரிய வகைக்‌ கல்மணிகள்‌ மற்றும்‌ 
செம்பினால்‌ செய்யப்பட்ட அம்பு முனைகள்‌, மீன்பிடி கருவி, கைவிரல்‌ 
மற்றும்‌ காதில்‌ அணியும்‌ அணிகலன்களும்‌ கண்டறியப்பட்டன. 


ஜே.பி.ஜோஷி அவர்களின்‌ கருத்துப்படி இந்தத்‌ தவானது பண்டைய 
வாணிப தளமாக இருந்திருக்க கூடும்‌ என்றும்‌ மொஹஞ்சதாரோவில்‌ இருந்து 
இடம்‌ பெயர்ந்த ஒரு கூட்டம்‌ முதலில்‌ இப்பகுதியில்‌ நுழைந்து பின்னர்‌ 
இங்கிருந்து தோலவீரா சென்றிருக்க வேண்டும்‌ என்று கருதுகின்றார்‌. 
ஏனெனில்‌ மொஹஞ்சதாரோ மற்றும்‌ தோலவீரா பகுதிகளை இணைக்கும்‌ 
பண்டைய வணிகப்‌ பாதையில்‌ தான்‌ இந்த ஜூனிகுரன்‌ பகுதி 
அமைந்திருக்கிறது. 
எம்‌.தாவூத்‌ அலி, தஞ்சாவூர்‌. 
ஆர்‌.அன்பரசன்‌, தஞ்சாவூர்‌. 


42 :12 செஞ்சி வட்டத்தில்‌ சில புதிய நடுகற்கள்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சித்தாலுக்கா, செஞ்சியில்‌ உள்ள 
பீரங்கிமேடு என்ற பகுதியில்‌, தெற்கே அமைந்துள்ள மந்தைவெளி. தி.பி. 
16ஆம்‌ நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களின்‌ காலத்தைச்‌ சார்ந்தவையாகும்‌. 
இங்குள்ள நடுகல்லில்‌ உள்ள குதிரையின்‌ மீது அமர்ந்துள்ள வீரன்‌ வலது 
கையில்‌ வாளை ஏந்தியும்‌, இடது கையில்‌ குதிரையின்‌ கடிவாளத்தைப்‌ 
பிடித்தும்‌ அமர்ந்துள்ளான்‌. அவனுக்குப்‌ பின்பக்கத்தில்‌ அவனுடைய 
மனைவி பயத்துடன்கூடிய பக்தியுடன்‌ அமர்ந்துருக்கிறாள்‌. அவளுடைய 
தலையின்‌ ஜடை நீளமாகக்‌ காட்டப்பட்டுள்ளது. குதிரைக்குப்‌ பின்பக்கத்தில்‌ 
அந்த வீரனுடைய பணியாளன்‌ குடைபிடிக்கிறான்‌. அதனால்‌ குதிரையின்‌ 
மேல்‌ இருக்கும்‌ வீரன்‌ சமூகத்தில்‌ மரியாதைக்கு உரியவனாகவோ அல்லது 
தலைவனாகவோ இருக்க வேண்டும்‌. இச்சிலைக்கு மேல்ப்பக்கத்தில்‌ பிரபை 
செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நடுகல்‌ 13& அடி நீளம்‌ 2% அடி உயரம்‌ உள்ளது. 


224 ஆவணம்‌ 17, 2006 








ப 43. புதிய வெளியீடுகள்‌ 


மே.து.ராசுகுமார்‌, சோழர்‌ கால நிலவுடைமைப்‌ பின்புலத்தில்‌ கோயில்‌ 
பொருளாதாரம்‌, மக்கள்‌ வெளியீடு, சென்னை, 2004. 


முனைவர்‌. மே.து.ராசுகுமார்‌ இடைக்காலச்‌ சோழர்காலச்‌ சமூகப்‌ 
பொருளியல்‌ வரலாறு பற்றி கடந்த முப்பது ஆண்டுகளாகப்‌ பல 
கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. அவற்றின்‌ முத்தாய்ப்பாக இந்நூல்‌ 
விளங்குகிறது என்று சொல்லலாம்‌. சோழர்காலக்‌ கோயில்களைப்‌ 
பெரும்பாலும்‌ சமய நிறுவனமாகவும்‌, கட்டடம்‌, சிற்பக்கலையின்‌ 
வெளிப்பாடாகவும்‌ ஆராய்வது வழக்கமாக இருந்துவருகிறது. 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக அது ஒரு நிலவுடமை அல்லது பொருளியல்‌ 
நிறுவனமாக விளங்கியது என்பதை இந்த நூலில்‌ அழுத்தமாக எடுத்துச்‌ 
சொல்கிறார்‌ ஆசிரியர்‌. கோயில்களில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுகளையே 


சான்றுகளாகக்‌ கொண்டு இது எழுதப்பட்டுள்ளது. 


இந்நூலின்‌ மையக்‌ கருத்துக்களைப்‌ பின்வருமாறு சுருக்கிச்‌ 
சொல்லலாம்‌. சோழர்‌ காலத்தில்‌ தொடர்ந்து பொன்‌, ஆடு, மாடுகள்‌, 
நகைகள்‌, நிலங்கள்‌ என்று கொடைகளைப்‌ பெற்றுவந்த கோயில்கள்‌ 
பொருளியல்‌ நிறுவனங்களாக மாறின. அரச குடும்பத்தினர்‌, அரசு அலுவலர்‌, 
வசதிபடைத்த பெருமக்கள்‌ ஆகிய பலரும்‌ நிலக்கொடைகள்‌ கொடுத்தனர்‌. 
நாளடைவில்‌ கோயில்களில்‌ நில உடைமைகள்‌ குவிந்தன. கோயில்‌ நீர்வள 
உரிமைகளையும்‌ பெற்றதனால்‌ நிலங்களை மேலும்‌ பெறுவது எளிதாயிற்று. 
பெரும்பாலான நிலக்கொடைகள்‌ முன்பு நில உரிமைகள்‌ வைத்திருந்த சிறு 
நிலக்கிழார்களிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமகாவோ கவரப்பட்டு 
கோயில்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டன. தங்கள்‌ நில உரிமைகளை இழந்த 
அவர்கள்‌ அந்தக்‌ கோயில்களனிலேயே உழுகுடிகளாக மாறவேண்டிய 
அவலநிலை ஏற்பட்டது. கோயில்‌ நில உடைமைகள்‌ யாவும்‌ அவ்வவ்‌ 
ஊர்களிலிருந்த பெரிய நிலவுடைமையாளரான்‌ வேளாளர்‌ அனுபவத்தில்‌ 
வந்ததால்‌ கோயில்‌ மேலாண்மை வேளாளரிடமே பெரும்பாலும்‌ இருந்தது. 
பிராமண நில உடைமையாளர்‌ அவருக்கு அடுத்த நிலையிலேயே இருந்தனர்‌. 
வேளாளருக்குச்‌ சாதகமான இந்த நிலவுடைமை அமைப்புக்கு அரசும்‌ 
துணைபோனது. வேனாளரே உள்ளூர்‌ அவைகளிலும்‌ கோயிலிலும்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தியதால்‌ (ப. 44) கோயில்‌ நிலவுடைமைகளை மேலாதிக்கம்‌ 
செலுத்துவது எளிதாயிற்று. 

மேற்சொன்ன இந்த ' முடிவுகளில்‌ பலவற்றை ஏற்கலாம்‌ எனினும்‌ 
தொடர்புள்ள வேறு சில கேள்விகளுக்கும்‌ விடை a வி ஜர்‌ 
பொதுவாக இடைக்கால வரலாற்றுச்‌ சான்றுகளைக்‌ கல்வெட்டுகள்‌ 
வாயிலாகவே பெறுகிறோம்‌. அக்கல்வெட்டுகள்‌ யாவும்‌ (ஒரு சிலவற்றைத்‌ 


227 
ஆவணம்‌ 17, 2006 


தவிர்த்து) கோயில்களிலேயே கிடைப்பதால்‌ கோயில்‌ சார்பான செய்திகளே 
மிகுதியாக அவற்றில்‌ உள்ளன. கோயிலுக்கு அப்பால்‌ உள்ள சமூகப்‌ 
பொருளியல்‌ செய்திகளை மறைமுகமாக உய்த்துணரும்‌ நிலையிலேயே 
உள்ளோம்‌. இருப்பினும்‌ அச்செய்திகளையும்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டால்‌ 
தான்‌ அக்காலத்தைப்‌ பற்றி ஓரளவு முழுமையான உருவம்‌ கடைக்கும்‌. 
காட்டாக, கோயில்களின்‌ நிலவுடைமை அக்கால சோழ நாட்டின்‌ மொத்த 
நிலவுடைமையில்‌ எவ்வளவு விழுக்காடு என்பதைக்‌ கணக்கிட வேண்டும்‌. 
நிலவுடைமையாளர்‌ உழுகுடி. (அதாவது உற்பத்தியாளர்‌) உறவுகள்‌ கோயில்‌ 
சாராத நிலங்களில்‌ எவ்வாறு இருந்தன என்பதைக்‌ கண்டறிய இது உதவும்‌. 


கோயில்‌ நிலங்கள்‌ பெரும்பாலும்‌ சிறு உழவர்களிடமிருந்த 
பறிக்கப்பட்டவை என்ற ஆசிரியர்‌ கூற்றை மேலும்‌ ஆராய வேண்டும்‌. குடி 
நீக்கி/குடிநீக்கா தேவதானம்‌ என்ற சொற்றொடர்களிலிருந்து இந்த முடிவுகள்‌ 
எட்டப்பட்டுள்ளன. உண்மையில்‌ இந்த குடிநீக்கி/குடிநீக்கா அடைகளில்‌ 
உள்ள குடி பெரும்‌ நிலக்கிழார்களையே குறித்தது. பழைய நிலக்கிழார்‌ 
கோயிலுக்கு கொடை செய்த நிலங்களின்‌ மீயாட்ி அல்லது மேலுரிமையைத்‌ 
தங்களிடமே வைத்துக்கொள்வதைக்‌ குடிநீக்கா என்ற தொடர்‌ குறித்தது. 
அரசிடம்‌ வரிச்சலுகைகளைப்‌ பெற இந்த முறை வசதியளித்தது. குடிநீக்கி 
வகை ஒரு சில கல்வெட்டுகளில்‌ மட்டுமே குறிக்கப்பட குடிநீக்கா வகையே 
பெரும்பான்மையாகப்படுதிறது. இவற்றுக்கும்‌ உழுகுடிகள்‌ பிரச்சினைக்கும்‌ 
தொடர்பு அல்வளவாக இல்லை. 


அக்கால நிலவுடைமைச்‌ சமூகத்தில்‌ முதன்மை நிலையில்‌ 
இருந்தவர்கள்‌ வேளாளரே என்று நூல்‌ முழுதும்‌ ஆசிரியர்‌ குறிப்பிட்டாலும்‌, 
வேளாளர்‌ யார்‌ என்பதை வரையறுத்துச்‌ சொல்லவில்லை. பிராமணர்‌ 
அல்லாத எல்லா உடைமையாளரையும்‌ சுட்டப்‌ பயன்படுத்துகிறார்‌ என்றால்‌ 
அதை முதலிலேயே தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும்‌. இயல்‌ 10இல்‌ பக்தி 
இயக்கம்‌, சமஸ்கிருதமயமாக்கம்‌ அல்லது மேநிலையாக்கம்‌ ஆகிய 
பொருள்களைப்‌ பற்றி இன்று நிலவி வரும்‌ கருத்துக்கள்‌ யாவும்‌ தவறு என்று 
வற்புறுத்துகிறார்‌ ஆசிரியர்‌. இவருடைய கருதுகோள்கள்‌ மேலும்‌ 
சிந்திக்கப்பட வேண்டியவை. இல அவர்‌ கொண்டுள்ள மார்க்சியக்‌ 
கோட்பாடுகளுக்கு முரண்படும்‌ போல்‌ தோன்றுகிறது. காட்டாக சாதி 
இறுக்கத்துக்கும்‌ சமூகப்‌ பொருளியல்‌ முரண்பாட்டுக்கும்‌ தொடர்பு இல்லை 
(ப. 188) என்று கூறுவது வியப்பாக உள்ளது. வேளாளர்‌ வடபுலக்‌ 
கருத்துகளுக்கு ஆட்படவில்லை என்பதும்‌ ஆசிரியரின்‌ விருப்பத்தை 
வெளிப்படுத்துமே யொழிய உண்மைநிலையைக்‌ காட்டாது எனவும்‌ 
தோன்றுகிறது. இப்படிப்‌ பல ஐயங்களையும்‌ கேள்விகளையும்‌ இளப்பும்‌ 
இந்நூல்‌ சிறிதும்‌ சலனமற்றுள்ள தமிழக வரலாற்றாசிரியர்களைத்‌ தட்டி 
யெழுப்பும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


எ. சுப்பராயலு. 


228 ஆவணம்‌ 17, 2006 


டாக்டர்‌ கு.சேதுராமன்‌, பெளத்தக்‌ கலைவரலாறு, ].].பப்ளிக்கேசன்ஸ்‌, 
மதுரை, 2006, பக்கங்கள்‌ 272, விலை ரூ.124/-. 


இந்திய நாட்டின்‌ பெளத்தசமயக்‌ கட்டடக்கலை, சிற்பக்கலை, 
ஓவியக்கலை ஆகியவற்றை வரலாற்று முறையில்‌ காலவாரியாகத்‌ தொகுத்தும்‌ 
வகுத்தும்‌ ஆய்ந்தும்‌ எழுதப்பட்ட இந்நூலில்‌ தமிழகத்தில்‌ பெளத்த கலை, 
ஆசிய நாடுகளில்‌ பெளத்தக்கலை என்று தனி இயல்கள்‌ ஒதுக்கி அவற்றின்‌ 
வரலாறும்‌ தரப்பட்டுள்ளது. இறுதியில்‌ கலைச்சொல்‌ விளக்க 
அட்டவணையும்‌, வரலாற்று ஆர்வலர்கள்‌ பெளத்தக்‌ கலையை அறிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ நல்ல புகைப்படங்களும்‌ திரட்டித்‌ தரப்பட்டுள்ளன. 
பெளத்த சமய ஸ்தூபம்‌, சைத்தியம்‌, விகாரம்‌ ஆகியவற்றை வரலாற்று 
ரீதியாக அறிந்து கொள்வதற்கு இது நல்லநூல்‌. பெளத்த சமய கட்டடக்கலை 
நுணுக்கங்கள்‌, பெளத்தசமய சிற்பங்களின்‌ உருவ அமைதி அவற்றின்‌ தன்மை, 
சிறப்பு முதலியவற்றைத்‌ திறம்பட நூலாசிரியர்‌ விளக்கியுள்ளார்‌. 
உலகலாளவிய பெளத்தசமயக்‌ கலைப்பொக்கிசங்களைப்‌ பற்றி எண்ணற்ற 
ஆங்கில நூற்கள்‌ உள்ளன. ஆனால்‌ தமிழில்‌ விரிவான வரலாற்று 
உண்மையோடு கூடிய நூல்‌ இல்லை. இக்குறையைப்‌ போக்க தமிழ்‌ 
மக்களுக்கு ஆசிரியர்‌ அளித்த அரியபடைப்பு இந்நூல்‌. 

சு.கண்ணன்‌, சிதம்பரம்‌. 


முனைவர்‌. மா.பவானி, தமிழகத்தில்‌ நாணயச்‌ செலவாணி முறை (இ.பி. 
600-1600), மனோ பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2006, பக்கங்கள்‌ 280, விலை ரூ.120/-. 


அண்மையில்‌ தமிழ்நாட்டு நாணயங்கள்‌ பற்றி வெளிவந்த ஆய்வு 
. நூற்களில்‌ இது குறிப்பிடத்தக்கது. இதில்‌ நாணயவகைகள்‌, நாணயப்‌ 
பரிவர்த்தனை, வட்டி, கூலி தண்டங்களில்‌ நாணயங்கள்‌, நாணயம்‌ 
தொடர்பான வரிகள்‌, நாணயங்களை இனங்கானல்‌, அக்கச்சாலைகள்‌ என்று 
பல இயல்களில்‌ நாணயச்‌ செலவாணி முறை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. 
நூலின்‌ பாதிக்கு மேல்‌ நாணய ஆய்வு தொடர்பான பட்டியல்கள்‌ குறிப்புகள்‌ 
தரப்பட்டுள்ளன. இவை எதிர்கால ஆய்வாளர்களுக்குப்‌ பல நூற்கள்‌ எழுத 
வழிகாட்டும்‌. விவாதங்களுக்கும்‌ மேலாய்வுகளுக்கும்‌ அடிப்படையாக 
அமையும்‌. 


கல்வெட்டுகள்‌ குறிப்பிடுகின்ற நாணயங்கள்‌, த 
கண்டறிந்த நாணயங்கள்‌, சேகரிப்பாளரிடம்‌ உள்ள நண்பாக்கள்‌ 
ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒப்பிட்டு இந்நூல்‌ எழுதப்பட்டுள்ளது. 
தமிழ்நாட்டு நாணயங்களைப்‌ பொருளாதார வரலாற்றிற்குரிய சான்றாகக்‌ 
கொண்டு ஆய்வுசெய்து வெளிவந்த நூற்கள்‌ மிகக்‌ குறைவு. அந்த முறையில்‌ 
இந்நூல்‌ குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்‌. இடைக்காலத்‌ தமிழ்நாட்டில்‌ 
இயற்கைப்‌ பொருளாதாரத்திலிருந்து நாணயப்‌ பொருளாதாரம்‌ ப்பி 
படியாக எப்படி வளர்ந்தது என்று இந்‌ நூலாசிரியர்‌ விளக்க முற்பட்டுள்ளார. 

கு.சேதுராமன்‌, மதுரை. 


தொல்லியல்‌ ஆய்வில்‌ 


ஆவணம்‌ 17, 2006 229 


இருக்கழுக்குன்றமும்‌ அதன்‌ கோயில்களும்‌ (Tirukkazukkundram 
(Paksitiirtham) and its Temples), K.V.Gopalakrishnan, Abinav Publications, 
New Delhi, 2005. 
இந்த நூல்‌ 1958-60இல்‌ ஆசிரியர்‌ தன்‌ முதுகலை பட்டப்படிப்புக்காக 
மேற்கொள்ளப்பட்ட ஓர்‌ ஆய்வு நூல்‌ ஆகும்‌. இந்நூலின்‌ சிறப்பு இதில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள ஒளிப்படங்கள்‌ ஆகும்‌. இரண்டாம்‌ இயலில்‌ திருக்கழுக்‌ 
குன்றம்‌ தொடர்பாக தலபுராணங்கள்‌ தரும்‌ செய்திகள்‌ விரிவாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. மூன்றாம்‌ இயலில்‌ இருக்கழுக்குன்றத்தின்‌ அரசியல்‌ வரலாற்றை 
கல்வெட்டுகள்‌ மூலம்‌ விளக்கியுள்ளார்‌. நான்காம்‌ இயல்‌ இவ்வூர்க்‌ 
கோயில்களின்‌ தொடக்கம்‌ மற்றும்‌ வளர்ச்சியையும்‌, ஐந்தாம்‌ இயல்‌ 
இருக்கழுக்குன்றத்தின்‌ சமய வரலாற்றையும்‌ சொல்கின்றன. இங்கு சைவம்‌ 
மற்றும்‌ வைணவத்திற்குக்‌ கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தைப்‌ பற்றி 
கூறுவதோடு மட்டுமில்லாமல்‌, இங்குள்ள கோயில்‌ சிற்பங்கள்‌ மற்றும்‌ 
விழாக்கள்‌ பற்றியும்‌ கிடைக்கும்‌ ஆதாரங்களைக்‌ கொண்டு சிறப்பாக 
விவரித்துள்ளார்‌. ஆறாம்‌ இயல்‌ திருக்குழுக்குன்றத்தின்‌ சமுதாய மற்றும்‌ 
பொருளாதார நிலை பற்றியும்‌, அடுத்த இயல்‌ தருக்குழுக்குன்றத்தில்‌ உள்ள 
கோயில்களின்‌ கட்டடக்கலை மற்றும்‌ சிற்பங்களின்‌ அமைதி பற்றியும்‌ 
சிறப்பாக விவரிக்கிறது. திருக்கழுக்குன்றத்தின்‌ வரலாறு, கலை ஆகியவற்றை 
எளிதில்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ சொல்லியுள்ளதால்‌ புதிதாகப்‌ 
படிக்கும்‌ ஆர்வலர்கள்‌ மற்றும்‌ மாணவர்களுக்கு இந்நூல்‌ நன்கு பயன்படும்‌. 
ரா.யமுனா ராணி, பாண்டிச்சேரி. 


நரசய்யா, கடல்வழி வணிகம்‌, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, 
முதற்பதிப்பு 2005, விலை ரூ.225/-. ்‌ 


தற்கால வணிகக்கப்பல்‌ - படைக்கப்பல்‌-துறைமுகங்கள்‌ எனப்‌ 
பல்வேறு நிலைகளில்‌ பொறியாளராகப்‌ பணியாற்றிப்‌ பன்னாடுகளுக்கும்‌ 
பயணித்துத்‌ தனது பட்டறிவை "கடல்சார்‌ வணிகம்‌" என்னும்‌ நூலாகப்‌ 
படைத்துள்ளார்‌ ஆசிரியர்‌ நரசய்யா. 


சங்ககாலம்‌ தொட்டு ஐரோப்பியர்‌ காலம்‌ வரையிலான கடல்வணிகம்‌ 
முதற்பகுதியாகவும்‌ இன்றைய துறைமுகச்‌ செய்திகள்‌ இரண்டாம்‌ 
பகுதியாகவும்‌ 400 பக்கங்களில்‌ 24 தலைப்புகளில்‌ படங்களுடன்‌ நல்ல 
கட்டமைப்பில்‌ இந்நூல்‌ அமைந்துள்ளது. 

பெரிபிளஸின்‌ “செங்கடல்‌ வழிகாட்டி' (ஒeriplus of the Erythrean 5628) 
நூலின்‌ பல பத்திகள்‌ தமிழாக்கத்தோடு தரப்பட்டுள்ளன. எரித்திரியன்‌ 
என்பது சவப்பினைக்‌ குறிக்கும்‌ அரபிக்‌ கடலையும்‌ செங்கடலுடன்‌ 
சேர்ந்ததாகக்‌ கருதி பெரிப்பிளஸ்‌ என்ற மாலுமி இந்நூலை எழுதினார்‌ என்று 
ஆசிரியர்‌ எளிதாகச்‌ சொல்வது போலவே தாலமி, பிளைனி, அர்த்த 
சாஸ்திரம்‌, சங்க இலக்கியம்‌, பல ஆங்கில நூற்செய்திகளையும்‌ எளிமையாகத்‌ 
தருகின்றார்‌. தொல்லியலுக்குப்‌ புதிதாக வருகை தரும்‌ எவரையும்‌ இந்நூலின்‌ 
மூலம்‌ ஈர்த்து நிலைப்படுத்துவதில்‌ நரசய்யா முன்னிலை வகிக்கின்றார்‌. 


230 ஆவணம்‌ 17, 2006 


தன்னார்வத்துடன்‌ பல நூற்செய்திகளையும்‌ திரட்டித்‌ தரும்‌ அவர்‌; 
நீலகண்டசாஸ்திரி, மயிலை €னி, வேங்கடசாமி, மோதிசந்திரர்‌, சாத்தன்குளம்‌ 
இராகவன்‌, கால்டுவெல்‌, வின்சென்ட்‌ ஸ்மித்‌, வார்மிங்டன்‌ என முன்னாள்‌ 
வரலாற்று நூலாசிரியர்களின்‌ செய்திகள்‌ மட்டுமல்லாது இரா.நாகசாமி, 
எஸ்‌.ஆர்‌.ராவ்‌, நெொயபொரு காரஷிமா, எ.சுப்பராயலு, ப.சண்முகம்‌, 
பா.ஜெயக்குமார்‌, இரா.கிருஷ்ணமூர்த்தி, சுரேஷ்‌ என்று இன்னான்‌ 
வரலாற்றாசிரியர்கள்‌ பலரின்‌ நூற்செய்திகளையும்‌ பல இடங்களில்‌ 
சேர்த்துள்ளார்‌. இந்நூல்‌ எழுதப்பட்ட காலவரையிலான கடல்‌ வணிகச்‌ 
செய்திகள்‌ தேடிச்‌ சேர்த்துத்‌ தொகுத்தளிக்கப்படுகின்றன . என்றால்‌ 
மிகையல்ல. 


பா.செயக்குமார்‌, சென்னை. 


ஆனந்தரங்கப்பிள்ளை, வி-நாட்குறிப்பு-ஆங்கிரச ஆண்டு (1752-1753), 
ஓர்‌.மா.கோபாலகிருஷ்ணன்‌, நற்றமிழ்‌ பதிப்பகம்‌ எம்‌.55/12 எம்‌.ஜ.ஜி. 
அடுக்ககம்‌ முதல்‌ நிழற்சாலை, விரிவாக்கம்‌ இந்திரா நகர்‌, அடையாறு, 
சென்னை, முதற்பதிப்பு 2005, விலை ரூ.230/-. 


ஐரோப்பியர்‌ காலத்தில்‌ ஐரோப்பிய வணிகர்களும்‌ ஆட்சியாளர்களும்‌ 
இந்திய மக்களுடன்‌ தொடர்பு கொள்ள மொழிபெயர்பாளர்களாகப்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. இவர்கள்‌ துபாஷி (இரு மொழி)கள்‌ எனப்பட்டனர்‌. புதுச்சேரிப்‌ 
பகுதியில்‌ பிரெஞ்சு ஆட்சியாளர்களுக்குத்‌ துபாஷியாக விளங்கியவர்‌ 
ஆனந்தரங்கப்‌ பிள்ளை ஆவார்‌. இவரது சிறப்பு நாள்தோறும்‌ தினசரிக்‌ ' 
குறிப்பு என்னும்‌ நாட்குறிப்பு எழுதுவதாகும்‌. அப்படி, அவர்‌ 1736 முதல்‌ 1764 
வரை எழுதிய தாள்கள்‌ எழுத்துப்‌ பெயர்த்தெழுதப்பட்டு பாரீசில்‌ கீழ்த்திசைச்‌ . 
சுவடிப்பிரிவில்‌ உள்ளன. இதுபோலவே அவரது தம்பி, மகன்‌ முதலிய 
உறவினர்கள்‌ எழுதிய தினசரிதைகளும்‌ 1761 முதல்‌ 1799 வரை அங்குள்ளன. : 
இவை முழுதும்‌ வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்ட தமிழ்‌-9, 
ஆங்கிலம்‌ 12 தொகுதிகளிலும்‌ இடையிடையே பலபகுதிகள்‌ 
விடுபட்டுள்ளன. இப்படி விடப்பட்டவை அறிந்த இந்நூலாசிரிய 
ஒர்சே.மா.கோபாலகிருஷ்ணன்‌ முழுமையாகப்‌ பதிப்பிக்க வேண்டும்‌ என்ற 
தன்னார்வத்தில்‌ பிரசோர்பத்தி (1751-52), ஆங்கிரச (1752-53) ஆகிய இரு 
ஆண்டு நாட்குறிப்புகளை வெளியிட்டுள்ளார்‌. அவற்றில்‌ இரண்டாவது நூல்‌ 
இந்நூல்‌. 
்‌ விடுபட்டபகுதிகள்‌ 
அச்சிடப்பட்டுள்ளன. இவரது காணிப்பின்‌ ப 


விடுபட்டிருக்கின்றன. ஆசிரியரின்‌ ஆர்வம்‌ காரணமாக மூ 
சுவடிகளின்‌ நகல்கள்‌ நுண்படச்சுருன்களாகத்‌ தற்பொழுது புதுச்சேரியில்‌ 


உணன்ளன. 


இவரது பதிப்பில்‌ சாய்வெழுத்தில்‌ 
டி. 30 சதவீதப்‌ பகுதிகள்‌ 
லக்காகிதச்‌ 


ஆவணம்‌ 17, 2006 


ஆனந்தங்கப்‌ பிள்ளையின்‌ நாட்குறிப்பு அரசியல்‌ வரலாற்றிற்கு 
வெகுவாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனினும்‌ சமூக வரலாற்றிற்கும்‌ 
மொழி வரலாற்றுக்கும்‌ இனிமேல்‌ தான்‌ ஆய்வாளர்கள்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்த வேண்டுமெனத்‌ தெரிகிறது. . 


பிரெஞ்சுக்காரர்கள்‌ துணிவியாபாரத்தில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. துணி, 
பிடவை என்று கல்வெட்டுகளில்‌ உள்ளது போலவே இந்நூலிலும்‌ 
குறிக்கப்படுகிறது. 'பிடவை பார்க்குற சாலை இருந்தது. இங்கு துணியின்‌ 
தரத்தைப்‌ பரிசோதித்தனர்‌. கம்பெனிக்காரர்களுடன்‌ நெருங்கிய சிலர்‌ 
வணிகர்களை (வற்த்தகர்‌) பிடிக்கவில்லை என்றால்‌ 'யிது யிளப்பம்‌ யெடுக்கப்‌ 
போகாதென்று சொல்‌ பெகு பிடவைகளை தள்ளிவிச்சுப்‌ போட்டு 
அவர்களை செனெ அலங்கோலம்‌ பண்ணி” விடுவார்கள்‌. துணி, “சலவை 
பிடவை', “எழுத்துப்‌ பிட வை, 'நீலக்கூலி” (சாயப்பிடவை?)' 
சென்னபட்டனம்லம்பாசு£ீட்‌' “காடாவாப்பித்தா', என்ற வகைகளில்‌ 
இருந்துள்ளது. இவை கட்டு, சிப்பம்‌, சகலாத்து என்ற அளவுகளில்‌ 
எண்ணப்பட்டன. கும்பினி (கம்பெனி) துரைகள்‌ வணிகர்களுக்கு 
கொந்திராத்து (௦௦௭௧௦0) மூலம்‌ பிடவை கட்டுகளுக்கு தேவை ஆணை 
(Order) கொடுத்தனர்‌. புதுக்கும்பினீர்‌ வர்த்தகர்‌ வில்லியனூரில்‌ “முன்னூறு 
நிசவுக்கார குடிகளுக்கு வீடுகட்டி விச்சு வீட்டுக்கு பண்டவலம்‌ பவ்வத்து 
விராகன்‌ குடுத்து வருஷம்‌ ஒன்னுக்கு ஒருவிழுக்கஈடு பிடித்துக்‌ கொண்டனர்‌. 
இப்படி வீடு, முன்பணம்‌ கொடுத்து நெசவாளர்களிடம்‌ துணி நெய்து பெற்று 
பிடவை சாலையில்‌ கட்டுகட்டாகச்‌ சேர்த்து ஆயிரம்‌ கட்டு என்று கணக்கில்‌ 
கப்பல்களில்‌ துலைகளிலே (தொலைவில்‌, பிரான்ஸ்‌ நாடு அனுப்பி 
வைத்தனர்‌'. இப்படித்‌ துணிவணிகம்‌ பற்றிய செய்தி இருப்பது போல 
இன்னும்‌ பல செய்திகள்‌ உள்ளன. 


மொழி அமைப்புக்கு ஆங்கில மாதங்கள்‌ “சானர்‌, பிப்ரெயிரு, மார்சு, 
அபிரீல்‌, மாயு, சூனி, சூலி, அகொஸ்து, செத்தேம்புறு, ஒக்தொபிறு, 
னொவெம்பிறு, தெசெம்புறு' என்று குறிக்கப்படுவதைச்‌ சொல்லலாம்‌. 
இப்படி. 18ஆம்‌ நூற்றாண்டு செய்திகளுக்கு நிறைவான மூல நூலாக இந்நூல்‌ 
600 பக்கங்களில்‌ ஓராண்டு நாட்குறிப்பைத்‌ தந்து உதவுகிறது. 


கு.சேதுராமன்‌, மதுரை. 


232 ஆவணம்‌ 17, 2006 









44. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 
15 ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கு அறிக்கை 
பா. ஜெயக்குமார்‌, செயலர்‌. 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 15 ஆம்‌ ஆண்டுக்கருத்தரங்கம்‌ மற்றும்‌ 
ஆவணம்‌ இதழ்‌-16 வெளியீட்டு விழா 2005 ஜூலை 30, 31 ஆகிய இரு 
நாட்கள்‌ திருச்சிராப்பள்ளி பாரதமிகுமின்‌ நிறுவனம்‌ (BHEL திருவெறும்பூர்‌) 
சமுதாயக்‌ கூடத்தில்‌ (Community Hall) மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. பாரத 
மிகுமின்‌ நிறுவனத்தின்‌ துணையுடன்‌ நடத்தப்பெற்ற இக்கருத்தரங்கின்‌ 
உள்ளூர்ச்‌ செயலராக திரு.(பழங்காசு) ப.சீனிவாசன்‌ அவர்கள்‌ கழக 
உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ பாராட்டத்தக்க வகையில்‌ செயல்பட்டார்‌. 


30.7.2005 காலை 10 மணிக்கு தொடக்கவிழா கழகத்‌ தலைவர்‌ 
முனைவர்‌ செ.இராசு அவர்கள்‌ தலைமையில்‌ நடைபெற்றது. திருச்சி உருமு 
தனலட்சுமி கல்லூரியின்‌ செயலாளர்‌ மோதி ஸ்ரீ.இராசகோபால்‌ அவர்கள்‌ 
முன்னிலை வகித்தார்‌. உள்ளூர்ச்‌ செயலர்‌ வரவேற்புரை நல்கினார்‌. தலைமை 
விருந்தினராகக்‌ கலந்துகொண்ட பாரத மிகுமின்‌ நிறுவனத்தின்‌ நிர்வாக 
இயக்குநர்‌ டாக்டர்‌ வெ.கோபாலகிருஷ்ணன்‌ அவர்கள்‌ ஆவணம்‌ 16 ஆவது 
இதழை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார்‌. முதல்‌ இதழை இரு.க.மோகன்‌ 
(தொழிலதிபர்‌, தருச்சிராப்பள்ளி) அவர்கள்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. தலைமை 
விருந்தினர்‌ டாக்டர்‌ வெ.கோபாலகிருஷ்ணன்‌ அவர்கள்‌ தனது உரையில்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியதோடு 
மேலும்‌ பல புதிய ஆவணங்களை சேர்த்து இக்கழகம்‌ நமது பண்பாட்டிற்கு 
பெருமை சேர்க்க வேண்டும்‌ எனவும்‌ குறிப்பிட்டார்‌. 

வாழ்த்துரை வழங்கிய பேரா.ஏ.சுப்பராயலு அவர்கள்‌ தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ கடந்த 15 ஆண்டுகால செயல்பாடுகள்‌ மிகவும்‌ 
இருப்தியனிப்பனவாக உள்ளன என்பதோடு இவ்வமைப்பு தொல்லியல்‌ 
ஆய்வு சார்ந்த பிற நிறுவனங்களுக்குப்‌ போட்டியாக இல்லாமல்‌ 
துணையாகவே இருந்து வருகிறது என்பதையும்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. பாரத 
மிகுமின்‌ நிறுவனத்தின்‌ கூடுதல்‌ பொதுமேலாளர்‌ திரு.தி.ஆனந்தன்‌ 
அவர்களின்‌ வாழ்த்துரையில்‌ பண்பாடு குறித்த புதிய செய்திகள்‌ மிக 
அரிதாகவே இடைக்கின்ற இன்றைய சூழ்நிலையில்‌ இக்கழகத்தின்‌ பணி 
மகத்தானதாகும்‌ எனக்‌ குறிப்பிட்டார்‌. தஞ்சாவூர்‌ நாவலர்‌ ந.மு.வேங்கடசாமி 
நாட்டார்‌ திருவருள்‌ கல்லூரியின்‌ முதல்வர்‌ முனைவர்‌ கு.திருமாறன்‌, திருச்சி 
உருமு தனலட்சுமி கல்லூரியின்‌ முதல்வர்‌ முனைவர்‌ கே.சேகர்‌ மற்றும்‌ 
அரியலூர்‌ அரசுக்‌ கலைக்கல்லூரி வரலாற்றுத்‌ துறைத்‌ தலைவர்‌ முனைவர்‌ 
இல.தியாகராஜன்‌ ஆகியோர்‌ தங்களது வாழ்த்துரைகளில்‌ தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ 15 ஆண்டுகால சாதனைகள்‌ மற்றும்‌ மிகச்சிறப்பாக 
பதிப்பிக்கப்படும்‌ இதன்‌ வெளியீடுகள்‌ குறித்து விரிவாக விளக்கினர்‌. கழகச்‌ 
செயலரின்‌ நன்றியுரையுடன்‌ தொடக்கவிழா நிறைவுற்றது. 


ஆவணம்‌ 17, 2006 233 


தொடக்க விழாவினைத்‌ தொடர்ந்து கருத்தரங்க அமர்வுகளும்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகளும்‌ நடைபெற்றன. 


30.7.05 அன்று பிற்பகல்‌ 2.30 மணி முதல்‌ 4.30 வரை "அத்யந்தகாமம்‌" 
என்ற தலைப்பில்‌ முனைவர்‌ இரா.கலைக்கோவன்‌ அவர்கள்‌ கோவிலூர்‌ 
ஆதின அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவையும்‌, "தமிழகத்தின்‌ க.பி.9ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்‌ பின்‌ தமிழ்‌ எழுத்துமுறை வளர்ச்சி" என்ற தலைப்பில்‌ 
முனைவர்‌ சு.இராசகோபால்‌ அவர்கள்‌ தி.நா.சுப்பிரமணியம்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவையும்‌ நிகழ்த்தினர்‌. இந்நிகழ்வுகளுக்கு திரு.தியாக 
சத்தியமூர்த்தி அவர்கள்‌ தலைமை வகித்தார்‌. 


நான்‌ : 30.07.2005 நேரம்‌ : 12.15 - 01.15 
அமர்வு - 1 
தலைவர்‌ : முனைவர்‌ கு.சேதுராமன்‌ 


பேராசிரியர்‌, கலைவரலாற்றுத்துறை, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை. 


கட்டுரையாளர்‌ கட்டுரைத்‌ தலைப்பு 

1. க.கருப்பையா - குலோத்துங்க சோழனின்‌ திருவாலந்‌- 
துரை கல்வெட்டு காட்டும்‌ நாகதோசம்‌ 

2. ௬. இராசவேலு - மாமல்லபுரத்தில்‌ அண்மைக்காலக்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ 

3. செந்தி. நடராஜன்‌ - குரண்டி கல்வெட்டு 

4. க. பன்னீர்செல்வம்‌ - நடுவில்‌ நாட்டுப்‌ பகுதியில்‌ தேவதான 
ஊர்‌ - நல்லூர்‌ - ஓர்‌ ஆய்வு 

5. முத்து எத்திராசன்‌ - ஞானமலை பச்சையம்மாள்‌ 

30.07.2005 நேரம்‌ : 04.30 - 05.30 

அமர்வு - 2 


தலைவர்‌ : திரு. தியாக. சத்தியமூர்த்தி 
தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌, 
இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்துறை, சென்னை வட்டம்‌. 


கட்டுரையாளர்‌ கட்டுரைத்‌ தலைப்பு 

6. வீ. செல்வக்குமார்‌ - கேரள மாநிலம்‌ பட்டணத்தில்‌ 
சோதனை அகழாய்வு 

7. இயாக. சத்தியமூர்த்தி - மாமல்லபுரம்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌ 
சுனாமிக்குப்‌ பிந்தைய தொல்லியல்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ 

8. மு. பிரபாகரன்‌ - செங்குளம்‌ அனுமன்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


234 . ஆவணம்‌ 17, 2006 


31.7.2005 நேரம்‌ : 03.00 - 04.00 
அமர்வு - 3 
தலைவர்‌ : முனைவர்‌ பு. சந்திரசேகரன்‌ 


பேராசிரியர்‌, வரலாற்றுத்துறை, 
ராஜுக்கள்‌ கல்லூரி, இராஜபாளையம்‌. 


கட்டுரையாளர்‌ கட்டுரைத்‌ தலைப்பு 

9. செ. கோவிந்தராஜ்‌ - அறந்தாங்கியில்‌ ஒரு பிற்காலச்‌ சோழர்‌ 
கற்றளி 

10. இல. தியாகராஜன்‌ - புதிய கல்வெட்டுக்களும்‌ செய்திகளும்‌ 

11. வெ. பழனிச்சாமி - போடிநாயக்கனூர்‌ வட்டாரத்தில்‌ 
புதிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 

12. பா. சாம்சத்தியராஜ்‌ - தேவரடியாரின்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு 

13. முத்து. எத்திராஜன்‌ - புதுப்பாளையம்‌ கோயில்‌ நஞ்சை 
அளவுகோல்‌ 

14. ௧௬. இராசேந்திரன்‌ - நம்மாழ்வார்‌ யார்‌? பெரியாழ்வார்‌ யார்‌? 


கழகத்தின்‌ செயற்குழு கூட்டம்‌ 30.07.2005 மாலை 5.30 மணி முதல்‌ 
7.00 வரை நடைபெற்றது. 31.07.2005 காலை பேராளர்கள்‌ யாவரும்‌ 
திருச்சிக்கு அருகாமையிலுள்ள வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த சில 
இடங்களுக்குச்‌ சென்றுவர பாரத மிகுமின்‌ நிறுவனம்‌ பேருந்து வசதி செய்து 
கொடுத்திருந்தது. உறுப்பினர்கள்‌ சுற்றுலா சென்று திரும்பியவுடன்‌ 12.00 
மணி முதல்‌ 1.30 வரை கழகப்‌ பொதுக்குழுக்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. பிற்பகல்‌ 
மூன்றாவது கருத்தரங்க அமர்வு முடிந்தவுடன்‌ நிறைவாக தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ இணைச்‌ செயலர்‌ பேரா.இல.தியாகராஜன்‌ 
அவர்களின்‌ நன்றியுரையுடன்‌ 15ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கு மகிழ்வுடன்‌ 
நிறைவுற்றது. 


235 
ஆவணம்‌ 17, 2006 


கட்டுரையாளர்கள்‌ 


அதியமான்‌, ந. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


அன்பரசன்‌, இரா. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


ஆறுமுகசீதாராமன்‌ 
12, ராஜாராஜன்‌ நகர்‌ 
மானோல்ப்பட்டி (தெற்கு), தஞ்சை. 


இராசன்‌, கா. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


இராம்ஜி, எம்‌.எஸ்‌. 
கீழகொளத்தூர்‌. 


இராசேந்திரன்‌, ௧௬. 
மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
புதுக்கோட்டை -- 622420. 


இராசகோபால்‌, சு. 
கல்வெட்டாய்வாளர்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
எழும்பூர்‌, சென்னை. 


இரவிச்சந்திரன்‌, பெ. 
கெளரவ விரிவுரையாளர்‌ 
அரசு கலைக்கல்லூரி 


வரலாற்றுத்துறை, அரியலூர்‌. 


இலெனின்‌, பெ. : 
மத்திய அரசு தொல்லியல்‌ துறை 
புதுச்சேரி. 


ஐராவதம்‌ மகாதேவன்‌ 

பி-1, நடுமுகை அபார்ட்மென்ஸ்‌ 
பிருந்தாவனம்‌ நகர்‌ விரிவு, 
ஆதம்பாக்கம்‌, சென்னை. 


236 


கலைக்கோவன்‌, இரா. 
இராசமாணிக்கனார்‌ 
வரலாற்றாய்வு மையம்‌ 
48, புத்தூர்‌ நெடுஞ்சாலை 
திருச்சிராப்பள்ளி. 


கண்ணன்‌, சு. 
விரிவுரையாளர்‌, வரலாற்றுத்‌ துறை 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


குமார்‌, கி. 

இ.103, பொதுப்பணித்துறை 
குடியிருப்பு, சைதாப்பேட்டை 
சென்னை - 600 015. 


கோவிந்தராஜ்‌, செ. 
காப்பாட்சியர்‌, அரசு அருங்காட்சியகம்‌ 
புதுக்கோட்டை. 


சந்திரசேகரன்‌, பு. 
இணைப்பேராசிரியர்‌ 
இராஜுக்கள்‌ கல்லூரி 
இராஜபாளையம்‌. 


சாம்‌ சத்தியராஜ்‌, பா. 
காப்பாட்சியர்‌ 
அரசு அருங்காட்சியகம்‌, மதுரை. 


சிவா, எஸ்‌. 

ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை 
கேரளப்‌ பல்கலைக்கழகம்‌ 
திருவனந்தபுரம்‌. 


சுப்பராயலு, ௭. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌, தஞ்சை. 


செல்வக்குமார்‌, சி. 


கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


ஆவணம்‌ 17, 2006 


செவ்வேள்‌, வே. 
அரியலூர்‌. 


சேதுராமன்‌, கு. 

கலை வரலாற்றுத்துறை 

மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 
மதுரை - 625 027. 


தவசிமுத்து, த.த. 
ஆறுமுகநேரி. 


தனபால்‌, இரா. 
அரியலூர்‌. 


தியாகராசன்‌, இல. 
வரலாற்றுத்துறை 
அரசுக்கலைக்‌ கல்லூரி 
அரியலூர்‌ - 621713. 


துளசேந்திரன்‌, ஆ. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


திருநங்கை, வே. 

எம்‌.பில்‌. மாணவி 

கலை வரலாற்றுத்துறை 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌. 


திருமூர்த்தி, கோ. 


பிரபாகரன்‌, மு. 
சத்திரமனை, வேலூர்‌. 


வேங்கடேசன்‌, ந. 


11, கிழக்கு சந்நிதி வீதி 
வில்லியனூர்‌ - 605 110. 


வெங்கடேசன்‌, ப. 

3.178 கம்பன்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 

வாலாஜா பேட்டை - 632 513. 


மங்கையர்க்கரசி, வீ.இரா. 
ஐ.பி.எம்‌.எஸ்‌. பில்டிங்ஸ்‌ 
கே.கே.சாலை, விழுப்புரம்‌. 


முத்து எத்திராசன்‌ 

128, காமராசர்‌ குடியிருப்பு 

தெற்கு உசுமான்‌ சாலை 

தியாகராய நகர்‌, சென்னை - 600 017. 


வீரராகவன்‌, சி. 
ஐ.பி.எம்‌.எஸ்‌. பில்டிங்ஸ்‌ 
கே.கே. சாலை, விழுப்புரம்‌. 


யதீஸ்குமார்‌, வி.பி. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சை. 


மத்திய அரசு தொல்லியல்‌ துறை ராஜவேலு, ௪. ன சு 
செயிண்ட்‌ ஜார்ஜ்‌ கோட்டை, சென்னை. துணை கல்வெட்டு கண்காணிப்பாளர்‌ 
அலுவலகம்‌, மத்திய தொல்லியல்‌ துறை 
பன்னீர்செல்வம்‌, ௧. சென்னை - 600 009. 

மத்திய தொல்லியல்‌ துறை 
கல்வெட்டுப்‌ பிரிவு, மைசூர்‌ - 570 005. ராஜேஷ, ம. 
கல்வெட்டியல்‌ - தொல்லியல்‌ துறை 
பாலச்சந்திரன்‌, ஆர்‌. தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாஷா. 
272. பி-4, எஸ்‌.என்‌.புரம்‌ ரோடு 


சரசுவதி நகர்‌, திருத்தங்கல்‌ - 626 130. ஸ்ரீதர்‌, தி.ஸ்ரீ, இ.ஆ.ப. 
சிறப்பு ஆணையா 
சிவம்‌, A தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
த ஆல்ஸ்‌ சாலை, எழும்ப, சென்னை. 


ஆவணம்‌ 17, 2006 237 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2006 


Printing 60,750.00 
319.55 | Xerox & Stationary 152.00 


Audit Fees 850.00 


1,500.00 


Travelling Expenses 


து SBI, Thanjavur 12,411.95 

















Opening Balance : 







Cash in hand 


Cash at Bank 
Indian Bank, 








8,492.00 





SBI, TNJ 15,984.99 | Salary 


Cash in Hand 408.05 
99,024.50 


(Sd.) V.Ramasamy 
Chartered Account 
951, East Main St., Thanjavur - 1 


238 ஆவணம்‌ 17, 2006 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2006 


ture Over Income 38,975.54 
EE ம] ணை கனை 
ro [ml 1 
பபப ணை உட ணை மனை 

டர்‌ 


To Travelling Expenses | 181.50 a 


BALANCE SHEET AS ON 31.03.2006 


LIABILITIES ASSETS 
FUND ACCOUNT : 
Fixed Deposit 2,40,000.00 


Opening Balance 


Cash at Bank : 
Indian Bank, TNJ 


32,000.00 SBL, TN] 12,411.95 





























2,75,796.54 






Less 


Excess of Expendi- 
ture over Income 











38,975.54 
2,36,821.00 










5,001.00 













(Sd.) V.Ramasamy 
Chartered Account 
951, East Main 51, Thanjavur - | 





ஆவணம்‌ 17, 2006 239 


AVANAM 
Annual issue of the Tamilnadu Archaeological Society 


Avanam aims at bringing to lime light all kinds of primary 
sourcés, which unravel the history of Tamilnadu. It carries 
reports on the hitherto unpublished epigraphs, copper plate 
records, palm leaf manuscripts, paper documents, archaeological 
artifacts, coins, art objects and articles. It is a treasure house of 
original resources to be adorned in the library of each and every 
one, who is interested in the history of Tamilnadu. 


Avanam 1-2 not available 
Avanam 3 — 14 Rs. 100/- (per copy) 
Avanam 15-17 Rs. 150/- (per copy) 


Those who wish to buy the back volumes of the Avanam may 
send a D.D. or Cheque for Rs.100/- (per copy), drawn in favour 
of the Tamilnadu Archaeological Society, to the Treasurer, 
C/o Department of Epigraphy and Archaeology, . Tamil 
University, Thanjavur - 613 005. Cheques should be sent with 
an additional amount of Rs.25/- to meet the Bank commission. 


Those who wish to become life members may send Rs.1000/- to 
the Treasurer. 


Those who want to get their newly published books reviewed in 
the Avanam should send three copies of the book to be 
reviewed, along with a sum of Rs.50/- for postal expenditure, to 
the Secretary. 


Noburu Karashima, Varalarruppokkil Thennagacchamugam, 
Rs.100/- 


Address to be contacted 


Secretary / Treasurer 
Tamil Nadu Archaeological Society, 


C/o. Department of Epigraphy and Archaeology, 
Tamil University, Thanjavur - 613 005. 


240 ஆவணம்‌ 17, 2006 





